Digitized by R.Mathan 


தமிழர்‌ மதம்‌ 


பே 


நேசமணி பதிப்பகம்‌ 


ஆ 1135, 2-ஆம்‌ மேற்குக்‌ குறுக்குச்‌ சாலை, 
காட்டுப்பாடி விரிவு, வ. ஆ. மாவட்டம்‌. 
1972 


பதிப்புரிமை] _ [விலை ௬வ உருபா 


Digitized by R.Mathan 


(0) ஞானமுத்து தேவநேயன்‌ (1902) 


Ed. 15 Nov. 1972 


TAMILAR MADAM 


6. 25 உருபா 


மறைமலை அச்சகம்‌, 46, சவகர்ப்‌ பெருவழி, புன்செய்ப்‌ புளியம்பட்டி, 


Digitized by R.Mathan 


முகவுரை 


2௦௨௨00௦௧௧௦ 
பகுத்தறி வுண்மை யின்மை பற்றிப்‌ பொருள்களை யெல்லாம்‌, 


“உயர்திணை யென்மனார்‌ மக்கட்‌ சுட்டே 
அஃறிணை யென்மனார்‌ அவரல பிறவே.?? 


என இருதிணையாக வகுத்த குமரிநாட்டுத்‌ தமிழர்‌, ஏனைத்‌ துறை 
களிற்‌ போன்றே மதத்‌ துறையிலும்‌ தலைசிறந்‌ திருந்தனர்‌. 


. ஆயினும்‌, பல்சிறு தெய்வக்‌ கொலை வேள்வி வளர்ப்பையே 
மதமாகக்‌ கடைப்‌ பிடித்துக்‌ கடவு ளியல்பை யறியா த ,ஆரியருள்‌ 
ஒரு சிறு குழுவார்‌ தென்னாடு வந்து, பழங்குடிப்‌ பேதைமை, 
கொடைமடம்‌, மதப்‌ பித்தம்‌ ஆகிய குற்றங்களைக்‌ கொண்ட முத்‌ 
தமிழ்வேந்தர்‌ குடிகளையும்‌, தாம்‌ நிலத்‌ தேவ ரென்றும்‌ தம்‌ 
இலக்கிய மொழி தேவமொழி யென்றும்‌ சொல்லி யேமாற்றி வயப்‌ 
படுத்தி, அவர்‌ வாயிலாகப்‌ பொது மக்களையும்‌ அடிப்‌ படுத்தி, 
தம்‌ வேதமொழியைத்‌ தமிழால்‌ வளம்‌ படுத்திச்‌ சம ற்கிருதம்‌ 
என்னும்‌ இலக்கிய நடைமொழியைத்‌ தோற்றுவித்து, ௮ தில்‌ 
மறை நூலும்‌ மந்திர நூலும்‌ உட்படப்‌ பழந்‌ தமிழ்‌ நூல்க ளை 
யெல்லாம்‌ மொழிபெயர்த்த பின்‌ மூல நூல்களை யெல்லாம்‌ 
ஒருங்கே யழித்து விட்டு, தமிழர்‌ மதங்களில்‌ ஆரியத்‌ தெய்வங்‌ 
களைப்‌ புகுத்தி இந்து மதம்‌ என்னும்‌ கலவை மதத்த யுண்‌ 
டாக்கி, தமிழையும்‌ தமிழரையும்‌ மதத்‌ துறையி னின்று விலக்கி, 
சமற்கிருதத்தையே மதவியல்‌ மொழியாக்கி அ திற்‌ பிராமணரே 
இறை வழிபாடும்‌ இரு வகைச்‌ சடங்கும்‌ நடத்‌ தி வைக்குமாறு 
ஏற்பாடு செய்து விட்டனர்‌. அவ்‌ வேற்பாடே இன்று ம்‌ நடை 
பெற்று வருகின்‌ றது. 


இற்றைத்‌ தமிழ்‌ நிலைமையையும்‌ தமிழர்‌ நிலைமையையும்‌ 
மேனோக்காக நோக்குவார்க்கு, தமிழ்மொழி நாகரிக ம்‌ மதம்‌ 
ஆகிய மூன்றும்‌ ஆரிய வழிப்‌ பட்டன வாகவே தான்றும்‌. 
ஆயின்‌ , நுழைந்து நோக்குவார்க்கு , “ஆரியர்‌ நாகரிகத்‌ துறை 
யில்‌ திரவிடராக மாறிய போது, திரவிடர்‌ மொழித்‌ துறையில்‌ 
ஆரியராகத்‌ திரிந்து விட்டனர்‌.?? (“While the Aryans were 
Dravidised in culture, the Dravidians were Aryanized in 


Digitized by R.Mathan 


1nஜயaஜge.”) என்று கில்பெர்ட்டு சிலேற்றர்‌ கூறிய வுண்மை 
புலனாகாமற்‌ போகாது. . 


இவ்‌ வுண்மை சென்ற நூற்றாண்டே வெளிப்‌ பட்டதேனும்‌, 
இன்னும்‌ வெளியுலகிற்‌ பரவா திருத்தற்குக்‌ கரணியம்‌, தமிழ்‌ 
நாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ திணைக்‌ களங்களுள்‌ , அண்ணா 
மலை தவிர ஏனை யிரண்டிலும்‌, ஆரியச்‌ சார்பினரும்‌ வணிக 
தோக்கினருமே தலைமை தாங்குவதும்‌, அவரைத்‌ தமிழ்‌ நாட்‌ 
டரசுகள்‌ போற்றி வருவதுமே, ஆகும்‌. 


இவ்‌ வகையிற்‌ பேராயத்திற்கும்‌ தி.மு: க. விற்கும்‌ 
வேற்றுமை யில்லை. 


முது பண்டை நூல்க ளெல்லாம்‌ அழியுண்‌ டமையின்‌, இது 
போதுள்ள பழநூல்களி னின்றே சான்றுகள்‌ எடுத்துக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. 


இந்‌ நூல்‌ வெளியீட்டுத்‌ தொடர்பாக, கோவைத்‌ தாதாபாத்‌ 
துத்‌ திரு. இராமசாமிக்‌ கவுண்டர்‌ அவர்களின்‌ மகனார்‌ 
மறை. நித்தலின்பனார்‌ செய்த வுதவி மறக்கற்‌ பாலதன்று. 


இந்‌ நூலைச்‌ செவ்வையாக அச்சிட்டுத்‌ தந்த, புன்செய்ப்‌ 
புளியம்பட்டி மறைமலை அச்சக உரிமையாளர்‌ திரு. ஆடலரச 
னார்க்கு, தனித்‌ தமிழுலகம்‌ ஆழ்ந்து கடப்‌ பட்டுள்ளது. 


இந்‌ நூல்‌ அச்சீட்டு மெய்ப்பு த்‌ திருத்தி யுதவிய புலவர்‌ 
கா. இளமுருகனார்‌ ௧. மு., புலவர்‌ ப. கு. முருகவேள்‌, புலவர்‌ 
௩. அருணனார்‌ ஆகியோர்க்கு ஆசிரியன்‌ நன்றி உரித்து. 


௨௦௦௩, கன்னி, ௭ 


(23--9-:72.). ' 


காட்டுப்பாடி விரிவு, 


தேதவழேதயன்‌. 


Digitized by R.Mathan 


கன்‌ றியுரை 
CEP AR 9 


திருமுல்லை வாயில்‌ திகழ்முல்லை வாணன்‌ 
மருவில்லாண்‌ முல்லை மறவன்‌ திருமுல்லை 
மூவா யிரமேலும்‌ மொய்த்தவொரு நூறுருபா 
தூவா தளித்தான்‌ தொகுத்து. 


எங்கேனு மாறா இயன்முல்லை வாணன்சேர்‌ 
சிங்கைத்‌ தமிழன்பர்‌ செய்கைகாண்‌--அங்கே 
இலங்கரச மும்மொழியுள்‌ இன்றமிழும்‌ ஒன்றாம்‌ 
இலங்கையிலு மில்லாத ஏண்‌. 


அரிமா புரமென்னும்‌ அத்திருத்‌ தீவில்‌ 
வரிமா நிகர்முல்லை வாணன்‌--வரிமாண்‌ 
“தமிழருவி” பாடித்‌ தமிழருவி பாய 
இமிழிசையிற்‌ செய்தான்‌ இனிது, 


மதத்தை மதியாது மாய்க்கவெனும்‌ இக்கால்‌ 
மதர்த்த தமிழர்‌ மதநூல்‌--பதிக்கவெனத்‌ 
தானாகத்‌ தண்டித்தந்‌ தான்முல்லை வாணன்தான்‌ 
ஏனோரைக்‌ காணாத இன்று. 


தமிழே யுயிராகத்‌ தாமுட லாக 

இமிழுங்‌ கடல்சூழ்‌ இகமேல்‌-— தமிழர்‌ 
இருக்கின்றா ரின்றும்‌ இதுமுல்லை வாணன்‌ 
தருக்கொன்றும்‌ வாழ்வின்‌ தகை. 


கான்‌ மணியும்‌ பாடுங்‌ கடிகாரம்‌ வான்சுவரில்‌ 
தான்‌ மணியா யாடி நளியிருளும்‌--கேண்மணியாய்‌ 
இன்னிசையின்‌ முந்தி யெழுவிக்க இந்தான்நான்‌ 
முன்னியவா முல்லைவா ணன்‌. 


Digitized by R.Mathan 


நன்கொடையாளர்‌ பெயர்‌ பா 


ZOD 


கடவு ளுண்மையைக்‌ கண்ட குமரித்‌ 
தமிழர்‌ மதநூல்‌ தன்னை வெளியிட 
முன்னோர்‌ தகவோர்‌ என்னும்‌ உண்மை 
பின்னோர்‌ காட்டும்‌ பெற்றியில்‌ வாழும்‌ 
முல்லை வாண முல்லைச்‌ செல்வியர்‌ 
திருமலை குமணன்‌ திகழ்நன்‌ முல்லை 
திருவர்‌ வெ.நா. சுப்பை யாமகார்‌ 
இளங்கண்‌ ணன்செம்‌ பொன்‌ தமிழ்‌ முல்லை 
மானி மீன்கொடி யான்‌ அருண்‌ முல்லை 
அமல தாசன்‌ சிதம்பரம்‌ பெருமாள்‌ 
வரதன்‌ மனோகரன்‌ மூர்த்திகண்‌ ணேயா 
சண்முகம்‌ கணேசன்‌ சிவசாமி யென்னும்‌ 
பண்புறு சிங்கைப்‌ பதினெண்‌ தமிழர்‌ 
அன்புரு பாமூ வாயிரத்து நூறு 

இன்றமி ழன்னை யிணையடிக்‌ கையுறை 
என்றுந்‌ தமிழுல கேத்துதல்‌ கடனே. 


Digitized by R.Mathan 


5 
“தமிழர்‌ மதம்‌” வெளியீட்டுச்‌ 
சிங்கை ௩ன்கொடையாளர்‌ பெயர்ப்‌ பட்டியல்‌ 
எண்‌ பெயர்‌ உருபா 
க. திருவர்‌ முல்லைவாண முல்லைச்‌ செல்வியர்‌ 
121, Anson Rd. (2) 1025 
௨. திரு. திருமலை. குமணன்‌ ட்‌ ஸ்‌ அக 220 
௩, 5. ப. தன்முல்லை, 14, ஷன்‌ St. (2) 210 
௪. திருமார்‌. வெ. சுப்பையா மகார்‌ 
(Messrs VYNA Suppaiah & Sons, 
21, Winchester House ( 1) ) 175 
௫. திரு. மா. இளங்கண்ணன்‌, 645-1, 
Lorong 5, Toapoyoh, (12) 105 
௬. 5 பொன்‌ தமிழ்‌ முல்லை, 121, 4780௩. Rd. (2) 105 
எ. 5 மானி, மீன்‌ கொடியான்‌, 14, 190220 81. (2) 105 
௮. ,) கோ. அருண்‌ முல்லை 2 ஸ்‌ 105 
௯. 5 ௮. அமல தாசன்‌, BLK 74, 119 N, 
Prince Charles Square (3) 105 
௧௦. 5 மெ. சிதம்பரம்‌, ௧. மு,, துணையாசிரியர்‌, 
“தமிழ்‌ முரசு? 108 


கக. ;; சு. இலெ. பெருமாள்‌, 10-A, Malacca St. (1) 105 
௧௨. ,), மா. வரதன்‌ 105 
௧௩. ,, ஆ. மனோகரன்‌ 182-B, Cecil St. (1) 105 
௧௪. ; வே. கி.மூர்த்தி 105 
௧௫. ;; பெரி. கண்ணையா, 87.0, 


Plantation Ave (19) 105 

௧௬. 5 ௮. சண்முகம்‌, 159-F, Mandai Rd. (16) 105 

௧௭. ,; ௧. கணேசன்‌, 21, Tong Bee Rd. (16) 105 
௧௮. ,, பெரி, சிவசாமி, BLK 129, 

867-C, Lorong (12) 108 


மொத்தம்‌ 8100 


_—— 


Digitized by R.Mathan 


உள்ளா க்கம்‌ 


டைன: கை 


முகவுரை oe 
நன்றியுரை 


நன்கொடையாளர்‌ பெயர்ப்பா 


நன்கொடையாளர்‌ பெயர்ப்‌ பட்டியல்‌ 


குறுக்க விளக்கம்‌ ௧௧௧ 


கருவிநூற்‌ பட்டி ்‌ 
முன்னுரை:-- 
க. மதம்‌ என்னும்‌ சொல்‌ வரலாறு 
௨. சமயம்‌ என்னும்‌ சொல்‌ வரலாறு 
௩. மதம்‌ தோன்றிய வகை 
௪. மூவகை மதம்‌ ௨௨௧ 
௫. குமரிநாட்டு மதநிலை 
நூல்‌:-- 


1. குமரிநிலை யியல்‌ 


க. 


சிறுதெய்வ வணக்கம்‌ 
பெருந்தேவ மதம்‌ .. 
(௧) சிவ மதம்‌ 

(௨) திருமால்‌ மதம்‌ 


கடவுட்‌ சமயம்‌ sve 


௧௦ 


கக 


Digitized by R.Mathan 


11. இடைநிலை மியல்‌ 


ஆரியத்‌ தெய்வங்கள்‌ 666 
ஆரியர்‌ தமிழரை அடிப்படுத்திய வகைகள்‌ 
ஆரியத்தால்‌ விளைந்த கேடுகள்‌ 


சிவனியர்‌ ஆரியச்‌ சார்பும்‌ திருமாலியர்‌ 
தமிழச்‌ சார்பும்‌ 


நிகழ்நிலை யியல்‌ 


திருநான்மறை ஆராய்ச்சி கக்க 
தமிழ்நாட்டுச்‌ சிவ மடங்கள்‌ oo 


சைவ சித்தாந்த மகா சமாசச்‌ 
சிவத்‌ தொண்டு 


காஞ்சிக்‌ காமக்‌ கோடிப்‌ பீடச்‌ 
சங்கராச்சாரியாரின்‌ கரை கடந்த 
தமிழ்‌ வெறுப்பு 
அகோபிலம்‌ சீயர்‌ ஆணவம்‌ ௯ 
தவத்திருக்‌ குன்றக்குடி அடிகளின்‌ 
சிவ தமிழ்த்‌ தொண்டு 
தி. மு. ௧, அரசின்‌ திருக்கோவில்‌ தொண்டு 


14. வருநிலை யியல்‌ 


திருக்கோவில்‌ தமிழ்‌ வழிபாடு 

பல வகுப்புக்‌ கோவிற்‌ பூசகர்‌ க 
வழிபாட்டில்‌ வீண்‌ செலவு நிறுத்தம்‌ 6 
உருவிலா வழிபாடு க 
இந்து மதம்‌ என்னாது தென்மதம்‌ எனல்‌ ... 
எல்லா மதமும்‌ தனித்தமிழ்‌ போற்றல்‌ ... 
தவத்திருக்‌ குன்றக்குடி அடிகள்‌ கடமை 


. ௧0௯ 


௧௧௮ 


க௨௧ 


௧௨௯ 


௧௩௬ 


25 


௧௩௭ 


2 


௧௩௮ 


௧௩௯ 


௧௪௦ 


25 
௧௪௧ 
௧௪௩ 

௧௪௫ 


92 


Digitized by R.Mathan 


4. முடிபுரை யியல்‌ 


க. எது தேவ மொழி? .ஃ 

௨. பிராமணன்‌ நிலத்‌ தேவனா? 

௩. பிராமணனுக்கு உரியது எவ்வறம்‌? 

௪. சிவ மதமும்‌ திருமால்‌ மதமும்‌ தமிழ மதங்களே ' 

௫. தமிழ ஆரிய மத வேறுபாடு 

௬. கொண்‌ முடிபுக்‌ குறியீடுகள்‌ 

எ. மக்கள்‌ முன்னேற்றத்திற்கு மதம்‌ 

௮. கடவுள்‌ உண்டா? .ஃ 

௯. மதத்தை அழிக்க முடியுமா? 

௧௦. நம்பா மதமும்‌ ஒரு மதமே 
பின்னிணைப்பு: 

க. தமிழ்நாட்‌ டரசின்‌ திருக்‌ கோவில்‌ 
௨. மதச்‌ சமநேரக்கு ose 


வழிபாட்டுச்‌ சீர்திருத்தம்‌ 


முட்டுக்‌ கட்டையா? 


[EL 


௧௪௭ 


: ௧௬௫ 


்‌ ௧௬௯ 


௧௭௦ 


௧௭௨ 


௧௭௪ 


௧௮௩ 
௧௮௭ 
௧௯௦ 


௧௯௪ 


௧௯௫ 


Digitized by R.Mathan 


குறுக்க விளக்கம்‌ 
[க] பொதுச்‌ சொற்கள்‌ 
எ-டு. எடுத்துக்‌ காட்டு தோரா. --தோராயம்‌ 
ஒ. தோ: --ஒப்பு நோக்க பக்‌. --பக்கம்‌ 
கி. மு. --கிறித்துவிற்கு முன்‌ பேரா. பேராசிரியர்‌ 


கி. பி. -கிறித்துவிற்குப்‌ பின்‌ 


[௨] மேற்கோள்‌ நூற்‌ பெயர்கள்‌ 

கந்தபு. --கந்த புராணம்‌ தொல்‌. --தொல்காப்பியம்‌ 
கம்பரா. --கம்ப ராமாயணம்‌ நல்‌, --நல்வழி 

சிலப்‌. --சிலப்பதிகாரம்‌ பிங்‌. பிங்கலம்‌ 

தாயு. தாயுமானவர்‌ பாடல்‌ புறம்‌. --புறநானூறு 
திருமந்‌. க த்தம்‌ பெரியபு. பெரியபுராணம்‌ 
திருவாச. திருவாசகம்‌ பொ. பொருளதிகாரம்‌ 


திவா. திவாகரம்‌ மணி. _— மணிமேகலை 


[௩] மொழிப்‌ பெயர்கள்‌ 


இலத்‌. இலத்தீன்‌ - தெ. தெலுங்கு 
க, கன்னடம்‌ பிரா. பிராகிருதம்‌ 
கிரேக்‌. கிரேக்கம்‌ - ம. - மலையாளம்‌ 
ச. சமற்கிருதம்‌ வ. வடமொழி 


து. துளு, துளுவம்‌ 


Digitized by R.Mathan 


AS.—Anglo-Saxon L.—Latin. 

E.— English OE.—Old English 
F.—French ள்‌ O0HG.—0Old High கரக்‌ 
கர்வ Skb.— Sanskrit 


பகன்‌ 


Digitized by R.Mathan 


கூருஸிநுரற்‌ மாட்டி 


க. தமிழ்‌ 

தொல்காப்பியம்‌ 

சிலப்பதிகாரம்‌ 

மணிமேகலை 

திருவாசகம்‌ 

திருமந்திரம்‌ விளக்கவுரை--ப. இராமநாத பிள்ளை 

பட்டினத்தார்‌ பாடற்‌ றிரட்டு 

பெரியபுராணம்‌ 

சித்தாந்த சாத்திரம்‌ மூலமும்‌ உரையும்‌--சைவ சித்தாந்த மகா 

சமாசம்‌ 

வருண சிந்தாமணி--கனகசபைப்‌ பிள்ளை 

திருக்குறள்‌ திறவு--௧, நடேச அந்தணனார்‌ 

மனு தரும சாத்திரம்‌ (தமிழ்‌ மொழி 9 பயர் ப்‌ பு)-- இராமாநு 
சாசாரியர்‌ 

வடமொழி நூல்‌ வரலாறு--௰, 8, சுப்பிரமணிய சாத்திரி 


௨, ஆங்கிலம்‌ 


An Account of the Vedas — 0,718, 
The Brahmanas of the Vedas— Do. 
India, What can it teach us? — Max Muller, 


A Sanskrit.English Dictionary — Monier Williams. 


Digitized by R.Mathan 


எண்ணிற்கு மெட்டா இடங்காலந்‌ தேங்காவி 
கண்ணிற்கோ எட்டுங்‌ கனப்பொருளாம்‌--வண்ணிக்கக்‌ 
கூடாம லன்றோ குறித்தார்‌ கடவுளென 

நாடாம லுண்டென நம்பு. 


Digitized by R.Mathan 


முன்னுரை 


க, மதம்‌ என்னும்‌ சொல்‌ வரலாறு 


ஆறு, நெறி, கொள்கை, மதம்‌, சமயம்‌ என்பன ஒருபொருட்‌ 
சொற்கள்‌. இவற்றுட்‌ பின்னிரண்டும்‌ வடமொழி யென்னும்‌ சமற்‌ 
கிருதத்திலும்‌ வழங்குவதாலும்‌, அம்மொழி பிறமொழியி னின்று 
கடன்‌ கொள்ளாத தேவமொழி யென்னும்‌ நம்பிக்கை இடைக்‌ 
காலத்‌ தமிழருள்ளத்திற்‌ பதிக்கப்‌ பட்டிருந்த தனாலும்‌, அவ்விரு 
சொல்லும்‌ வடசொல்லே யென்று இன்றும்‌ கருதப்பட்டு 
வருகின்றன. 


முத்துதல்‌-௧. பொருந்துதல்‌ அல்லது சேர்தல்‌. ₹₹திரு 
முத்து ஆரம்‌- திருமகள்‌ சேரு மாரம்‌; “கழை போய்‌ விண்‌ முத்‌ 
தும்‌? என்றாற்போல.?? (சீவக. ௫௦௪, நச்‌. உரை). ௨. மென்‌ 
மையாகத்‌ தொடுதல்‌. ௩. முத்தமிடுதல்‌. ₹*புதல்வர்‌ பூங்கண்‌ 
முத்தி?? (புறம்‌. ௪௧). 


முத்து--முட்டு. முட்டுதல்‌-௧. வன்மையாகத்‌ தொடுதல்‌, 
மோதுதல்‌. ₹₹*துள்ளித்‌ தூண்‌ முட்டுமாங்‌ கீழ்‌? (நாலடி. ௬௪). 
௨. முட்டித்‌ தாங்குதல்‌. ௩. முடிதல்‌, ₹₹முட்டடி யின்றிக்‌ 
குறைவு சீர்த்தாகியும்‌?? (தொல்‌. பொ. ௪௩௫). ௧. முட்டு. 


தகரம்‌ மென்மையையும்‌ டகரம்‌ வன்மையையும்‌ உணர்த்‌ 
தும்‌. ஓ. நோ: ஓத்து-ஒட்டு, குத்து-குட்டு. முட்டு- தாக்கு, 
பொருத்து, முடிவு. 


முட்டு--மட்டு-முடிவு, அளவு. முத்து--மத்து-அ ளவு. 
மத்து--மத்தி--மதி, 


மதித்தல்‌-௧. அளவிடுதல்‌. ₹₹மண்விழைந்து வாழ்நாண்‌ 
மதியாமை?? (திரிகடு. ௨௯). ௨. கருதுதல்‌. “ஆடலை மதித்‌ 
தான்‌? (கந்தபு. திருவிளை. ௧). ௩. பொருட்‌ படுத்துதல்‌. 
£₹“மண்ணாள்வான்‌ மதித்துமிரேன்‌?? (திருவாச. ௫:௧௨). 


மதி- அளவிடப்பட்ட பண்டம்‌. எ-டு: ஏற்றுமதி, இறக்கு 
மதி. 


Digitized by R.Mathan 


௨ தமிழர்‌ மதம்‌ 


மதி--ம திப்‌ பு-௧. அளவிடுகை. ௨. பொருட்‌ படுத்துகை, 
கண்ணியப்‌ படுத்துகை, £உமையைச்‌ சால மதிப்பொழிந்த 
வல்லமரர்‌ மாண்டார்‌? (தேவா. ௧௦௧௪:௭). ௩. கருத்து. 
“மண்ணுல காளு மதிப்பை யொழித்தே?? (பிரமோத்‌.௮:௯௯). 
௪. தோராயம்‌. ௫. கண்ணியம்‌. தெ. மதிம்பு. 


மதி--மதம்‌- க. பெரிதாக மதிப்பது. ௨. கருத்து. ௩.கொள்கை. 
௪. நெறிமுறை. ௫. சமயம்‌. “தத்த மதங்களே யமைவதாக??, 
(திருவாச. ௪: ௫௨). வ. மத (0848), 


மத என்னும்‌ சமற்கிருதச்‌ சொல்லை மன்‌ என்னும்‌ மூலத்தி 
னின்று திரிப்பர்‌. மன்‌ என்பதினின்று, மான்‌, மா, மானம்‌ 
முதலிய சொற்கள்‌ பிறக்குமே யன்றி மதி அல்லது மதம்‌ என்னும்‌ 
சொல்‌ தோன்றாது. 


கடைதலைக்‌ குறிக்கும்‌ மதி என்னும்‌ வினைச்‌ சொல்லும்‌, மத்து 
என்னும்‌ வடிவினின்றே திரிந்திருத்தலை நோக்குக. முத்து-- 
மொத்து--மத்து- மொத்தையாக விருக்கும்‌ கடைகருவி. 


மத்து--மத்தி. மத்தித்தல்‌-மத்தினாற்‌ கடைதல்‌. மத்‌ தி- 
மதி. மதித்தல்‌ ௧. கடைதல்‌, £“மந்தரங்‌ கொடு மதித்த நாள்‌? 
(சேதுபு.சங்கர. ௨௦). ௨. கடைதல்‌ போல்‌ விரலா லழுத்தி மசி 
யச்‌ செய்தல்‌.. மதி--மசி.மசிதல்‌- கடைந்தது போற்‌ களியாதல்‌. 
குழந்தைக்குச்‌ சோற்றை மதித்து ஊட்டு என்‌ னும்‌ வழக்கை 
நோக்குக. 


மத்து என்னும்‌ பெயரை மந்த (0841) என்றும்‌, மத்தித்‌ 
தல்‌ என்னும்‌ வினையை மத்‌ (௨411) என்றும்‌, சமற்கிருதத்தில்‌ 
திரித்திருக்கின்‌ றனர்‌. இவற்றிற்கு வேர்‌ தமிழிலேயே யன்றி 
வடமொழியி லில்லை. 


அளத்தற்‌ பொருள்‌ குறித்த ௦6 என்னும்‌ ஆங்கில வினைச்‌ 
சொல்‌ கவனிக்கத்‌ தக்கது. 19,0௦6 (to measure), OE, OS metan 
ON meta, Goth. mitan, OHG mezzan. 


E. moter = person or thing that measures. Metron (measure) 
என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ மாத்திரை என்பதன்‌ திரிபு. மா-மாத்‌ 
திரம்‌--மாத்திரை--வ. மாத்ரா. மாத்தல்‌ என்னும்‌ வினை தமிழில்‌ 
வழக்கற்றது. ன்‌ 


Digitized by R.Mathan 


முன்னுரை ௩ 


££எழுவகை மதமே உடன்படல்‌ மறுத்தல்‌ 
பிறர்தம்‌ மதமேற்‌ கொண்டு ககாவே 
தாஅ னாட்டித்‌ தனாது நிறுப்பே 
! இருவர்‌ மாறுகோள்‌ ஒருதலை துணிவே 
பிறர்நூற்‌ குற்றங்‌ காட்டல்‌ ஏனைப்‌ 
பிறிதொடு படா௮ன்‌ தன்மதங்‌ கொளலே .?? 


என்னும்‌ நன்னூல்‌ நூற்பாவினின்று (௧௧), ஒரு பொருள்‌ அல்லது 
நெறிமுறை (றாiறஎiple) இன்னவா நிருத்தல்‌ வேண்டுமென்று 
மதித்துக்‌ கொள்வதே மதம்‌ என்றும்‌, சமயம்‌ மத மென்னும்‌ 
பெயர்‌ பெற்றதும்‌ இவ்வகையிலேயே என்றும்‌, அறிந்து கொள்க. 


தெய்வம்‌ உண்மை யின்மை, தெய்வத்தின்‌ தன்மை, தெய்‌ 
வத்தால்‌ ஏற்படும்‌ நன்‌ ை ம, தெய்வத்திற்கும்‌ மாந்தனுக்கும்‌ 
உள்ள உறவு, மறுமையுண்மையின்மை, மறுமையில்‌ இருக்கும்‌ 
வாழ்வுநிலை ஆகியவற்றைப்‌ பற்றி இன்னவாநிருக்கு மென்று 
ஒருவர்‌ மதித்துக்கொள்வதே, பொதுவாக மதமென்று சொல்லப்‌ 
படுவதாகும்‌. 


தெய்வமும்‌ மறுமையும்‌ புறக்கண்ணாற்‌ காணப்படாத 
பொருள்களாதலாலும்‌, மக்களின்‌ மனப்பான்மை வெவ்வேறு 
வகைப்பட்‌ டிருப்பதனாலும்‌, மதமானது, ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ 
அறிவிற்கும்‌ சூழ்‌ நிலைக்கும்‌ ஏற்றவாறு மதித்துக்‌ கொள்வதாகவே 
யுள்ளது. 


தெய்வம்‌ உண்டென்று கொள்வது போன்றே, இல்லை யென்று 
கொள்வதும்‌, மதமாகும்‌. ஆகவே, நம்பு மதம்‌, நம்பா மதம்‌ என 
மதம்‌ இருவகைப்படும்‌, அவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ பல திறப்‌ 
பட்டுள்ளது. ஆயின்‌ , நம்பு மதப்‌ பிரிவுகளே மிகப்‌ பற்பல திறத்‌ 
தனவா யுள்ளன. 


உ. சமயம்‌ என்னும்‌ சொல்‌ வரலாறு 


மதம்‌, சமயம்‌ என்னும்‌ இரு சொல்லும்‌ ஒரு பொருளன 
வாயினும்‌, தம்முள்‌ நுண்‌ பொருள்வேறுபா டுடையன. ஒரு தெய்‌ 
வத்தை அல்லது இறைவனை மதித்து வழிபடுவது மதம்‌; இறை 
வனை இம்மையிலேனும்‌ மறுமையிலேனும்‌ அடைவதற்குச்‌ சமை 
வது சமயம்‌. ஆகவே, மதத்தினும்‌ சமயத்திற்கு ஒழுக்கமும்‌ 
நோன்பும்‌ மிக வேண்டுவன வாம்‌. 


Digitized by R.Mathan 


௪ தமிழர்‌ மதம்‌ 


உத்தல்‌க£பொருந்துதல்‌. உத்தி (௨-டதி)-பொருத்தம்‌, 
நூற்குப்‌ பொருந்தும்‌ முறை, வினையாட்டிற்‌ கன்‌ ளை (கட்சி) 
பிரிக்க இருவர்‌ இணைதல்‌. 


உத்தம்‌-பொருத்தம்‌. உத்தம்‌--வ. யுக்த. 
உத்திவ. யுக்தி. 
௨-ஒ. ஒத்தல்‌ பொருந்துதல்‌, போலுதல்‌. 
உ-ம்‌. உம்முதல்‌- பொருந்துதல்‌, கூடுதல்‌. 
எண்ணும்மை யிடைச்சொல்லானது இதுவே. 


உம்‌—அம்‌ = பொருந்தும்‌ நீர்‌. தீரொடுநீரும்‌ நிலத்தொடுநீரும்‌ 
ஆகப்‌ பொருந்துதல்‌ இருவகைத்து. 
அம்‌— அமர்‌. அமர்தல்‌ பொருந்துதல்‌, அன்பால்‌ உள்ளம்‌ 
ஒன்றுதல்‌, 
௮ம்‌--அமை, அமைதல்‌-பொருந்துதல்‌, அடங்கியிருத்தல்‌ , 
கூடுதல்‌, நெருங்குதல்‌, நுகர்ச்சிக்‌ கேற்றதாதல்‌, தக்கதாக 
வாய்த்தல்‌. 
அமை--௮அவை- கூட்டம்‌, 
அமை--அமையம்‌- பொருந்தும்‌ நேரம்‌, ஏற்ற வேளை, தக்க 
செவ்வி, வினை நிகழும்‌ சிறுபொழுது. 
அமை-சமை. சமைதல்‌ ௫ ஆக்கப்படும்‌ அரிசி போலும்‌ 
பூப்படையும்‌ கன்னி போலும்‌ நுகர்ச்சிக்‌ கேற்ற 
தாதல்‌, பதனடைதல்‌, இனிதாகச்‌ செய்பொருள்‌ 
வினை முடிதல்‌, அணியமா தல்‌. 


சமையல்‌ - சோறு குழம்பாக்கும்‌ வினை. 


£சக்கிலியப்‌ பெண்ணும்‌ சாமைக்‌ கதிரும்‌ சமைந்தால்‌ 
தெரியும்‌. (பழமொழி). 

சமை--சமையம்‌- பதனடைந்த அல்லது நுகர்ச்சிக்‌ கேற்ற 

நிலை, வினைக்குத்தக்க வேளை. 

சமையம்‌-— சமயம்‌ = ஆதன்‌ (ஆன்மா) தான்‌ இறைவனை 
அடைதற்கு அல்லது பேரின்பத்தை நுகர்தற்குத்‌ 

தன்னைத்‌ தகுதிப்படுத்தும்‌ முக்கரண வொழுக்கம்‌. 

பொருளை வேறுபடுத்தற்கு, சொல்லிடை மகர ஐகான்‌ 

அகரமாயிற்றென அறிக, 


Digitized by R.Mathan 


முன்னுரை ௫ 

வடமொழியாளர்‌, சமயம்‌ என்னும்‌ தென்சொல்லை “ஸமய? 

என்று திரித்தும்‌, ஸம்‌4-அய என்று பிரித்தும்‌, உடன்வருதல்‌ 

(to come together) அல்லது ஒன்று சேர்தல்‌ என்று பொருள்‌ கூறி 
வடசொல்லாகக்‌ காட்டுவர்‌. அங்ஙனங்‌ காட்டிய பின்பும்‌, 


“ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினுந்‌ தான்முந்‌ துறும்‌.??  , (குறள்‌. ௩௮௦) 


என்னுந்‌ திருவள்ளுவர்‌ திருவாய்மொழிக்‌ கேற்ப, அவ்வடசொல்‌ 
தென்சொற்‌ றிரிபேயாதல்‌ காண்க. 


ஸம்‌ ௫ உடன்‌, கூட. அய-செல்கை, வருகை, 
“அய? என்னும்‌ சொற்கு, அய்‌? என்பதை அடியாகவும்‌ 


“இ? என்பதை வேராகவும்‌ காட்டுவர்‌. இ--௮ய்‌--அயன - 
செலவு. 


தமிழில்‌, கூடுதலைக்‌ குறிக்கும்‌ அடிச்சொற்களுள்‌ கும்‌ என்பது 
ஒன்று. கும்முதல்‌- கூடுதல்‌, குவிதல்‌. 

கும்‌--கும்மல்‌. கும்‌--கும்பு--கும்பல்‌, 
கும்‌--குமி--குமியல்‌, குமி--குவி--குவியல்‌, 

கும்மல்‌--1,, cயறulus= heap; cumulare = to heap up. 

E. cumulate, accumulate. 

கும்‌-கும்ம (நிகழ்கால வினையெச்சம்‌— [Infinitive Mood ) = 
கூட. கூடுதல்‌ = ஒன்று சேர்தல்‌, மிகுதல்‌. 

கூட (1௦ ஜதகther) என்னும்‌ (நி. கா.) வினையெச்சம்‌, உடன்‌ 
(together, with) என்று பொருள்படும்‌ போது, மூன்றாம்‌ வேற்‌ 
றுமை உடனிகழ்ச்சி யுருபாகவும்‌, முன்னொட்‌ டாகவும்‌ (prefix) 
ஆளப்படும்‌. 

எ-டு: தந்தைகூட வந்தான்‌ ௫ தந்தையுடன்‌ வந்தான்‌. 

கூடப்பிறந்தான்‌ - உடன்பிறந்தான்‌. 

கூடுதலைக்‌ குறிக்கும்‌ கும்‌ என்னும்‌ வினைச்சொல்‌, ௨-௮ 

திரிபு முறைப்படி கம்‌ என்று திரியவுஞ்‌ செய்யும்‌. 


₹*கமம்‌ நிறைந்‌ தியலும்‌.?? (தொல்‌. உரி. ௫௭). 
நிறைதல்‌ ௪ நிரம்புதல்‌, மிகுதல்‌, கூடுதல்‌. 


Digitized by R.Mathan 


௭ தமிழர்‌ மதம்‌ 


மோட என்னும்‌ இலத்தீன அடிச்‌ சொல்லும்‌, முன்னொட்‌ 
டாகும்போது ௦௦% என்று திரிந்து, வருஞ்சொன்‌ முதலெழுத்திற்‌ 
கேற்ப 000, ௦01, ௦௦1 என்று இறுமாறும்‌. சில எழுத்துக்கட்கு முன்‌ 
௦௦ என்று இறு கெடவுஞ்‌ செய்யும்‌. இங்ஙனமே ஆங்கிலத்திலும்‌. 


இங்ஙனம்‌ இலத்தீனத்தில்‌ கும்‌--கொம்‌ என்றும்‌, ஆங்கிலத்‌ 
திற்‌ கம்‌ என்றும்‌ திரியும்‌ முன்னொட்டு, கிரேக்கத்தில்‌ ஸூம்‌ (ஊரா) 
என்றும்‌ ஸிம்‌ (ஸு) என்றும்‌, சமற்கிருதத்தில்‌ ஸம்‌ (88௩) என்‌ 
றும்‌, திரியும்‌. கிரேக்க முன்னெட்டும்‌, இலத்தீன முன்டெை்டுப்‌ 
போற்‌ பின்வரும்‌ எழுத்திற்கேற்ப, சின்‌ (வு), சில்‌ (891) என்‌ 
றும்‌, திரியும்‌. சமற்கிருத முன்னொட்டு இறுகெட்டு ஸ (5) என்‌ 
றும்‌ நிற்கும்‌. 


இவற்றிற்‌ கெல்லாம்‌, கூட (உடன்‌) என்பதே பொருள்‌. 


கூட என்பதற்கு நேரான கும்ம என்னும்‌ தென்சொல்லே, 
முன்னொட்டாகிக்‌ கும்‌ என்று குறுகியும்‌, கும்‌--கொம்‌--கம்‌, கும்‌- 
ஸும்‌, ஸும்‌--ஸம்‌ என்று திரிந்தும்‌, ஆரிய மொழிகளில்‌ வழங்‌ 
கும்‌ என அறிக. அதன்‌ முதன்மெய்‌, ஐரோப்பாவின்‌ வடமேற்‌ 
குப்பகுதியிலும்‌ மேற்குப்பகுதியிலும்‌ இயல்பாகவும்‌, அதன்‌ தென்‌ 
கிழக்குப்பகுதியிலும்‌ இந்தியாவிலும்‌ ஸகரமாகத்‌ திரிந்தும்‌, 
வழங்குவதை ஊன்றி நோக்கி வரலாற்றுண்மை தெளிக. 


இனி, இந்திய ஆரியத்தில்‌ (வேதமொழியிலும்‌ சமற்கிருதத்‌ 
திலும்‌) செல்லுதலைக்‌ குறிக்கும்‌ இ? என்னும்‌ வேரும்‌ “அய்‌? 
என்னும்‌ அடியுமாகிய வினைச்சொற்களும்‌, உய்‌ என்னும்‌ தென்‌ 
சொல்லினின்று திரித்தவையே. 


ஊ அல்லது ௨, இதழ்குவிந்தொலித்து முன்னிடத்தை அல்‌ 
லது முன்னிற்பதைச்‌ சுட்டும்‌ முன்மைச்‌ சுட்டு. 
ஊ-- ஊன்‌ - நீ (முன்னிலை யொருமைப்‌ பெயர்‌). 
ஊ--௨--உந்து. உந்துதல்‌-முன்‌ தள்ளுதல்‌. 
௨--உய்‌. உய்தல்‌-முன்‌ செல்லுதல்‌, செல்லுதல்‌. 
உய்த்தல்‌- முன்செலுத்து தல்‌, செலுத்துதல்‌. 
உய்‌--இய்‌--இயவு- ௧. செலவு. 


£இடைநெறிக்‌ கிடந்த இயவுக்கொண்‌் மருங்கில்‌? 
(சிலப்‌. ௧௧: ௧௬௮), ௨. வழி, 


Digitized by R.Mathan 


முன்னுரை எ 

இயவு--இயவுள்‌-எல்லா வுயிர்களையும்‌ வழிநடத்தும்‌ 
இறைவன்‌. 

இய்‌--இ--இயல்‌- செலவு. ₹*புள்ளியற்‌ கலிமா?? (தொல்‌, பொ. 


௧௯௪), 
இயலுதல்‌- செல்லுதல்‌, நடத்தல்‌. 
£6அரிவையொடு மென்மெல வியலி?? (ஐங்‌. ௧௭௫). 
இய--இயங்கு--இயக்கு--இயக்கம்‌. இயங்கு தல்‌ - செல்லு 
தல்‌, நடத்தல்‌, அசைதல்‌. ' 
இய்‌--வ. அய்‌. இனி, உய்‌ என்பதும்‌ அய்‌ என்று திரிந்‌ 
திருக்கலாம்‌. 


தமிழ்‌ ஆரியத்திற்கு முந்தியது என்னும்‌ வரலாற்றுண்மை 
யையும்‌, மேற்காட்டிய சொல்‌ வரலாறுகளையும்‌, நடுநிலையாக 
தோக்குவார்க்கு, மதம்‌ சமயம்‌ என்னும்‌ இருசொல்லும்‌ தென்‌ 
சொல்லே யென்பது, தெற்றெனத்‌ தெரியாமற்‌ போகாது. 


ர்‌ 


௩. மதம்‌ தோன்றிய வகை. 


(க) அச்சம்‌ 

காய்கனி கிழங்கு முதலிய இயற்க விளைபொருளையும்‌ 
வேட்டையாடிய விலங்கு பறவையிறைச்சியையும்‌ உண்டு 
வாழ்ந்து, அநாகரிக நிலையிலிருந்த முந்தியல்‌ மாந்தர்‌; தீயும்‌ 
இடியும்‌ போன்ற பூத இயற்கைக்கும்‌, பாம்பு போலும்‌ நச்சுயிரிக்‌ 
கும்‌, இறந்தோ ராவிகட்கும்‌ அவற்றுள்‌ ஒரு சாரனவான பேய்‌ 
கட்கும்‌, அஞ்சிய அச்சமே தெய்வ வணக்கத்தை அல்லது சிறு 
தெய்வ மதத்தை முதற்கண்‌ தோற்றுவித்தது. கொல்லுந்‌ தன்‌ 
மையுள்ள எல்லாவற்றையும்‌ தெய்வமாகக்‌ கொண்டு, அவை 
தம்மைக்‌ கொல்லாவாறு இயற்கையும்‌ செயற்கையுமாகிய உண 
வுப்‌ பொருள்களைப்‌ படைத்தும்‌, இருதிணை யுயிரிகளையும்‌ காவு 
கொடுத்தும்‌, வந்தனர்‌. 


நாகரிகம்‌ முதிர்ந்துள்ள இக்காலத்தும்‌, இம்மையிலும்‌ மறு 
மையிலும்‌ நேரக்கூடிய துன்பங்கட்கு அஞ்சுவதே, பல்‌ வறு 
மதவொழுக்கங்கட்கும்‌ பெரும்பாலும்‌ அடிப்படைக்‌ கரணியமா 
யிருக்கின்றது. 


அச்சத்தினாற்‌ படைப்பதெல்லாம்‌ தீமைவிலக்கலைக்‌ குறிக்‌ 
கோளாகக்‌ கொண்டது. 


Digitized by R.Mathan 


௮ தமிழர்‌ மதம்‌ 


(௨) முற்காப்பு 

மாந்தன்‌ வாழ்க்கை பல்வகைத்‌ துன்பம்‌ நிறைந்ததனால்‌, 
அவற்றினின்று தப்புவதற்குத்‌ தொன்று தொட்டுப்‌ பாதுகாப்புத்‌ 
தேடிக்கொள்ள வேண்டியதாயிற்று. உடமைகளையும்‌ உயிரையும்‌ 
காப்பதற்கு முன்பு காவற்காரனும்‌ பின்பு அரசனும்‌ ஏற்பட்டனர்‌. 
ஆயின்‌, மக்களால்‌ தடுக்க முடியாத கொள்ளை நோய்‌, பஞ்சம்‌, 
கடுங்காற்று, பெருவெள்ளம்‌ முதலிய துன்பங்களைத்‌ தடுத்தற்கும்‌ 
நீக்கற்கும்‌, மாந்தரினத்திற்கு மேற்பட்ட சில மறைவான தெய்‌ 
வங்களே ஆற்றலுள்ளவை யென்று கருதி, அனைவரும்‌ அவற்றை 
வணங்கவும்‌ வழிபடவும்‌ தலைப்பட்டனர்‌. அத்துன்பங்கள்‌ அத்‌ 
தெய்வங்களின்‌ சீற்றத்தால்‌ நேர்வன வென்றும்‌ நம்பி, அவற்‌ 
றிற்கு அஞ்சினர்‌. ஆதலால்‌, முற்காப்பு அச்சத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட தாகும்‌. 


தீயும்‌ பாம்பும்‌ பேயும்‌ என்று முள்ளன. கொள்ளைநோய்‌, 
பஞ்சம்‌ முதலியன ஒரோவொரு காலத்து நிகழ்வன. 


(௩) ௩ன்றியறிவு 


பல்வேறு தீங்குகட்கும்‌ அச்சங்கட்கும்‌ பெரிதும்‌ இடந்தரும்‌ 
காரிருளைப்‌ போக்கி, உயிர்வாழ்க்கைக்கு இன்‌ நியமையா த 
உணவு தேடவும்‌ இனத்தாருடன்‌ உறவாடவும்‌ ,பேரளவாக உத 
வும்‌ கதிரவனையும்‌ சிற்றளவாக உதவும்‌ திங்களையும்‌; உண்ணக்‌ 
காய்கனியும்‌ தங்கத்‌ தண்ணிழலும்‌ குடியிருக்க உறையுளும்‌ உத 
வும்‌ பல்வகைப்‌ பழுமரங்களையும்‌; இளமை முதல்‌ முதுமை வரை 
எல்லார்க்கும்‌ இன்னுயிர்த்‌ தீம்பால்‌ உதவும்‌ ஆவையும்‌, இன்னே 
ரன்ன பிறவற்றையும்‌; தெய்வமாகப்‌ போற்றியதும்‌ வணங்கிய 
தும்‌ நன்‌ நியறிவு பற்றியதாகும்‌. அவ்வகை வணக்கத்தைக்‌ 
குறித்த காலந்தொறும்‌ தொடர்ந்து செய்வது, மன்‌ மேலும்‌ 
தன்மை பெறலைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டதாகும்‌. வணக்க 
மெல்லாம்‌ படைப்பொடு கூடியதே, 


(௪) பாராட்டு 
இனத்தைக்‌ காக்கப்‌ பகைவருடன்‌ புலிபோற்‌ பொருதுபட்ட, 


உயிரீகி (பிராணத்தியாகி) யாகிய தறுகண்‌ மறவனுக்கும்‌; மழை 
வருவித்தும்‌, பழுக்கக்‌ காய்ச்சிய பொன்னைக்‌ கையிலேந்தியும்‌, 


Digitized by R.Mathan 


முன்னுரை ௯ 


தீயோரைச்‌ சாவித்தும்‌, சினத்தால்‌ ஊரை யெரித்தும்‌, உடன்‌ 
கட்டை யேறியும்‌, கடுங்கற்பைக்‌ காத்த பத்தினிப்‌ பெண்டிற்‌ 
கும்‌; கல்‌ நட்டி விழா வெடுத்தது பாராட்டுப்‌ பற்றிய தாகும்‌. 


“தெய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநற்‌ நறொழுதெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யு மழை.?? (குறள்‌. ௫௫). 


என்னுங்‌ கூற்று, ஒருசில நிகழ்ச்சிகளையேனும்‌ சான்றாகக்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


பட்டவன்‌ கல்லும்‌ பத்தினிக்‌ கல்லும்‌ இனத்தார்‌ அல்லது 
பயன்‌ பெற்றவர்‌ நட்டுச்‌ சிறப்புச்‌ செய்வது, நன்‌ றியறிவையும்‌ 
ஒருமருங்கு தழுவியதே. 


தீயானது, கொல்லுந்தன்மையால்‌ அச்சத்திற்கும்‌, இருள்‌ 
பேோக்கியும்‌ உணவுசமைக்க வுதவியும்‌ கொடுவிலங்குகளை 
வெருட்டியும்‌ குளிரகற்றியும்‌ நன்மை செய்வதால்‌ gh 

' கும்‌, உரியதாயிற்று. 


(௫) அன்பு 


இருதிணைப்‌ பகையையும்‌ அழித்தும்‌, உணவிற்கு வழிவகுத்‌ 
தும்‌, நடுநிலையாக ஆட்சி செய்தும்‌, குடிகளை அரவணைத்துக்‌ 
காத்த அரசன்‌ இறந்தபின்‌, அவனுக்குப்‌ படிமையமைத்துப்‌ 
படைத்து வணங்கியது அன்பு பற்றியதாகும்‌. இதினின்றே, 
விண்ணுலக வேந்தன்‌ (இந்திரன்‌) வணக்கம்‌ தோன்றிற்று, 


(௬) கருதுகோள்‌ 


முதற்காலத்திற்‌ குறிஞ்சி நிலத்திலேயே வாழ்ந்த மாந்தர்‌, 
பின்னர்‌ ஏனை நிலங்களிலும்‌ பரவியபின்‌, அவ்வந்நிலத்திற்‌ 
கேற்ப ஒவ்வொரு தெய்வந்‌ தோன்றிற்று. அதன்‌ பின்‌, ஒவ்‌ 
வொரு பெருநிலத்திற்கும்‌ பேராற்றிற்கும்‌ பெருந்தொழிலுக்கும்‌ 
பெருநன்மைப்‌ பேற்றிற்கும்‌, காதற்பண்பிற்கும்‌, சாதல்தீங்கிற்‌ 
கும்‌ ஒவ்வொரு தெய்வம்‌ இருப்பதாகக்‌ கருதப்பட்டது. 


.... கண்ணாற்காணும்‌ இயற்கைக்‌ கூறுகளும்‌ நிகழ்ச்சிகளும்‌ 
தோற்றங்களும்‌ ஆவிகளும்‌ வினைகளுமன்றி, மனத்தாலேயே 
படைத்துக்‌ கொள்ளும்‌ தெய்வங்களெல்லாம்‌ கருதுகோளின்‌ 
விஃ(வேயாகும்‌. ்‌ 


Digitized by R.Mathan 


ற தமிழர்‌ மதம்‌ 


நீரூட்டியும்‌ நீராடுவித்தும்‌ உணவு விளைத்தும்‌ பல்வகை யுத 
வும்‌ ஆற்றை நன்றியறிவு பற்றி வணங்குவது வேறு; அதற்குத்‌ 
தனித்‌ தெய்வமுண்டென்று கருதுவது வேறு. 


(௭) அறிவுவளர்ச்சி 


மாந்தன்‌ நாகரிகமடைந்து அறிவு வளர்ந்து பண்பாடுற்ற 
பின்‌, மறுமையும்‌ கடவுளுண்மையுங்‌ கண்டு, பல்வேறு மதங்களை 
யும்‌ சமயங்களையும்‌ வகுத்தது அறிவு வளர்ச்சியாகும்‌. 


மக்கள்‌ மனப்பாங்கும்‌ அறிவு நிலையும்‌ பல்வேறு வகைப்‌ 
பட்டிருப்பதால்‌, மத சமயங்களும்‌ பல்வேறாயின . 


அறிவுவளர்ச்சி யென்னும்‌ பெயருக்கு முரணாக, பல்‌ வறு 
மூடப்பழக்கங்களும்‌ கொள்கைகளும்‌ மதங்களிற்‌ கலந்திருப்ப 
துண்மையே. அவை பெரும்பாலும்‌ பழங்காலத்‌ தன்மையாலும்‌ 
தன்னலக்காரரின்‌ சூழ்ச்சியாலும்‌ ஏற்பட்டவை. இக்கால அறிவு 
நிலைக்‌ கேற்ப, அவற்றை இயன்றவரை நீக்கிக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. 


மதமும்‌ சமயமும்‌ பெரும்பாலும்‌ நம்பிக்கையைப்‌ பொறுத்தன. 
௪. மூவகை மதம்‌ 


மக்களின்‌ அறிவுதிலைக்‌ கேற்ப, மதம்‌, (௧) சிறு தெய்வ 
வணக்கம்‌, (௨) பெருந்தேவ மதம்‌, (௩) கடவுள்‌ சமயம்‌ என 
மூவகைப்படும்‌. 


இம்மை நலத்தை மட்டும்‌ நோக்கி, இன்‌ பக்‌ காலத்திலும்‌ 
துன்பக்‌ காலத்திலும்‌, ஐம்பூதமும்‌ ஆவிகளும்‌ போன்ற சிறுதெய்‌ 
வங்கட்கு உணவு படைத்துக்‌ காவு கொடுப்பது, சிறுதெய்வ 
வணக்கம்‌; சிவன்‌ அல்லது திருமால்‌ என்னும்‌ பெயரால்‌ இறை 
வனை நாள்தோறும்‌ வழிபட்டு, உயிர்க்கொலை நீக்கிக்‌ காய்கனி 
மட்டும்‌ படைத்து, அவ்வம்மத அடையாளத்‌ தாங்கி, இருதிணை 
யுயிருக்கும்‌ தீங்கு செய்யாது இயன்றவரை நன்மையே செய்‌ 
தொழுகுவது, பெருந்தேவ மதம்‌; எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ 
இறைவனை உரு வ வணக்கமின்‌ நிஉள்ளத்திலேயே வழிபட்டு, 
தன்னையே படைத்து, முக்கரணமுந்‌ தூய்மையாகி, இல்லறத்‌ 
திலேனும்‌ துறவறத்திலேனும்‌ நின்று, இயன்றவரை எல்லா 


Digitized by R.Mathan 
௧௦௨ தமிழர்‌ மதம்‌ 


இங்ஙனம்‌ சிவ மெய்ப்‌ பொருள்‌ ஐந்தும்‌, அறிவ மெய்ப்‌ 
பொருள்‌ ஏழும்‌, எல்லா மதங்கட்கும்‌ பொதுவான ஆத மெய்ப்‌ 
பொருள்‌ இருபத்து நான்கொடு கூடி, மெய்ப்‌ பொருள்‌ மொத்தம்‌ 
முப்பத்தா றென்றும்‌, இது சிவனியக்‌ கொண்‌ முடிபுச்‌ சிறப்பென்‌ 
றும்‌; தமிழரை மயக்கி, உயர்ந்த அறிவியற்‌ கல்வியும்‌ ஆராய்ச்‌ 
சிப்‌ பட்டம்‌ பெற்றவரும்‌ குருட்டுத்‌ தனமாக நம்பி உருப்‌ போட்‌ 
டுக்‌ கிளிப்‌ பிள்ளைப்‌ பாடமாக ஒப்பிக்குமாறு செய்து விட்டனர்‌ 
ஆரியர்‌. இலங்கம்‌ (லிங்கம்‌), மங்கை பங்கன்‌, விடையேறி, 
நடவரசன்‌, அந்தணன்‌ அல்லது குரவன்‌ என்னும்‌ ஐந்தே 
தமிழர்‌ வழிபாட்டு வடிவம்‌ என்பது, முன்னரே கூறப்பட்டது. 


சிவ மெய்ப்‌ பொருள்‌ ஐந்தும்‌ தாய மாயையில்‌ தோன்றின 
வென்பது, எல்லாவற்றையுங்‌ கடந்து நிற்கும்‌ இறைவனை ஐங்‌ 
கூறிட்டதொடு, அவனை மாயையினின்று படைத்தது 
மாகின்றது. 


ஆண்‌ பெண்‌ பான்மையின்றி ஒரே தன்மையாய்‌ ஆற்றல்‌ 
வடிவா யுள்ள இறைவனை, பொதுமக்கட்கு அம்மை யப்பனாகக்‌ 
கூறிய அணி வகையை அறியாது, மாந்தரைப்‌ போன்ற கண 
வனும்‌ மனைவியுமாகக்‌ காட்டி, தலையுங்‌ காலு மில்லாத பல்வேறு 
கதைகளைக்‌ கட்டி, சொல்லளவாகவுள்ள சிவன்‌ சிறைக்கு 
ஆண்டு தொறும்‌ திருமணம்‌ நடத்தி வைப்பது, எத்துணைத்‌ 
துணிச்சலான தெய்வப்‌ பழிப்புச்‌ செயல்‌! 


மாயை என்று ஒரு தனிப்‌ பொருளில்லை. நாற்‌ பூதமும்‌ வெளி 
யில்‌ அணுக்களாக மறைந்து நிற்பதே மாயை. மாய்தல்‌ மைற 
தல்‌. மாய்‌--மாயை. ஓ. நோ: சாய்‌--சாயை- நிழல்‌. மண்ணி 
னின்றே குடமும்‌ மரத்தினின்றே பெட்டியும்‌ ஆதல்‌ போல்‌, 
அழிப்புக்‌ காலத்தில்‌ அணுக்களாக ஒடுங்கி நின்ற நிலம்‌ நீர்‌ தீ 
வளி என்னும்‌ நாற்‌ பூதங்களே, படைப்புக்‌ காலத்தில்‌ மீண்டும்‌ 
திரண்டு தோன்றும்‌. 


இடம்‌ (வெளி) , காலம்‌, இறைவன்‌ என்னும்‌ மூன்றும்‌, வேறு 
ஒன்றி னின்றும்‌ தோன்றாது என்றும்‌ ஒரே தன்மையாய்‌ நிற்கும்‌ 
தநித்தப்‌ பொருள்களாம்‌. காலம்‌ கருத்துப்‌ பொருளே. 


Digitized by R.Mathan 


முன்னுரை கக 


வுயிர்கட்கும்‌ நன்மையே செய்து, இம்மையிலேனும்‌ மறுமை 
யிலேனும்‌ வீடு பெற வொழுகுவது, கடவுள்‌ சமயமாம்‌. 


சிறு தெய்வ வணக்கத்திற்கு உருவம்‌ இன்றியமையாதது) 
பெருந்தேவ வழிபாட்டிற்கு, அது வழிபடுவாரின்‌ அகக்கரண 
வளர்ச்சிக்‌ கேற்றவாறு, இருந்தும்‌ இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. 


௫. குமரிநரட்ரு மத நிலை 


மேற்கூறிய மூவகை மதநிலையும்‌, கி. மு. ௧௦,௦௦௦ ஆண்டு 
கட்குமுன்பே குமரிநாட்டுத்‌ தமிழ்மக்கள்‌ கொண்டிருந்தனர்‌. 
ஆரியர்‌ இந்தியாவிற்குட்‌ புகுந்த காலம்‌ தோரா. கி. மு. ௧௫௦௦. 
அவர்மதம்‌ கொலைவேள்விச்‌ சிறுதெய்வ வணக்கம்‌. தமிழரொடு 
தொடர்புகொண்ட பின்னரே, சிவ மதத்தையும்‌ திருமால்‌ மதத்‌ 
தையும்‌ தழுவினர்‌. ஆதலால்‌, அவரின்‌ வேதாகம இதிகாச 
புராணக்‌ கதைகளையும்‌ புரட்டுக்களையும்‌ நம்பி, அவையே சிவ 
தெறிக்கும்‌ திருமால்நெறிக்கும்‌ அவற்றின்‌ கொண்முடிபுகட் கும்‌ 
(சித்தாந்தங்கட்கும்‌) மூலமெனக்‌ கூறுவது, இவ்விருபதாம்‌ 
நூற்றாண்டிற்கு எட்டுணையும்‌ ஏற்காது. இதன்‌ விளக்கத்தை 
இந்நூல்‌ நெடுகலுங்‌ கண்டு தெளிக. 


ப 


Digitized by R.Mathan 


தமிழர்‌ மதம்‌ 
(ல 
[ குமமிநிலை மூயால்‌ 
வில்ஸன்‌ 


(க) பேய்‌ வகைகள்‌ 


திடுமென்று கொலையுண்டவர்‌ அவர்க்குக்‌ குறித்த வாழ்நா 
ளெல்லை வரையும்‌, வரம்பிறந்த கொடியோரும்‌ தூய பெரியோ 
ராற்‌ சாவிக்கப்பட்டவரும்‌ நெடுங்காலமும்‌, இறந்தபின்‌ 
பேயாய்த்‌ திரிவ ரென்பது, பொதுவான கருத்து. 


அலகை, அள்ளை, இருள்‌, கடி, கருப்பு, காற்று, குணங்கு 
கூளி, மண்ணை, மயல்‌ (மருள்‌ ) என்பன பேயின்‌ பொதுப்பெயர்‌ 
கள்‌. பேய்களுள்‌ நல்லனவும்‌ உள; தீயனவும்‌ உள. 


குறளி (கருங்குட்டி), பேய்‌, கழுது, பூதம்‌, முனி (சடை 
முனி), அரமகள்‌, அணங்கு எனப்‌ பேயினம்‌ பல திறத்த 
தாகச்‌ சொல்லப்படும்‌. குறளியைக்‌ குட்டிச்‌ சாத்தன்‌ என்பர்‌. 
பேய்களுட்‌ காட்டேறி தூர்த்தேறி முதலிய பலவகைக ளிருப்ப 
தாகக்‌ கூறுவர்‌. பூதங்கள்‌ குறும்பூதம்‌ பெரும்பூதம்‌ என இரு 
வகைய. 


“£குண்டைக்‌ குறட்பூதம்‌?? (தேவா, ௯௪௪:௧). அரமக 
காத்‌ தேவமகள்‌ என்று, அரைத்‌ தெய்வத்தன்மை கொண்ட 


Digitized by R.Mathan 


௧௪ குமிழர்‌ மதம்‌ 


ஒரு தனி யினமாகக்‌ கூறுவது இலக்கிய வழக்கு. அரமகளிர்‌ 
(nymphs); மலையர மகளிர்‌ நீரர மகளிர்‌ என இருவகையர்‌. 
இருவகையரும்‌ அடுத்த மாந்தரை அச்சுறுத்திக்‌ கொல்வதால்‌, 
சூரர மகளிர்‌ எனப்படுவர்‌. சூர்‌ என்பது அப்பெயர்க்‌ குறுக்கம்‌, 


“எக்கர்‌ நண்ணிய எம்மூர்‌ வியன்றுறை 
நேரிறை முன்கை பற்றிச்‌ 
சூரர மகளிரோ டுற்ற சூளே.?? (குறுந்‌. ௫௩). 


பன்மையிற்‌ குறிக்கப்‌ பட்டதனால்‌, அவர்‌ கூட்டங்‌ கூட்டமாக 
வாழ்வதாகக்‌ கொள்ளப்பட்டனர்‌ போலும்‌! 


அணங்கு என்பது, தன்‌ அழகு மிகுதியால்‌ ஆடவரை மயக்‌ 
கிக்‌ கொல்லும்‌ பெண்பேய்‌. ££தாக்கணங்கு?? என்றார்‌ திருவள்‌ 
ளுவரும்‌ (குறள்‌. ௧௦௮௨). 


கொல்லிமலை அப்பெயர்‌ பெற்றது ஒரு தாக்கணங்கினாலேயே. 
கொல்வது கொல்லி. 


66உரைசா லுயர்வரைக்‌ கொல்லிக்‌ குடவயின்‌ 
கதன்‌ நெடுவரைத்‌ தெய்வ மெழுதிய 
வினைமாண்‌ பாவை?? (நற்‌. ௧௮௫). 


இதனுரையில்‌, ₹₹கொல்லிப்பாவை--அம்மலையிலுள்ள தேவ 
ரையும்‌ முனிவரையுந்‌ துன்புறுத்த வருகின்ற அவுணரும்‌ அரக்‌ 
கரும்‌, அப்பாவையின்‌ நகையைக்‌ கண்டு மயங்கி உயிர்விடும்‌ 
படி, தேவ தச்ச னாக்கிவைத்த பெண்வடி வினது. அவுணரும்‌ 
அரக்கரும்‌ போதரு காலை, அவர்‌ வாடை பட்டவுடன்‌ தானே 
நகைசெய்யுமாறு பொறியுள்‌ வைக்கப்பட்டது. அது நகைத்துக்‌ 
கொல்லு மென்பதனை , 


ப ,,0௦2௧௮௮௧௧௮௨௧/௦௨௦௨௮௧௧௧௦௦௧ Sooo ஒதிரிபுரத்தைச்‌ 
செற்றவனுங்‌ கொல்லிச்‌ செழும்பாவை 
யுந்நகைக்கக்‌ 
கற்றதெல்லா மிந்தநகை கண்டேயோ?? 
(சித்திரமடல்‌) என்றதனாலு மறிக.?? என்று, பின்னத்தூர்‌ 
அ. நாராயண சாமி ஐயர்‌ குறித்திருப்பதைக்‌ காண்க. அவுணரை 
யும்‌ அரக்கரையுங்‌ கொல்லத்‌ தேவ தச்சன்‌ புனைந்த பொறி 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௧௫ 


வினைப்‌ பாவை என்னுங்‌ கொள்கை, ஆரியத்‌ 9 தொல்கதைத 
தோன்றிய பிற்காலத்தது. அது கொல்லி யணங்கின்‌ பேரழகை 
யும்‌ கொல்லுந்‌ திறத்தையும்‌ பற்றிய உயர்வு நவிற்சியே. மக்கள்‌ 
அவ்விடத்தை யணுகாவாறு எச்சரித்தற்கே, அவ்வணங்கின்‌ 
படிமை அங்கு வைக்கப்‌ பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


அணங்கை இன்று “மோகினி என்னும்‌ வடசொல்லாற்‌ 
குறிப்பர்‌. 


மாந்தர்க்கு அறியாமையும்‌ அச்சமும்‌ மிக்கிருந்த முதற்‌ 
காலத்தில்‌, பேயாட்சியும்‌ மிக்கிருந்தது. அக்காலத்து மதம்‌ பேய்‌ 
மதமே. பேயாடிகளும்‌ பேயோட்டிகளும்‌ பேய்மந்திரிகரும்‌ பெரு 
மதிப்புப்‌ பெற்றிருந்தனர்‌. ஒருவரைப்‌ பிடித்த பேயோட்டவும்‌, 
நோய்‌ நீக்கவும்‌, ஒருவரை நோய்ப்படுத்தவும்‌ வாய்கட்டவும்‌ 
இயக்கந்‌ தடுக்கவும்‌ விரும்பிய இடத்திற்கு வருவிக்கவும்‌ வசியஞ்‌ 
செய்யவும்‌ சாவிக்கவும்‌, ஒருவர்‌ மீது பேயேவவும்‌, ஒருவ ர௬ட 
மையை மறைக்கவும்‌ அழிக்கவும்‌, சண்டையிலும்‌ கலகத்திலும்‌ 
போரிலும்‌ வெற்றி தரவும்‌, இறந்தோரைப்‌ பேசுவிக்கவும்‌, தம்‌ 
மால்‌ இயலுமென்று பேய்மந்திரிகர்‌ தருக்கினர்‌. 


இன்றும்‌, பேயோட்டல்‌ பெருவழக்காகவும்‌, வசியமுஞ்‌ செய்‌ 
வினையும்‌ அருகிய வழக்காகவும்‌, இருந்து வருகின்றன. குறளி 
யேவல்‌ சில செய்தித்‌ தாட்களிலும்‌ வெளியிடப்பட்டது. போர்‌ 
வெற்றிக்கு மந்திரிகரைத்‌ துணைக்‌ கொள்வது, திப்பு சுல்தான்‌ 
காலம்வரை தொடர்ந்தது. இறந்தான்‌ குறி (Necromancy) கேட்‌ 
கும்‌ இடமும்‌ இன்று சிலவுள்ளன. 


கடைக்கழகக்‌ காலத்தில்‌, 6 பயனார்‌ என்றொரு புலவரும்‌, 
பேய்மகள்‌ இளவெயினி என்றொரு புலத்தியாரும்‌, இருந்தனர்‌. 
பேயாழ்வார்‌, பூதத்‌ தாழ்வார்‌ என்‌ று இறைவனடியார்‌ பெயர்‌ 
களும்‌ அடுத்து வழங்கின. பேயன்‌, பேய்ச்சி என்னும்‌ இயற்‌ 
பெயர்‌ தாங்கிய மக்களை, இன்றும்‌ நாட்டுப்புறத்திற்‌ காணலாம்‌. 


பண்டைக்காலத்திற்‌ பேய்களே பெருவழக்காகப்‌ பொதுமக்‌ 
களால்‌ வணங்கப்பட்ட தனாலும்‌, சில பேய்கள்‌ நன்மையே செய்‌ 
வனவா.க இருந்ததனாலும்‌, பேய்க்கு நாளடைவில்‌ தெய்வம்‌ 
என்னும்‌ பெயரும்‌ ஏற்பட்டது. 


Digitized by R.Mathan 


௧௭ தமிழர்‌ மதம்‌ 


- ₹*கானுறை தெய்வம்‌ காதலிற்‌ சென்று 
நயந்த காதலின்‌ நல்குவன்‌ இவெனென 
வயந்த மாலை வடிவிற்‌ ரோன்றிக்‌ 
கொடிநடுக்‌ குற்றது போல ஆங்கவன்‌ 
அடிமுதல்‌ வீழ்ந்தாங்‌ கருங்கணீ ருகுத்து 
வாச மாலையின்‌ எழுதிய மாற்றம்‌ 
தீதிலேன்‌ பிழைமொழி செப்பினை யாதலின்‌ 
கோவலன்‌ செய்தான்‌ கொடுமையென்‌ றென்முன்‌ 
மாதவி மயங்கி வான்துய ருற்று 
மேலோ ராயினும்‌ நூலோ ராயினும்‌ 
பால்வகை தெரிந்த பகுதியோ ராயினும்‌ 
பிணியெனக்‌ கொண்டு பிறக்கிட்‌ டொழியும்‌ 
கணிகையர்‌ வாழ்க்கை கடையே போன்மெனச்‌ 
செவ்வரி யொழுகிய செழுங்கடை மழைக்கண்‌ 
வெண்முத்‌ துதிர்த்து வெண்ணிலாத்‌ திகழும்‌ 
தண்முத்‌ தொருகாழ்‌ தன்கையாற்‌ பரிந்து 
துனியுற்‌ றென்னையுந்‌ துறந்தன ளாதலின்‌ 
மதுரை மூதூர்‌ மாநகர்ப்‌ போந்தது 
எதிர்வழிப்‌ பட்டோர்‌ எனக்காங்‌ குரைப்பச்‌ 
சாத்தொடு போந்து தனித்துய ருழந்தேன்‌ 
பாத்தரும்‌ பண்பநின்‌ பணிமொழி யாதென? 


(சிலப்‌. கக: ௧௭௧௧௯௧). 


என்பதிற்‌ பேய்மகள்‌ 9 தய்வம்‌ எனப்பட்டமை காண்க. 
இனி, பேய்கட்கு எல்லாச்‌ செய்தியும்‌ தெரியு மென்பதும்‌, எவ்‌ 
வடிவுங்‌ கொள்ள இயலு மென்பதும்‌, பொருத்தமாகப்‌ படைத்து 
மொழியுந்‌ திறனுண்‌ டென்பதும்‌,நொய்ய வுடம்பன்‌ றிக்‌ கனவுடம்‌ 
பும்‌ இரவும்‌ பகலும்‌ எடுக்கவும்‌ கானிலந்‌ தோய நடக்கவும்‌ கூடு 
மென்பதும்‌, தம்‌ தலைவியாகிய காளிக்குக்‌ கட்டுப்பட்டும்‌ பத்‌ 
தினிப்‌ பெண்டிர்க்கும்‌ தூய துறவியர்க்கும்‌ அஞ்சியும்‌ ஒழுகும்‌ 
கடப்பாடுண்‌ டென்பதும்‌, இப்பகுதியால்‌ அறியப்படும்‌. பேய்கள்‌ 
பட்டப்‌ பகலிலும்‌ கனவுடம்பு கொண்டு பாதம்‌ நிலத்திற்‌ பதிய 
நடக்குமென்பை த, பழையனூர்‌ நீலி கதையும்‌ மெய்ப்பிக்கும்‌. 
அல்லாக்கால்‌, வணிகனை மட்டுமன்றி ஊராரையும்‌ ஊர்முதலி 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௧௭ 


களாகிய எழுபது வேளாளரையும்‌, நீலிப்பேய்‌ ஏமாற்றி யிருக்க 
முடியாது. 


பேய்கட்கும்‌ பூதங்கட்கும்‌, கள்ளும்‌ இறைச்சியும்‌ படைப்‌ 
பதும்‌ கடாவும்‌ சேவலும்‌ காவு கொடுப்பதும்‌, கல்வியும்‌ பண்‌ 
பாடுங்‌ குன்றிய பொதுமக்கட்குக்‌ களிப்பையும்‌ ஊக்கத்தையும்‌ 
ஊட்டுவனவா யிருந்தன. 


சில சமையங்களிற்‌ புதைய லெடுக்கவும்‌, கிணறு வெட்ட 
வும்‌, கட்டிடங்‌ கட்டவும்‌, நரக்காவு கொடுக்க வேண்டிய 
தாயிற்று. **புதையலைப்‌ பூதங்‌ காத்தாற்‌ போல்‌.?? “கிணறு 
வெட்டப்‌ பூதம்‌ புறப்பட்டாற்‌ போல்‌.?? என்னும்‌ உவ மப்‌ 
பழமொழிகள்‌ கவனிக்கத்‌ தக்கன. 


தீய ஆவிகள்‌ சிறுபிள்ளகளைத்‌ தீண்டாவாறு, அவர்களின்‌ 
தலையுச்சியில்‌ அரைத்த வெண்சிறு கடுகை அப்பி வந்தனர்‌. 


போரிற்‌ புண்பட்ட மறவரைப்‌ பேய்கள்‌ அண்டாவாறு, 
பெண்டிரும்‌ உறவினரும்‌,வேப்பங்‌ குழையை வீட்டிற்‌ செருகியும்‌, 
மையிட்டும்‌, வெண்சிறு கடுகு தூவியும்‌, நறும்புகை காட்டியும்‌, 
காஞ்சிப்‌ பண்‌ பாடியும்‌ காத்தனர்‌ என்பது, 


“தீங்கனி யிரவமொடு வேம்புமனைச்‌ செரீஇ 
வாங்குமருப்‌ பியாழொடு பல்லியங்‌ கறங்கக்‌ 
கையுயப்‌ பெயர்த்து மையிழு திழுகி 
ஐயவி சிதறி ஆம்ப லூதி 
இசைமணி யெறிந்து காஞ்சி பாடி 
நெடுநகர்‌ வரைப்பிற்‌ கடிநறை புகைஇக்‌ 
காக்கம்‌ வம்மோ காதலந்‌ தோழி 
வேந்துறு விழுமந்‌ தாங்கிய 
பூம்பொறிக்‌ கழற்கால்‌ நெடுந்தகை புண்ணே.?? 


என்னும்‌ புறப்பாட்டால்‌ (௨௮௧) அறியப்படும்‌. 


₹ஈகடிப்பகைக்குத்‌ தாதகியங்‌ கண்ணியோ அம்மானே? 
என்று, புகழேந்திப்‌ புலவர்‌ ஒட்டக்கூத்தரை வெட்டிப்‌ பாடி 
வேம்பின்‌ சிறப்பை நாட்டியது இங்குக்‌ கவனிக்கத்தக்கது. 


Digitized by R.Mathan 


௧௮ தமிழர்‌ மதம்‌ 


பேய்‌ என்னும்‌ ஆவியினம்‌ இருப்பது உண்மையே யாயினும்‌, 
அறியாமையினாலும்‌ ஆய்ந்து பாராமையினாலும்‌, பேயல்லா தவற்‌ 
றையும்‌ பேயென்று மயங்கியுணர்வது மாந்தரியல்பாக வுள்ளது. 


சதுப்பு நிலங்களில்‌ அழுகற்‌ பொருளினின்று கிளம்பும்‌ ஆவி 
யம்‌ (2988), இரவில்‌ ஒளிவிட்டு எரிவதுண்டு. அதைக்‌ கண்டு 
கொள்ளிவாய்ப்‌ பேய்‌ (1ஜுர்க fatuus, jack-o’-lantern, will-o’-the- 
wisp, fen-fire ) என்பது அறியாமை பற்றியதாகும்‌. 


இராக்‌ காலத்தில்‌, காற்றினால்‌ அண்மையிலுள்ள மரக்கிளை 
வளைந்து கதவின்மேற்‌ படுவதைப்‌ பேய்‌ தட்டுவதாகவும்‌, நில 
வொளியில்‌ அசையும்‌ மரக்கிளையின்‌ நிழல்‌ பலகணி வழியாய்‌ 
அறைக்குள்‌ விழுவதைப்‌ பேய்குதிப்பதாகவும்‌, கருதுவது 
ஆய்ந்து பாராமையின்‌ விளைவாகும்‌. 


பேய்‌ என்னும்‌ சொல்‌, அச்சுறுத்துவது என்றும்‌ அஞ்சுவது 
என்றும்‌, பொருள்படும்‌. 


“£பேம்நாம்‌ உரும்‌என வரூஉங்‌ கிளவி 
ஆமுறை மூன்றும்‌ அச்சப்‌ பொருள .?? 
(தொல்‌. உரி. ௬௭). 


பே பேம்‌. பே- பேய்‌. 


“அஞ்சின வன்‌ கண்ணிற்கு ஆகாய மெல்லாம்‌ பேய்‌.??, 
££அஞ்சின வனுக்கு அகப்பைக்‌ கணையும்‌ பேய்‌.??,££அரண்ட வன்‌ 
கண்ணிற்கு இருண்ட தெல்லாம்‌ பேய்‌.?? என்னும்‌ பழமொழிகள்‌ , 
அச்சத்தினலேயே பல பேய்கள்‌ படைத்துக்‌ கொள்ளப்படும்‌ 
உண்மையைத்‌ தெரிவிக்கும்‌. 


இனி, உண்மையான சில பேய்களும்‌, அஞ்சுவாரைக்‌ 
கண்டு அச்சுறுத்துவதும்‌, அஞ்சாதாரைக்‌ கண்டு விலகிப்‌ போவ 
தும்‌, உண்டு. இதையே, “ஆனைக்‌ கண்டு ஏய்க்குமாம்‌ ஆலங்‌ 
காட்டுப்டபேய்‌.??. என்னும்‌ பழமொழி உணர்த்தும்‌. 


ஒரு சத்திரத்தி லிருந்த அரசகுலப்‌ பெண்பேய்‌, அங்கு வந்து 
தங்கியவரை யெல்லாம்‌ துன்புறுத்தியது போல்‌, ஒளவையாரை 
யும்‌ நாற்‌ சாமத்திலும்‌ துன்புறுத்த வந்தது. அவர்‌ ஒவ்வொரு 
சாமத்திலும்‌ ஒவ்வொரு வெண்பா பாட, அது ஓடிப்‌ போயிற்று. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௧௯ 


ஓர்‌ ஊரில்‌ தலைவியா யிருந்த வேலி என்பவள்‌, ஓர்‌ இடிந்த 
மண்சுவரைக்‌ கட்டுவிக்கப்‌ பலமுறை முயன்றாள்‌. அதிலிருந்த 
ஒரு பிராமணப்‌ பேய்‌, கட்டி முடித்த ஒவ்வொரு முறையும்‌, கட்டி 
னவனுக்குக்‌ கூலி கொடுக்கு முன்‌,அதை இடிந்து விழச்‌ செய்தது. 
கடைசியிற்‌ கம்‌ பர்‌ வந்து கட்டி முடித்துக்‌ கூலி வாங்கிய பின்‌, 
அது விழவிருக்குங்‌ குறிப்பை யறிந்து, 


£“மற்கொண்ட திண்புயத்தான்‌ மாநகர்விட்‌ டிங்குவந்தேன்‌ 
சொற்கொண்ட பாவின்‌ சுவையறிவா ரீங்கிலையே 
விற்கொண்ட வாணுதலாள்‌ வேலி தருங்கூலி 
நெற்கொண்டு போமளவும்‌ நில்லாய்‌ நெடுஞ்சுவரே.2? 


என்ற பாட்டைப்‌ பாடவும்‌, அது விழாது நின்று கொண்டது. 


ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, கரூரில்‌, ஒரு நெடுஞ்சாலை 
யைச்‌ சற்று மறித்துக்‌ கொண்டிருந்த ஒரு நூறாட்டை வேப்ப 
மரத்தை, வெட்டி விடும்படி உத்தர வாயிற்று. அதிற்‌ பேயிருக்‌ 
கின்ற தென்று ஒருவரும்‌ வெட்ட முன்‌ வரவில்லை. கூலி அதிக 
மாகத்‌ தருவதாகச்‌ சொல்லி அதிகாரிகள்‌ வற்புறுத்தியதன்‌ மேல்‌, 
துணிந்து வந்த இரண்டொருவரும்‌, கோடரியால்‌ ஒருவெட்டு 
வெட்டினவுடன்‌ பின்‌ வாங்கிக்‌ காய்ச்சல்‌ கண்டு, வீட்டிற்‌ படுத்‌ 
துக்‌ கொண்டனர்‌. அதன்பின்‌ அச்சம்‌ அதிகரித்தது. கூலியை 
எத்துணை உயர்த்தினும்‌ வெட்ட ஒருவரும்‌ இசைய வில்லை.அதன்‌ 
பின்‌, திருச்சித்‌ தண்டலாளரான ஆங்கிலத்துரை, ஓர்‌ ௨௪ மணி 
நேர வெளியேற்றக்‌ கட்டளைச்‌ சீட்டில்‌ தாம்‌ கையெழுத்திட்டு, 
அம்மரத்தில்‌ ஒட்டச்‌ சொல்லிவிட்டு, மறுநாள்‌ தாமே சில வேலைக்‌ 
காரரைக்‌ கொண்டு வந்து வெட்டச்‌ சொன்னார்‌. மரம்‌ விரைந்து 
வெட்டப்பட்டது. ஒருவருக்கும்‌ ஒன்றும்‌ நேரவில்லை. 


பேய்களையும்‌ பூதங்களையும்‌, கல்லிலும்‌ சுதையிலும்‌ சிறிதும்‌ 
பெரிதுமாக அஞ்சத்தக்க முகத்துடன்‌ மாந்தனைப்‌ போன்ற படி 
வஞ்‌ சமைத்தும்‌, கற்றூணில்‌ உருவஞ்‌ செதுக்கியும்‌, சுவரில்‌ ஓவி 
யம்‌ வரைந்தும்‌, உடம்பு வடிவின்றி மண்ணிலும்‌ சுதையிலும்‌ 
பட்டைக்‌ கூம்பாக அமைத்தும்‌, உருவ வணக்கஞ்‌ செய்து வந்‌ 
தனர்‌, பண்டையர்‌. 


Digitized by R.Mathan 


ஆத்‌ குமிழர்‌ மதம்‌ 


(௨) கடிமரம்‌ 


கடிமரம்‌ என்பது, ஒவ்வொரு குறுநில மன்னனும்‌ 
பெருநில வேந்தனும்‌, கொடியும்‌ முத்திரையும்‌ 
போலத்‌ தன்‌ ஆள்குடிச்‌ சின்னமாகக்‌ கொண்டு, பகைவர்‌ வெட்‌ 
டாதவாறும்‌ அவர்‌ யானையை அதிற்‌ கட்டா தவாறும்‌, காத்து 
வந்த காவல்மரம்‌. கடைக்கழகக்‌ காலத்தில்‌, கடிமரம்‌ ஓர்‌ அரசச்‌ 
சின்னம்‌ போன்றே கருதப்பட்ட தாயினும்‌, முந்துகாலத்தில்‌ 
அது அரசக்‌ குடியைக்‌ காக்கும்‌ தெய்வமாகவே வண ங்கப்‌ 
பட்டிருத்தல்‌ வண்டும்‌. பண்டைக்‌ காலக்‌ கடிமரங்களுள்‌ 
கடம்பு ஒன்று. அதைக்‌ கொண்டவர்‌ கடம்பர்‌. 


பிற்காலத்தில்‌ அரசமரம்‌ தெய்வத்தன்மை யுள்ளதாகப்‌ 
பொதுமக்களாற்‌ கருதப்பட்டதும்‌, பிள்ளைப்பேறு வண்டிய 
.பெண்டிர்‌ அரசமரத்தைச்‌ சுற்றி வந்ததும்‌, *₹₹*அரசமரத்தைச்‌ 
சுற்றி வந்ததும்‌ அடிவயிற்றைத்‌ தொட்டுப்‌ பார்த்தாளாம்‌.?? 
என்னும்‌ பழமொழியும்‌, இக்கொள்கையை வலியுறுத்தும்‌. 


(௩) காற்பூதம்‌ 
நிலம்‌ 


நிலம்‌ மக்களைத்‌ தாங்குவத னாலும்‌, உணவு விளையும்‌ இடமா 
யிருப்பதனாலும்‌, இறுதியில்‌ எல்லா வுடம்பும்‌ அதற்குள்‌ ஒடுங்கு 
வதனாலும்‌, தாயாகக்‌ கருதப்‌ பட்டது. 


££ நிலமக ளழுத காஞ்சியும்‌?” (புறம்‌. ௩௬௫). 
நீர்‌ 


உயிர்வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவை விளைவிப்ப 
தாயும்‌, தானும்‌ குடிக்கப்படுவதாயும்‌, உடம்பையும்‌ பொருள்‌ 
களையும்‌ துப்புரவு செய்வதாயும்‌, சமைக்க வுதவுவதாயும்‌, 
உள்ள நீர்நிலை, எங்குங்‌ காணப்படாமையால்‌, ஆண்டு முழுதும்‌ 
ஓடிக்கொண்டிருக்கும்‌ பேராறுகள்‌ தெய்வமாக வணங்கப்பட்டன. 


குமரிமலையும்‌ பஃறுளியாறும்‌ கடலுள்‌ மூழ்கினபின்‌, கங்‌ 
கையே நாவலந்தேயத்‌ தலைமைப்‌ பேராறானமையின்‌ ; அது 
ஒரு தாயாக அல்லது பெண்தெய்வமாக வணங்கப்பட்டது. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௨௧ 


கங்கையம்மன்‌ என்பது இன்றும்‌ ஒரு சிற்றூர்த்‌ தெய்வம்‌. 
ஆற்றுநீரை மிகுதியாகப்‌ பயன்படுத்துபவர்‌ வேளாள ராதலின்‌, 
அவர்‌ கங்கை புதல்வர்‌ எனப்பட்டனர்‌. அவர்குலம்‌ கங்கை 
குலம்‌ எனப்பட்டது. 


கங்கை நாடு ஆரியநாடாக மாறியபின்‌, வேளாளர்‌ காவிரி 
புதல்வர்‌ எனப்பட்டனர்‌. 


““பரப்புநீர்க்‌ காவிரிப்‌ பாவைதன்‌ புதல்வர்‌?? 
(சிலப்‌. ௧௦: ௧௪௮). 


தீ 


தீ பல்வகையிற்‌ பெருநன்மை செய்வதுபற்றித்‌ தலைசிறந்த 
தெய்வமாக வணங்கப்பட்டதனால்‌, தெய்வம்‌ என்னும்‌ பெயரே 
தீயைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லினின்றே தோன்றிற்று. 


மரங்களும்‌ கற்களும்‌ பிறவும்‌ ஒன்றோடொன்று உரசுவதனால்‌ 
தீப்‌ பிறப்பதைக்‌ கண்டனர்‌. அதனால்‌, ஞொலிகோல்‌ என்னும்‌ 
தீக்கடை கோலால்‌ தீயுண்டாக்கும்‌ வழியைக்‌ கண்டுபிடித்தனர்‌. 
பொருள்களின்‌ உராய்வினால்‌ தீத்‌ தோன்றலைக்‌ கண்டபின்‌, 
உராய்தலைக்‌ குறிக்கும்‌ தேய்‌ என்னும்‌ வினையினின்று, தீ என்‌ 
னும்‌ பெயரும்‌ தெய்வம்‌ என்னும்‌ பெயரும்‌ தோற்றுவிக்கப்‌ 
பட்டன. 


தேய்தல்‌ பொருள்கள்‌ ஒன்றோடொன்று உராய்தல்‌. 

தேய்‌--தேயு- உராய்ந்து பற்றும்‌ நெருப்பு. 

தேயு--தேசு- நெருப்பின்‌ ஒளி, ஒண்மை. 
தேசு--வ. தேஜஸ்‌. 


தேய்‌--த- க. தெய்வம்‌. (பிங்‌.). £தேபூசை செய்யுஞ்‌ 
சித்திரசாலை? (சிவரக. நைமிச. ௨௦). ௨. நாயகன்‌. (இலக்‌. 
௮௧.). 


தே--தீ-௧. நெருப்பு. ““வளித்தலைஇய தீயும்‌? (புறம்‌. ௨). 
௨. விளக்கு, **தீத்துரீஇ யற்று? (குறள்‌. ௯௨௯). ௩. வயிற்‌ 


Digitized by R.Mathan 


௨௨ தமிழர்‌ மதம்‌ 


றுத்‌ தீயாகிய கடும்பசி. “வயிற்றுத்‌ தீத்தணிய?? (புறம்‌. ௭௪), 
௪. தீ போன்ற சினம்‌. £“மன்னர்தீ யீண்டுதங்‌ கிளையோடு 
மெரித்திடும்‌.?? (சீவக. ௨௫௦). ௫. தீயின்‌ தன்மை, தீமை. 
“தீப்பால தான்பிறர்கட்‌ செய்யற்க? (குறள்‌. ௨௦௬). 
௬. நஞ்சு. ₹4வேகவெந்‌ தீநாகம்‌?? (மணி. ௨௦:௯௮). 
எ. நரகத்தீ. ₹*தீயுழி யுய்த்துவிடும்‌?? (குறள்‌. ௧௬௮). 
தே--தீ. ஓ. நோ: தேன்சுவை-தேஞ்சுவை-தீஞ்சுவை. 
தேய்‌--தெய்‌-தெய்வம்‌. (பிங்‌.). 
தேய்‌--தேய்வு--தேவு- ௧. தெய்வம்‌. (பிங்‌.). ₹*நரகரைத்‌ 
தேவு செய்வானும்‌?? (தேவா. ௬௯௬:௨). ௨. தெய்வத்‌ 
தன்மை. 
தேதவு--6 தவன்‌ - கடவுள்‌. ஒருவனே தேவனும்‌? (திரு 
மந்‌. ௨௧௦௪). தேவன்‌--வ. தேவ. 
தேய்வு--தெய்வு--தெய்வம்‌-௧. வணங்கப்படும்‌ பொருள்‌. 
“தெய்வ முணாவே?? (தொல்‌. பொ. ௧௮). ௨. தெய்வத்‌ 
தன்மை. ௩. தெய்வத்தன்மை யுள்ளது. ௪. கடவுள்‌. £“அரசன்‌ 
அன்று கொல்லும்‌, தெய்வம்‌ நின்று கொல்லும்‌.?? (பழமொழி). 
௫. கடவுளின்‌ ஏற்பாடாகிய ஊழ்‌. 


தெய்வம்‌--வ. தைவ. 


தெய்வம்‌--தெய்வதம்‌. ₹4ஆங்கத்‌ தெய்வதம்‌ வாரா தோ 
வென??? (மணி, ௯:௭௦). 


தகரம்‌ எழுத்துப்‌ பேறு. ஒ. நோ: படவு--படவர்‌--பரவர்‌-- 
பரதவர்‌. 
தெய்வதம்‌--வ, தைவத (084௨௩௨). 
தெய்வம்‌--1, 020, Gk. theos. 
தமிழரை என்றும்‌ தம்மடிப்‌ படுத்தவும்‌ உலகத்தை ஏமாற்றவும்‌ 
திட்டமிட்டுள்ள சமற்கிருத வெறியரான பிராமணர்‌, மொழியிய 


லுண்மையை நெஞ்சார மறுத்து, தைவ என்னுந்‌ தென்மொழித்‌ 
திரிசொல்லினின்று தாம்‌ செயற்கையாகத்‌ திரித்துக்‌ கொண்ட 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௨௩ 


திவ்‌ என்னும்‌ மூலத்தினின்று, தெய்வம்‌ தேவு தேவன்‌ முதலிய 
தென்சொற்கள்‌ பிறந்துள்ளதாகக்‌ கூறுவர்‌. தேய்‌ என்னும்‌ 
மூலத்‌ திலுள்ள யகரமெய்‌, தெய்வம்‌ என்னுஞ்‌ சொல்லிலு மிருப்ப 
தையும்‌, இலத்தீன கிரேக்கச்‌ சொற்களிலும்‌ யகரம்‌ ஒலிப்பதை 
யும்‌, நோக்குக. 


தொட்டாற்‌ சுடுவதும்‌ தொடர்ந்து பட்டால்‌ எரித்துக்‌ கொல்‌ 
வதும்‌ பற்றி, தீக்‌ கொடியதென்று கருதப்பட்டு, அதன்பெயரி 
னின்றே தீமை என்னுஞ்செொொல்‌ தோன்றி யிருப்பினும்‌, பிற 
பூதங்கள்‌ செய்யாத பல்வேறு பெருநன்மைகளைச்‌ செய்வதால்‌, 
சிறப்பாக இரவில்‌ இடம்‌ பெயர்விற்கும்‌ அ றிவுப்‌ பேற்றிற்கும்‌ 
உணவு தேடற்கும்‌ இன்றியமையாத ஒளியைத்‌ தருவதால்‌, தீயா 
னது இன்றும்‌ போற்றப்‌ படுவதிலும்‌ விளக்‌ கேற்றியவுடன்‌ வணிக 
ரால்‌ தொழப்‌ படுவதிலும்‌, வியப்பொன்று மில்லை, 


வளி (காற்று) 


நாற்‌ பூதங்களுள்ளும்‌ வலி மிக்கது வளி. ££வளிமிகின்‌ வலியு 
மில்லை?? (புறம்‌. ௫௧). வலிமை மிக்கவனை வளிமகன்‌ என்பர்‌. 


₹:அரக்கில்லை வளிமக னுடைத்து?? (கலித்‌. ௨௫). 


மென்காற்றாகிய தென்‌ றலாலும்‌ தண்காற்றாகிய கொண்ட 
லாலும்‌ இன்பத்தையும்‌, வெங்காற்றாகிய கோடையாலும்‌ குளிர்‌ 
காற்றாகிய வாடையாலும்‌ துன்பத்தையும்‌, வன்காற்றாகிய சூறா 
வளியால்‌ துன்பத்தொடு சேதத்தையும்‌, கண்ட மாந்தர்‌, வெங்‌ 
காற்றும்‌ வன்காற்றும்‌ வீசாவாறு காற்றுத்‌ தெய்வத்தை வேண்டி 
வந்தனர்‌. இதை, 


““முளிமுதன்‌ மூழ்கிய வெம்மைதீர்ந்‌ துறுகென 
வளிதருஞ்‌ செல்வனை வாழ்த்தவு மியைவதோ?? 


என்னும்‌ கலித்தொகை யடிகள்‌ (பாலை. ௧௬) உணர்த்தும்‌. 


வளிதருஞ்‌ செல்வன்‌ என்றது காற்றுத்‌ தெய்வத்தை. 
வேனிற்‌ காலத்தில்‌ வெங்கான வழியாகச்‌ செல்லுங்‌ கணவன்‌ 
மீது, வெம்மையாக வீசாவாறு காற்றுத்‌ தெய்வத்தையே தலைவி 
வேண்டக்கருதி, தன்‌ கற்பினால்‌ மயங்கினாள்‌. முதல்‌ தாழிசை 


Digitized by R.Mathan 


தமிழர்‌ மதம்‌ 


௨௪ 
, யில்‌ “இன்னிசை யெழிலி?? யென்றது முகில்‌ அல்லது மழைத்‌ 
தெய்வத்தை. இரண்டாம்‌ தாழிசையில்‌ “கனை கதிர்க்‌ கனலி?? 
என்றதே ஞாயிற்றை. நச்சினார்க்கினியர்‌ மூவிடத்தும்‌ ஞாயி 
றென்றே பொருள்‌ கொண்டு, ஞாயிற்றைப்‌ பாலைக்குத்‌ தெய்வ 
மாகக்‌ கூறினார்‌. பாலைத்‌ தெய்வம்‌ காளியே. கதிரவனும்‌ திங்க 
ளும்‌ நானிலத்திற்கும்‌ ஐந்திணைக்கும்‌ பொதுவாகும்‌. தொல்காப்பி 
யர்‌, மாயோன்‌ மேய?? (தொல்‌. ௯௫௧) என்னும்‌ நூற்பாவில்‌, 
பாலைக்குத்‌ தெய்வங்‌ கூறாது விட்டதால்‌ ,இம்‌ மயக்கம்‌ நேர்ந்தது. 


இருசுடர்‌ 


கதிரவன்‌ 


பகலைத்‌ தோற்றுவித்துப்‌ பல்‌ வறு தொழிலும்‌ உலக 
வாழ்க்கையும்‌ நடைபெறச்‌ செய்யும்‌ கதிரவனை வணங்கியது, 
இயற்கைக்கு முற்றும்‌ ஒத்ததே. ' 


இன்றும்‌, நீண்ட நாள்‌ இடைவிடாது அடைமழை பெய்‌ 
யும்‌ போதும்‌, கடும்பனிக்‌ காலத்திலும்‌, கள்வரச்சமும்‌ கடுவிலங்‌ 
கச்சமும்‌ உள்ள இடத்தில்‌ இராத்தங்கும்‌ போதும்‌, விழா நாட்‌ 
களிலும்‌, வேலை நெருக்கடி யுள்ள போதும்‌, நோய்‌ நிலையிலும்‌, 
தூக்கம்‌ வராத போதும்‌, கண்ணன்ன கேளிரைக்‌ காண விரை 
யும்‌ நிலையிலும்‌, இரவிற்‌ சவ முள்ள வீட்டிலும்‌ , கதிரவன்‌ 
தோற்றத்தின்மீது வேணவாக்‌ கொள்வது இயல்பாதலால்‌, 
நாகரிகம்‌ குன்றிய பண்டைக்‌ காலத்தில்‌ அது மிக்கே யிருந்‌ 
திருத்தல்‌ வேண்டும்‌. 

₹:கனைகதிர்க்‌ கனலியைக்‌ காமுற லியைவதோ?? என்னுங்‌ 
கலித்தொகையடி (௧௬), கதிரவன்‌ வணங்கப்‌ பட்டதைக்‌ 
குறிப்பாக வுணர்த்தும்‌. காவிரிப்பூம்பட்டினத்திற்‌ கதிரவன்‌ 
கோவில்‌ இருந்தது. 

“உச்சிக்‌ கிழான்‌ கோட்டம்‌?? (சிலப்‌. ௯:௧௧). முற்றத்‌ 
துறந்த முழு முனிவராகச்‌ சொல்லப்‌ பெறும்‌ இளங்கோ வடி 
களே, தம்‌ இயைபு வனப்புத்‌ தொடக்கத்தில்‌, 
“ஞாயிறு போற்றுதும்‌ ஞாயிறு போற்றுதும்‌? என்று மங்கல 
வாழ்த்துப்‌ பாடினார்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௨௫ 

உலக விளக்காக விருந்து உயிர்‌ வாழ்க்கை நடைபெறச்‌ 
செய்யும்‌ கதிரவன்‌, தீயின்‌ கூறாக விருப்பதனாலும்‌ பெருஞ்சிறப்‌ 
புப்‌ பெறுவதாயிற்று, அதனால்‌, தெய்வப்‌ பெயரினின்று கதிர 
வன்‌ பெயரொன்றும்‌ தோன்றிற்று. 

சுள்ளுதல்‌- எரிதல்‌, காய்தல்‌, சுடுதல்‌. 

சுள்‌--சுள்ளி- காய்ந்த குச்சு. 

சுள்‌--சுள்ளை - கலமுஞ்‌ செங்கலும்‌ சுடும்‌ காளவாய்‌. 

சுள்ளை-சூளை. 

சுள்ளென்று வெயிலடிக்கிறது என்று, இன்றுஞ்‌ சொல்லும்‌ 
உலக வழக்கை நோக்குக. 

சுள்‌--வ. ஸுஷ்‌. 

சுள்‌--சுர்‌--சுறு--சுடு--சுடல்‌--சுடலை. 


சுர்‌--சுரம்‌-சுடும்‌ பாலை நிலம்‌, உடம்பு சுடும்‌ காய்ச்சல்‌ 
தோய்‌, சுரம்‌--வ. ஜ்வர. 


நெருப்பைத்‌ தொட்டவர்‌, சுரீர்‌ என்று எட்டுவீட்டாத்கிது 
இன்றுஞ்‌ சொல்லுதலைக்‌ காண்க. 


சுரம்‌--சுரன்‌-தீ வடிவில்‌ தோன்றும்‌ தெய்வம்‌ அல்லது 
தேவன்‌. சுரன்‌--வ. ஸுர. 


சுரன்‌—சூரன்‌ = க. நெருப்பு. (பிங்‌.). ௨. கதிரவன்‌. (பிங்‌. ) 
“காதற்‌ சூரனை யனைய சூரா?? (பாரத, பதினேழாம்‌. ௪௯). 
சூரன்‌--வ. ஸூர்ய. 


ளகரம்‌ லகரத்தின்‌ திரிபு வளர்ச்சி யாதலால்‌, சுள்‌ என்பதன்‌ 
மூலம்‌ சுல்‌ என்பதே, 


L. sol, E. sun, OE. sunne, sunna, ON. sunna, OS., OHG. 
sunno, sunna, Goth. sunno. 


ஒரே மூலத்தினின்று திரிந்த வடசொற்கள்‌ , ஸுர என்றும்‌ 
ஜ்வர என்றும்‌ முதலெழுத்து வேறுபட்டிருத்தலை, ஊன்றி 
நோக்கி உண்மை தெளிக, 


Digitized by R.Mathan 


ஆரா. தமிழர்‌ மதம்‌ 


எல்‌-௧. ஒளி, **எல்லே, யிலக்கம்‌.?? (தால்‌. கொல்‌. 
௨௭௧). ௨. வெயில்‌, (பிங்‌). ௩. கதிரவன்‌. **எற்படக்‌ கண்‌ 
போன்‌ மலர்ந்த? (திருமுரு. ௭௪.). எற்பா டு-கதிரவன்‌ 
சாயுங்‌ காலம்‌. ௪. பகல்‌. “£எல்லடிப்‌ படுத்த்‌ கல்லாக்‌ காட்சி? 
(புறம்‌. ௧௭௦). ௫. நாள்‌. (பிங்‌.). ஞு 


எல்லவன்‌-கதிரவன்‌. ₹**எல்லவன்‌ வீழு முன்னம்‌? 
(பாரத. பதினெட்‌. ௧௧௯). ்‌ 

எல்வினான்‌ - கதிரவன்‌. ₹₹புயங்க முண்டுமிழ்ந்த வெல்லி 
னானென்‌?? (கந்த பு. அக்கினி. ௨௨௩). 


ஏடலோன்‌ - கதிரவன்‌, (பிங்‌. ]. 

எல்லி க. கதிரவன்‌. (பிங்‌.). ௨. பகல்‌. *£இரவோ டெல்லியு 
மேத்துவார்‌? (தேவா. ௩௪௪: ௮). 5. 

ஒ. நோ: Gk. helios. 


புது* எல்‌ - புத்தெல்‌- புத்தேள்‌ “புதிதாக ஒளிவடிவில்‌ 
தோன்றும்‌ தெய்வம்‌ அல்லது தேவன்‌. ££புத்தே ளுலகத்தும்‌?? 
(குறள்‌. ௨௧௩). 

இதனால்‌, எல்‌ என்பது கதிரவனுக்கும்‌ & தவனு க்கும்‌ 
பொதுப்‌ பெயரானமை காண்க, ': '- னு 


திங்கள்‌ 


ஞாயிறு மறைந்த இராக்காலத்தில்‌, நிறைந்தும்‌ குறைந்‌ 
தும்‌ மறைந்தும்‌ அதற்குச்‌ சிற்றளவு' தலைமாறாகத்‌ தோன்றுவது 
திங்கள்‌: தழு-தகு-திகு-திகழ்‌_திங்‌ கள்‌. தழு-தழல்‌- 
தணல்‌. தழதழ- தகதக.  தக-தகம்‌-— தங்கம்‌. ஆயிரக்கணக்‌ 
காண வெள்ளிகளை விட விளக்கமாய்த்‌ திகழ்வதால்‌, திங்கள்‌ 
எனப்பட்டது. 

சிற்றொளி வீசுதல்‌ தவிர வேறொரு நன்மையுஞ்‌ செய்யா 
விடினும்‌, வேனிற்கால வெப்பந்‌ தாங்க முடியாது வருந்தி ய 
மாந்தர்‌, தண்ணொளி வீசும்‌ திங்களையும்‌ புகழ்ந்து போற்றினர்‌. 
“பிறை தொழுகென்றல்‌? என்னும்‌ அகப்‌ பொருட்டுறை, திங்கள்‌ 
வணக்கம்‌ தொன்று தொட்டு நிகழ்ந்து வந்தமையைக்‌ காட்டும்‌. 
காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ திங்கட்‌ கும்‌' கோவி லிருந்தது; 
இளங்கோ வடிகளும்‌, ££ திங்களைப்‌ போற்றுதும்‌ திங்களைப்‌ போற்‌ 
றுதும்‌?? என்று மங்கல வாழ்த்துப்‌ பாடினார்‌. ஸு 


. *“நிலாக்கோட்டம்‌?? (சிலப்‌. ௯: ௧௩), 
ன ரத அப ம்‌ 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௨௭ 


திங்களைப்போல்‌ தீயும்‌ இரவில்‌ ஒளி தருவதால்‌, கதிரவன்‌ 
திங்கள்‌ தீ ஆகிய மூன்றும்‌ முச்சுடர்‌ எனப்பட்டன, “அந்திச்‌ 
சேயொளி முச்சுடர்‌ முக்கணும்‌?? (தக்க யாகப்‌.௨௮௧). 


பண்டைத்‌ தமிழ க முப்‌ புலங்களுள்‌ , தென்புல மென்னும்‌ 
பாண்டிநாடு வெப்பமிக்‌ கிருந்ததனால்‌, பாண்டியன்‌ திங்களைத்‌ 
தன்‌ குல முதலாகவும்‌; குணபுல மென்னும்‌ சோழநாடு பனிமலை 
வரை தொடர்ந்து வெப்பங்‌ குன்றியிருந்ததனால்‌, சோழன்‌ 
கீழ்த்திசையி லெழுங்‌ கதிரவனைத்‌ தன்‌ குல முதலாகவும்‌; குட 
புல மென்னும்‌ சேரநாடு நாள்தோறும்‌ பெருமழை பொழியும்‌ 
குடமலைத்‌ தொடரைக்‌ கொண்டிருந்ததனால்‌, சேரன்‌ தீயைத்‌ 
தன்‌ குல முதலாகவும்‌; கொண்டிருந்தனர்‌. மூவேந்தர்‌ குடிக்‌ 
கிளைகளே, வட நாவலம்‌ ஆரிய நாடாக மாறியபின்‌, “சந்திர 
வமிசம்‌? “சூரிய வமிசம்‌? “அக்கினி வமிசம்‌” எனப்‌ பெயர்‌ 
பெற்றன. 


நல்‌ விலங்கு 


வடார்க்காட்டு மாவட்ட ஆம்பூரின்‌ பழம்பெயர்‌ “ஆன்‌ மையூர்‌” 
என்றும்‌, ஆவை வணங்கி வந்ததால்‌ அப்பெயர்‌ பெற்றதென்றும்‌, 
அங்கிருந்த பெரும்புலவரும்‌ பாவேந்தருமான துரைசாமிப்‌ 
பாவலர்‌ சொன்னார்‌. இங்ஙனம்‌ வேறு சிலவூரிலும்‌ ஆவை 
வணங்கி யிருக்கலாம்‌. 


நச்சுயிரி 


தமிழகத்தில்‌ மக்களைத்‌ தொன்று தொட்டுக்‌ கொன்று வந்த 
தச்சுயிரிகளுள்‌ , தலைமையானது பாம்பு. பாம்பினத்தில்‌, தீயதும்‌ 
தீய தல்லாததும்‌ ஆக இரு சாருள. தீயவற்றுள்ளும்‌, நச்சுப்‌ 
பல்லாற்‌ கொத்தி மேனி நோயுண்டாக்குவனவும்‌ விரைந்து உயிர்‌ 
போக்குவனவுமான சிற்றுடம்பினவும்‌, வாயினாற்‌ பற்றி மக்களை 
யும்‌ விலங்குகளையும்‌ இரையாக விழுங்கும்‌ பேருடம்பினவும்‌, 
ஆக இரண்டு வகுப்புக்க ளுள. கொல்வது மட்டும்‌ செய்வன 
வற்றுள்‌, நல்ல பாம்பு, விரியன்‌ முதலிய பலவகை யுள. அவற்‌ 
முள்ளும்‌, ஒவ்வொன்றும்‌ பல திறப்பட்டதாகும்‌. 


பாம்பு என்பது, முதற்கண்‌ நல்ல பாம்பின்‌ பெயராகவே 
யிருந்து, பின்னர்ப்‌ பொதுப்‌ பெயராயிற்று. பாதல்‌ பரவுதல்‌. 


Digitized by R.Mathan 


௨௮ தமிழர்‌ மதம்‌ 


பா--பாவு. பா-பாம்‌--பாம்பு. நல்ல பாம்பு தன்‌ படத்தைப்‌ 
பரப்புவதால்‌ பாம்பு எனப்பட்டது. அது பொதுப்‌ பெயரான பின்‌, 
குல மரத்தை “நன்‌ மரம்‌?” என்றாற்‌ போலக்‌ குலப்‌ பாம்பை நல்ல 
பாம்பு என்றனர்‌. 


நாகம்‌ என்பதே பாம்பின்‌ பொதுப்‌ பெயர்‌. நகர்வது நாகம்‌. 
ஓ. நோ: OE. Snakan = to creep; Snak—Snake. 


நாகம்‌--வ. நாக (௩௧2). நக (௩௨௮௨௨) என்னும்‌ சொல்லி 
னின்று திரித்து, மலையிலிருப்பது நாகம்‌ என்று வடமொழியாளர்‌ 
கூறுவது, பொருந்தப்‌ பொய்த்தல்‌ என்னும்‌ உத்தி. நச்சுப்‌ 
பாம்புகளுட்‌ பெருவழக்காக மக்களில்லங்களை யடுத்து வாழ்வது; 
நல்ல பாம்பே யாதலால்‌, நாளடைவில்‌ நாகம்‌ என்னும்‌ பொதுப்‌ 
பெயர்‌ நல்ல பாம்பின்‌ சிறப்புப்‌ பெயருமாயிற்று. “நாகப்‌ பாம்பு 
பைத்தனைய?? (சீவக. ௫௬௧). “நன்மணி யிழந்த நாகம்‌ 
போன்று? (மணி. ௨௫: ௧௯௫). 


முடிநாகராயர்‌, இளநாகனார்‌, நன்னாகனார்‌, நாகனார்‌, 
நாகன்‌ தேவனார்‌ என்னும்‌ பண்டைப்‌ புலவர்‌ பெயர்களும்‌, 
நாலை கிழவன்‌ நாகன்‌ என்னும்‌ கடைக்‌ கழக வேள்‌ பெயரும்‌, 
நாகப்பன்‌ நாகராசன்‌ நாகலிங்கம்‌ நாகம்மை நாகமுத்து 
என்னும்‌ இற்றை இயற்‌ பெயர்களும்‌, நாகபடம்‌ (பாம்படம்‌) நாக 
முடிச்சு நாகர்‌ நாகவொத்து என்னும்‌ பெண்டிர்‌ அணிப்‌ பெயர்‌ 
களும்‌, குறிப்பாகவும்‌; சில அரச மரத்தடியிலும்‌ மேடைமேலு 
முள்ள, ஐந்தலை நாகமும்‌ எழுதலை நாகமும்‌ இருநாகப்‌ பிணை 
யலும்‌ ஆகியவற்றின்‌ உருவம்‌ செதுக்கிய கற்கள்‌, வெளிப்படை 
யாகவும்‌; பண்டை நாக வணக்கத்‌ தத்‌ தெரிவிக்கும்‌. நெல்லை 
மாவட்டத்தில்‌ சங்கர நயினார்‌ கோவிற்‌ பக்கத்தில்‌, பாம்புக்‌ 
கோவில்‌ சந்தை என்றொரு புகைவண்டி நிலையமும்‌ உள்ளது. 
இன்றும்‌ நாகக்‌ கற்களை வணங்கும்‌ மாந்தர்‌ ஒரு சிலர்‌ உளர்‌. 


நல்ல பாம்புப்‌ புற்றோே வளையோ உள்ள வீடுகளில்‌, நாள்‌ 
தோறும்‌ அல்லது செவ்வாய்‌ வெள்ளிக்‌ கிழமைகளில்‌ பாலும்‌ பழ 
மும்‌ படைப்பது வழக்கம்‌. 


வதி தெய்வம்‌. 
பண்டை மாந்தர்‌, ஒவ்வொரு மலையிலும்‌ சோலையிலும்‌ 


இயற்கை நீர்‌ நிலையிலும்‌, ஒவ்வொரு தெய்வம்‌ நிலையாக வதிந்த 
தாகக்‌ கருதி, அவற்றையும்‌ வணங்கி வந்தனர்‌. 


Digitized by R.Mathan 


குமரிதிலை யியல்‌ ௨௯ 
ஜ்ந்திணைத்‌ தெய்வம்‌ 
குறிஞ்சித்‌ தெய்வம்‌ 
குறிஞ்சி நில மக்கள்‌ தம்‌ தெய்வத்தைத்‌ தீயின்‌ கூறாகக்‌ 


கொண்டு, சேந்தன்‌ (சிவந்தவன்‌ ) என்று பெயரிட்டு வணங்கி 
னர்‌. சேயோன்‌, சேய்‌ என்பன இலக்கிய வழக்கு. 


££செய்யன்‌ சிவந்த வாடையன்‌ செவ்வரைச்‌ 
செயலைத்‌ தண்டளிர்‌ துயல்வருங்‌ காதினன்‌ 
வ அ அ அிச்சைக்‌ கண்ணியன்‌? 


(திருமுரு. ௨௦௬-௨௦௮ ). 


£“பவழத்‌ தன்ன மேனித்‌ திகழொளிக்‌ 
குன்றி யேய்க்கு முடுக்கை......... oss 


சேவலங்‌ கொடியோன்‌...... Sor econ ees 
(குறுந்‌. கடவுள்‌. ). 


₹“உடையு மொலியலுஞ்‌ செய்யைமற்‌ றாங்கே 
படையும்‌ பவழக்‌ கொடிநிறங்‌ கொள்ளும்‌ 
உருவு முருவத்தீ யொத்தி முகனும்‌ 
விரிகதிர்‌ முற்றா விரிசுட ரொத்தி?? 


(பரிபா. ௧௯: ௯௭-௧௦0௦). 


வேட்டைத்‌ தொழிலாற்‌ குறவர்‌ மறஞ்‌ சிறந்‌ திருந்ததனால்‌, 
தம்‌ தெய்வத்தையும்‌ மறவனாகக்‌ கருதி, ௮ தற்‌ கேற்றவாறு 
அவனை முருகன்‌ (இளைஞன்‌ ) என்றனர்‌. 


முள்‌--முன்‌--மு ச யன்‌-சிறுவன்‌. முள்‌-முர்‌-முரு- 
முருகு- இளமை (திவா.), அழகு (பிங்‌. ). இளமையி லேயே 
அழகிருப்பதால்‌, அழகு என்பது வழிப்பொருளே. முருகு-- 
முருகன்‌ - கட்டிளமையோன்‌ (திவா. ), முருகத்‌ தெய்வம்‌. முரு 
கன்‌ என்னும்‌ பெயர்‌, இலக்கிய வழக்கில்‌ ஆண்பாலீறு குன்றி 
யும்‌ வரும்‌. 
“அருங்கடி வேலன்‌ முருகொடு வளைஇ?? (மதுரைக்‌. ௬௧௧), 


குமரன்‌ என்னும்‌ பெயரும்‌ இளைஞன்‌ என்னும்‌ பொருளதே. 


Digitized by R.Mathan 


௩௦ தமிழர்‌ மதம்‌ 


குறிஞ்சி நிலக்‌ கடம்பின்‌ மலரை அணிவித்ததனால்‌ கடம்பன்‌ 
என்றும்‌, வேலைப்‌ படையாக்கிய தனால்‌ வேலன்‌ என்றும்‌, முரு 
கனுக்குப்‌ பெயர்கள்‌ தோன்றின. முருகனுருவ்ம்‌ பொறித்த 
தூண்களை அம்பலங்களில்‌ நிறுத்தின தனால்‌ , அவனுக்குக்‌ கந்தன்‌ 
என்னும்‌ பெயரும்‌ தோன்றிற்று. கந்து- தூண்‌. கந்தம்‌ 
தூணம்‌ (பெருந்தூண்‌ ). 


“கலிகெழு கடவுள்‌ கந்தங்‌ கைவிடப்‌ 
பலிகண்‌ மாறிய பாழ்படு பொதியில்‌?? 
என்று புறப்பாடல்‌ (௫௨) கூறுதல்‌ காண்க, கற்றூண்களில்‌ 
தெய்வ வுருவம்‌ பொறிப்பை த, “கந்திற்‌ பாவை? என்னும்‌ மணி 
மேகலைச்‌ சொல்லாலும்‌ (௨௧) அறிக, 
கந்து--கந்தம்‌--கந்தன்‌, 


குறிஞ்சிநிலப்‌ பறவை யாகிய மயிலை முருகனூர்தியாகக்‌ 
கொண்டமையால்‌, மயிலூர்தி, மயிலேறும்‌ பெருமாள்‌ என்னும்‌ 
இலக்கிய வழக்கும்‌ எழுந்தன. போர்மறஞ்‌ சிறந்‌ த சேவல்‌ 
அவனுக்குக்‌ கொடியாயிற்று. 


குறிஞ்சி நிலத்‌ தலைவி கொடிச்சி யெனப்பட்டதனால்‌, அதற்‌ 
கேற்ப, முருகன்‌ தேவி வள்ளி (கொடி) எனப்பட்டாள்‌. 


தேனும்‌ தினைமாவும்‌ கள்ளும்‌ இறைச்சியும்‌, முருகனுக்குத்‌ 
தொண்டகப்‌ பறையறைந்து படைக்கப்பட்டன. முருகத்‌ 
தெய்வ மேறி யாடுபவன்‌, வேலேந்தியதனால்‌ வேலன்‌ எனப்‌ 
பட்டான்‌. அவன்‌ கள்ளுண்டாடிய ஆட்டு வெறியாட்டு எனப்‌ 
பட்டது. முருகன்‌ கோவில்கட்குக்‌ காவடி யெடுத்தல்‌, அவனடி 
யார்க்கே சிறப்பாக வுரிய நேர்த்திக்‌ கடன்‌. 


முல்லைத்‌ தெய்வம்‌ 


முல்லை நிலத்தில்‌, ஆடுமாடுகட்குப்‌ புல்‌ வளரவும்‌, ஆயருண 
விற்கு வானாவாரிப்‌ பயிர்கள்‌ விளையவும்‌, மழை வேண்டிய 
தாயிற்று. மழை கரிய முகிலினின்று விழுவதால்‌, முகிலை யே 
தெய்வமாகக்‌ கொண்டு மால்‌ என்று பெயரிட்டு வணங்கினர்‌. 
“இன்னிசை யெழிலியை யிரப்பவு மியைவதோ?? 
(கலித்‌. ௧௬) 
என்பதால்‌, முகில்‌ தெய்வமாக வணங்கப்பட்டமை அறியப்படும்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௩௧ 


மால்‌--௧. கருமை. ₹₹மால்‌ கடல்‌? (பெரும்பாண்‌. ௪௮௭). 
௨. கருமுகில்‌. **சிலைமா லுருமு?? (தஞ்சை வா. ௧௬௪). 
௩. கரியவ னான திருமால்‌. ₹₹நீர்செல நிமிர்ந்த மாஅல்‌ போல?? 
(முல்லைப்‌. ௩). 


மால்‌ என்னும்‌ தெய்வப்‌ பெயர்‌, உலகவ்ழக்கில்‌ என்றும்‌ 
திருமால்‌ என்று அடைபெற்றே வழங்கும்‌. மாலை மாயோன்‌ என்‌ 
னுஞ்‌ சொல்லாலுங்‌ குறிப்பது இலக்கிய வழக்கு. மாயன்‌ மாய 
வன்‌ என்பன மாயோன்‌ என்பதன்‌ மறு வடிவங்கள்‌. மால்‌ 
மாயன்‌ என்னும்‌ இரண்டும்‌ ஒரே மூலத்தினின்று தோன்றிய 
ஒருபொருட்‌ சொற்கள்‌ . மால்‌--மா--மாயோன்‌ - கரியவன்‌. 


மருதத்‌ தெய்வம்‌ 


குமரி நாட்டு மருதநில மக்கள்‌, முதன்‌ முதலாக மறுமையைப்‌ 
பற்றிக்‌ கருதி, இவ்வுலகில்‌ தீவினையை விட்டு நல்வினை செய்து 
வாழ்பவன்‌ மறுமையில்‌ மேலுலகத்தில்‌ ே தவனாய்ப்‌ பிறப்பா 
னென்றும்‌, தீவினை செய்பவன்‌ எரிநரகில்‌ வீழ்வானென்றும்‌, 
விண்ணுலகக்‌ கொள்கையும்‌ எரிநரகக்‌ கொள்கையுங்‌ கொண்ட 
னர்‌. 


நல்வினை களுட்‌ சிறந்த விருந்தோம்பற்கு ஏராளமாக உண 
வுப்‌ பொருள்‌ வேண்டுமா தலால்‌, அதை விளக்கக்‌ கூடிய உழ 
வர்க்கே அவ்வினை சிறப்பாக வுரிய தென்றுங்‌ கருதப்பட்டது. 
உழவனே வீருந்தோம்பி வேளாண்மை செய்து வந்ததனால்‌, 
அவன்‌ வேளாளன்‌ என்னப்பட்டான்‌. இவ்‌ விருந்தோம்பற்‌ 
பண்பு வழிவழி வளர்ந்து வந்ததனால்‌, “வேளாளன்‌ என்பான்‌ 
விருந்திருக்க வுண்ணாதான்‌ .?? என்னுங்‌ கொள்கை நிலைத்து 
விட்டது. 

இம்மையில்‌ இல்லத்தி லிருந்து அறஞ்‌ செய்து வாழ்பவன்‌, 
மறுமையில்‌ தேவனாய்ப்‌ பிறப்பது திண்ணம்‌ என்பதை உணர்த்‌ 
தற்கே, 

“வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌.?? (குறள்‌. ௫௦). 

என்றார்‌ திருவள்ளுவர்‌. 


Digitized by R.Mathan 


தக. தமிழர்‌ மதம்‌ 


இல்லறத்தைச்‌ சிறப்பாக நடத்தும்‌ பொதுமக்களான வேளா 
ளர்‌; மறுமையில்‌ தேவருலகில்‌ தேவராகத்‌ தோன்றுவாரெனின்‌ , 
இம்மையில்‌ வேந்தனாக விருந்து அற வாழ்க்கை நடத்தின வன்‌ , 
மறுமையில்‌ தேவர்‌ கோனாய்ப்‌ பிறப்பான்‌ என்னும்‌ கொள்கையும்‌ 
எழுந்தது. அதனால்‌, தேவர்‌ கோனைத்‌ தேவர்‌ வேந்தன்‌ 
என்றனர்‌. அப்பெயர்‌ பின்னர்‌ வந்தன்‌ என்றே குறுகி 
வழங்கிற்று. 


“£டூுவந்தன்‌ மேய தீம்புன லுலகமும்‌? என்று தொல்காப்பி 
யம்‌ (௯௫௧) கூறுதல்‌ காண்க. 


வேந்தன்‌ வணக்கம்‌ குமரி நாட்டிலேயே தோன்றி விட்ட 
தனால்‌, முதற்‌ பாண்டியனே வேந்தனாகக்‌ கொள்ளப்‌ பட்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. அவனுக்குப்‌ படை வயிரவாள்‌; ஊர்தி வெள்ளை 
யானை, 


தேவ நிலையங்கட்குக்‌ கோட்டம்‌ என்று பெயரிருப்பினும்‌, 
கோவில்‌ என்னும்‌ பெயரே உலக வழக்காகவும்‌ பெரும்பான்மை 
யிலக்கிய வழக்காகவும்‌ வழங்கற்கு, வேந்தன்‌ வணக்கமே 
கரணியமா யிருந்திருத்தல்‌ வேண்டும்‌. கோ- அரசன்‌. இல்‌- 
மனை. கோ--இல்‌-கோவில்‌--கோயில்‌. 


உழவுத்‌ தொழிற்கு இன்றியமையாத மழை விண்ணி லிருந்தே 
பெய்வதால்‌, விண்ணுலக வேந்தன்‌ மழைக்கு அதிகாரியானான்‌. 
ஆண்டு தோறும்‌ வேந்தன்‌ விழா மூவேந்தர்‌ நாட்டிலும்‌ கொண்‌ 
டாடப்பட்டது. அதை வேந்தரே நடத்தி வந்தனர்‌. சிவமத 
மும்‌ திருமால்‌ மதமும்‌ தோன்றியபின்‌, வேந்தன்விழா படிப்படி 
யாகக்‌ கைவிடப்பட்டது. இறுதியாக அதை நடத்திவந்தவர்‌ 
புகார்ச்‌ சோழரே. ஆரியர்‌ (பிராமணர்‌ ) தென்னாடு வந்தபின்‌ , 
வேந்தன்விழா வடநாட்டிற்‌ போன்றே இந்திரவிழா எனப்‌ 
பட்டது. 


அரசன்‌ செங்கோ லாட்சி செய்தால்‌, ஆண்டு தோறும்‌ 
தப்பாது மழை பெய்யும்‌ என்பது பண்டையோர்‌ நம்பிக்கை. 
செங்கோ லாட்சியிலும்‌ மழை பெய்யாது பயிர்கள்‌ தீயின்‌, 
அதற்குக்‌ கொடுந்தீயவனா யிருந்தவனே கரணியமென்று 
அவனைக்‌ கட்டியிழுத்து எரிப்பது வழக்கம்‌. இன்று அஃதியலாமை 
யால்‌, கந்து கட்டியிழுத்தெரிக்கின்‌ றனர்‌ பாண்டி நாட்டுழவர்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௩௩ 
நெய்தல்‌ தெய்வம்‌ 


நெய்தல்‌ நில மக்கள்‌, கடல்‌ மீன்‌ பிடித்தும்‌, உப்பு விளைத்‌ 
தும்‌, முத்தும்‌ பவழமுங்‌ குளித்தும்‌, நீர்‌ வாணிகஞ்‌ செய்தும்‌, 
கடலாலேயே வாழ்ந்ததனால்‌, தம்‌ தெய்வத்தைக்‌ கடல்‌ தெய்வ 
மாகவே கொண்டு, அதற்கு வாரணன்‌ என்று பெயரிட்டனர்‌. 


வள்‌--வர்‌--வார்‌. வார்தல்‌ வளைதல்‌. வார்‌4 அணம்‌=வார 
ணம்‌. நிலத்தை வளைந்து அல்லது சூழ்ந்து இருப்பதால்‌, கடல்‌ 
வாரணம்‌ எனப்பட்டது. வலம்புரியும்‌ இடம்புரியுமான சங்கு 
வாரணம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றதும்‌, உள்‌ வசாந்திருப்பதனாலேயே. 
வாரணம்‌--வாரணன்‌.- கடலோன்‌. 


வாரணன்‌--வ. வருண. 


தொல்காப்பியர்‌ ஆரியம்‌ தமிழகத்தில்‌ வேரூன்‌ றிய காலத்தவ 
ராதலின்‌ , வருணன்‌ (தொல்‌. ௯௫௧) என்று வட சொல்வடிவிற்‌ 
குறித்தார்‌. 

இந்திய வாரியிலும்‌ அமைதி (௦141௦ ) வாரியிலும்‌ பெரியதும்‌ 
வலியதும்‌ கொடியதுமான மீன்‌ சுறாவாதலால்‌, அதன்‌ முதுகந்‌ 
தண்டை வாரணன்‌ சின்னமாக நட்டு, நெய்தல்‌ வாணரான 
பரதவர்‌ வணங்கியும்‌ விழாவெடுத்தும்‌ வந்தனர்‌. 


£சினைச்சுறவின்‌ கோடுநட்டு 
மனைச்சேர்த்திய வல்லணங்கினான்‌ 
மடற்றாழை மலர்மலைந்தும்‌ 
பிணர்ப்பெண்ணைப்‌ பிழிமாந்தியும்‌ 
பசல்‌ தவன்‌! 


உவவுமடந்‌ தண்டாடியும்‌ 
தீதுத்ங்கக்‌  டள்டளிம்‌? (பட்டினப்‌. ௮௬--௯௯ ). 


₹ஈசுறவ முள்மருப்‌ பணங்கயர்‌ வனகழிச்‌ சூழல்‌,.?? 
(பெரிய பு. ௨௫: ௭). 
பாலைத்‌ தெய்வம்‌ 


நீர்நிலைகளெல்லாம்‌ வற்றி வரண்டு பெரும்பாலும்‌ மக்கள்‌ 
வழக்கற்ற பாலை நிலம்‌, போர்க்‌ களங்களும்‌ ஆறலைப்பால்‌ விழுந்த 


Digitized by R.Mathan 


௩௪ தமிழர்‌ மதம்‌ 


பிணங்களும்‌ நிறைந்த பாழ்ங்‌ காடாதலால்‌, பிணந்‌ தின்னும்‌ 
பேய்கட்குத்‌ தலைவியாகிய காளியே அதற்குத்‌ தெய்வமானாள்‌. 
இதைச்‌ சிலப்பதிகார வேட்டுவ வரியாலும்‌, காடு பாடியது, 
கோயில்‌ பாடியது, தேவியைப்‌ பாடியது என்னும்‌ கலிங்கத்துப்‌ 
பரணிப்‌ பகுதிகளாலும்‌, தெளிய அறிக. 


பேய்‌ நிறங்‌ கருப்பாதலால்‌, கருப்பு என்பதே பேயைக்‌ 
குறிக்கும்‌ பண்பாகு பெயராயிற்று. பேய்கட்குத்‌ தலைவியாகிய 
காளியும்‌, அக்‌ கரணியம்‌ பற்றியே அப்பெயர்‌ பெற்றாள்‌ . அதனால்‌ 
நீலியென்றும்‌ அவட்குப்‌ பெயர்‌. கள்‌--காள்‌--காளம்‌--காளி- ' 
கருப்பி. நீலம்‌ (கருப்பு) --நீலி. கருப்பி என்றும்‌ நீலி என்றும்‌, 
பெண்டிர்க்கு இடும்பெய ரெல்லாம்‌ காளி பெயரே. காளி பாலை 
யாகிய காட்டிற்குத்‌ தெய்வமான தனால்‌, காடு கிழவோள்‌ 
(--காடுகிழாள்‌ -- காடுகாள்‌) என்று சொல்லப்பட்டாள்‌. அவள்‌ 
என்றும்‌ இளமையானவள்‌ என்னுங்‌ கருத்துப்‌ பற்றி, கன்னி 
குமரி யென்றும்‌ பெயர்‌ பெற்றாள்‌. எல்லார்க்குந் தாய்‌ போன்‌ 
றவள்‌ என்று கருதி, அம்மை என்றும்‌ அவனைக்‌ குறித்தனர்‌. 
கருப்பாய்‌, நீலம்மை, அங்காளம்மை என்னும்‌ பெயர்கள்‌ அக்‌ 
கருத்துக்‌ கொண்டன. ஏராளமாகப்‌ பிணங்கள்‌ விழும்‌ போருக்குத்‌ 
தலைவி என்பது பற்றி, அமரி சமரி என்றும்‌, சூலத்தைப்‌ படை 
யாகக்‌ கொண்டமையாற்‌ சூலி யென்றும்‌, காளிக்குப்‌ பெயர்கள்‌ 
தோன்றின. போர்‌ வெற்றியும்‌ அவளால்‌ தரப்படுவ தென்று 
கருதி, அவளைக்‌ கொற்றவை என்றனர்‌. கொற்றம்‌ வெற்றி. 
அம்மை--அவ்வை- தாய்‌. கொற்றம்‌-- அவ்வை-கொற்றவ்வை 
கொற்றவை. 


காளி மாபெரு மறத்தி யாதலால்‌, அவளுக்கு அரிமாவும்‌ 
விரைந்து பாய்ந்தோடுங்‌ கலைமானும்‌ ஊர்தி யாயின. அவள்‌ 
மறத்தினலேயே, அம்மை யென்னும்‌ பெயர்‌ அம்மன்‌ எனத்‌ 
திரிந்தது. 


பாலை வாணரான எயினரும்‌ வேட்டுவரும்‌ மறவரும்‌, தமக்கு 
நில விளச்ச லின்மையால்‌, ஆறலைத்தற்‌ கு வழிப்போக்கரை 
வருவிப்பது காளியரு ளென்று நம்பினர்‌. 


பாலைநிலத்திற்‌ குரிய வேனிற்‌ காலத்திற்‌ காணுங்‌ கொப்புள 
நோய்‌, அம்மை யாகிய காளியின்‌ சினத்தால்‌ நேர்வதென்று 
கருதி, அதற்கு “அம்மை? நோய்‌ என்றே பெயரிட்டனர்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௩௫ 


்‌ அம்மை நாய்‌ மக்க ளெல்லார்க்கும்‌ பொதுவாதலால்‌, 
அதை நீக்குமாறு காளி வணக்கம்‌ நாளடைவில்‌ நானிலத் திற்‌ 
கும்‌ பொதுவாயிற்று ஊர்தொறும்‌ காளிகோயில்‌ தோன்‌ நிற்று. 


மூவேந்தரும்‌ போர்‌ வெற்றியை விரும்பின தினாலும்‌, பாலை 
வாணர்‌ படையாகிய காட்டுப்‌ படையைத்‌ துணைக்கொண்டிருந்‌ 
ததனாலும்‌, போர்த்‌ தொடக்கத்திற்‌ கொற்றவை வழிபாடு இன்றி 
யமையாத தாயிற்று. 


*“மறங்கடைக்‌ கூட்டிய துடிநிலை சிறந்த 
கொற்றவை நிலையும்‌ அத்திணைப்‌ புறனே ?? 
என்று, தொல்காப்பியம்‌ (புறத்‌. ௪) கூறுதல்‌ காண்க. இங்ஙனம்‌ 
காளி வணக்கம்‌ பொதுவியலும்‌ வேத்தியலு மாயிற்று. 


, தெய்வ மேறி யாடுபவர்‌, ஆடவராயின்‌ தேவராளன்‌, மரு : 
ளாளி யென்றும்‌; பெண்டிராயின்‌ தேவராட்டி, சாலினி என்றும்‌, 
பெயர்‌ பெறுவர்‌. காளி பெண்தெய்வமா தலின்‌, அணங்காடுபவள்‌ 
பெரும்பாலும்‌ சாலினியே யென்பது, “வேட்டுவ வரி?யால்‌ அறி 
யக்‌ கிடக்கின்றது. மருளாளியும்‌ சாலினியும்‌, ஆடுகளின்‌ அல்லது 
ஆட்டுக்‌ குட்டிகளின்‌ பச்சை யரத்தத்தைக்‌ குடிப்பது முண்டு. 


சேவல்‌, ஆட்டுக்கடா, எருமைக்‌ கடா ஆகியவை, காளிக்‌ 
குக்‌ காவு கொடுக்கப்பட்டன. 


ஆரியர்‌ வருமுன்னரே தமிழர்‌ வடநாட்டிற்‌ போய்ப்‌ பரவி 
யிருந்ததனால்‌, வங்கநாட்டிற்‌ காளிக்‌ கோட்டம்‌ கட்டப்‌ பட்டது. 
அதன்‌ பெயரே அஃதுள்ள நகருக்கு மாகி, இன்று ஆங்கில வழி 
யாய்க்‌ கல்கத்தா என்று திரிந்து வழங்குகின்றது. 


... காளி கடுஞ்சினத்‌ தெய்வமாகக்‌ கருதப்பட்டதனால்‌, அலகு 
குத்துதல்‌, உருமத்தில்‌ உருண்டு வலம்‌ வரல்‌, தீ மிதித்தல்‌, 
செடிற்‌ குத்துதல்‌ (Hook-swinging) முதலிய அஞ்சத்தக்க முரட்டு 
வினை கள்‌ பத்திச்‌ செயல்களாக நேர்ந்து கொள்ளப்பட்டன. 


காவல்‌ தெய்வம்‌ 


ஒவ்வொரு தீவிற்கும்‌ ஊருக்கும்‌ ஒரு காவல்‌ தெய்வம்‌ இருந்‌ 
தது. நாவலந்‌ தீவிற்குச்‌ “சம்பாபதி? என்னும்‌ நாவல்‌ மகளும்‌, 
மதுரைக்கு மதுராபதியும்‌ காவல்‌ தெய்வம்‌. நாவல்‌ தெய்வ 
இருக்கை காவிரிப்பூம்‌ பட்டின மென்று மணிமேகலை கூறுவதால்‌, 


Digitized by R.Mathan 


௩௬ 'தமிழர்‌ மதம்‌ 
சோழநாடு முதற்காலத்திற்‌ பனிமலை வரை பரவி யிருந்தமை 
உய்த்துணரப்படும்‌. 

அரசர்‌ சிலர்‌ ஒவ்வொரு பூதத்தைத்‌ தமக்குக்‌ காவல்‌ செய்ய 
அமர்த்தியிருந்தனர்‌. முசுகுந்தச்‌ சோழன்‌ காவற்‌ பூதப்‌ படிமை, 
புகார்‌ நடுச்‌ சதுக்கத்தில்‌ நிறுத்தப்‌ பட்டிருந்தது. முனியன்‌ என்‌ 
பது காவற்‌ பூதங்களுள்‌ ஒன்று. 

எல்லம்மன்‌, எல்லைக்‌ கறுப்பன்‌ என்பன சிற்றூர்க்‌ காவல்‌ 
தெய்வங்கள்‌. 
பாராட்டுத்‌ தெய்வம்‌ 

மதுரை வீரன்‌ , மாடன்‌, கறுப்பண்ணன்‌ முதலியவை நடு 
கல்‌ தெய்வங்கள்‌. 

கண்ணகி, ஒச்சாண்டம்மை முதலியன பத்தினித்‌ தெய்வங்‌ 
கள்‌. 


கருதுகோள்‌ தெய்வம்‌ 


திரு என்னும்‌ செல்வத்திற்குத்‌ திருமகளும்‌, கல்விக்கு நா 
மகளும்‌, சாவிற்குக்‌ கூற்றுவனும்‌, தெய்வங்கள்‌. 


ஞாலம்‌ நாடு மலை ஆறு முதலிய இடங்களைத்‌ தெய்வங்களாக 
அல்லது தாயராக உருவகித்துக்‌ கொள்வது, கருதுகோள்‌ 
தெய்வ வணக்கத்தின்‌ பாற்‌ படுவதே. 


இல்லுறை தெய்வம்‌ 

குடும்பத்‌ தெய்வமாகவோ தனிப்பட்டவர்‌ தெய்வமாகவோ 
கருதிக்கொண்டு, இல்லத்தில்‌ உருவம்‌ வைத்து வழிபாடு செய்‌ 
யும்‌ தெய்வம்‌ இல்லுறை தெய்வமாம்‌. 

“அணங்குடை நல்லில்‌?? (மதுரைக்‌, ௫௭௮). 
தொழிற்குலத்‌ தெய்வம்‌ 

பண்டை நில வாணிகர்‌, கோவேறு கழுதைச்‌ சாத்தாக 
வும்‌ குதிரைச்‌ சாத்தாகவும்‌ நெடுந்‌ தொலைவு சென்று வாணிகம்‌ 
செய்து வந்ததால்‌, தம்‌ தெய்வத்திற்குச்‌ சாத்தன்‌ என்று பெய 
ரிட்ட தாகத்‌ தெரிகின்றது. அவனுக்கு ஐயனார்‌ என்றும்‌ பெயர்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௩௭ 


நெடுஞ்சாலை வழியெல்லாம்‌, ஆங்காங்கு ஊருக்குப்‌ புறம்‌ 
பாகச்‌ சாத்தன்‌ கோவில்‌ அமைந்திருப்பதால்‌ , அவன்‌ புறம்பணை 
யான்‌ (சிலப்‌. ௯:௧௨) எனப்பட்டான்‌. அவன்‌ கோவிலில்‌ உள்ள 
சுடுமண்‌ குதிரைகள்‌, குதிரைச்‌ சாத்தை நினைவுறுத்தும்‌. 


தலைநகர்களிலுள்ள பெருவணிகச்‌ சாத்தினர்‌, விழா நாட்‌ 
களில்‌ யானை யூர்ந்து செல்வதும்‌ வழக்கமா தலால்‌, சாத்தனுக்கு 
யானையுங்‌ குதிரையும்‌ ஊர்தியாகச்‌ சொல்லப்‌ பட்டன. 


“யானை யெருத்தத்‌ தணியிழையார்‌ மேலிரீஇ 
மாநகர்க்‌ கீந்தார்‌ மணம்‌.?? (சிலப்‌. ௧:௪௪). 


ஒரு சோழன்‌ சாத்தனிடம்‌ செண்டு பெற்றுச்‌ சென்று, பொன்‌ 
மலையிலுள்ள பெரும்புதையலை எடுத்ததாகக்‌ கூறுங்‌ கதை, 
வணிகச்‌ சாத்தினரின்‌ பெருஞ்‌ செல்வத்தைக்‌ குறிக்கும்‌. 


“பெருநில முழுதாளும்‌ பெருமகன்‌ றலைவைத்த 
வொருதனிக்‌ குடிகளோ டுயர்ந்தோங்கு செல்வத்தான்‌ 
வருநிதி பிறர்க்கார்த்து மாசாத்து வானென்பான்‌ 
இருநிதிக்‌ கிழவன்‌... 42௧௧௧௦௮௦ 6௦௦௦29௨௦௦௧ 2 என்று 

சிலப்பதிகாரங்‌ கூறுதல்‌ (௧:௩௧--௩௪) காண்க. 


வண்ணார்‌ வணங்கும்‌ தெய்வம்‌ மயிலார்‌ எனப்படும்‌. 
௨. பெருந்‌ தேவ மதம்‌ 


ஐந்திணைத்‌ தெய்வ வணக்கங்களுள்‌, இரண்டே மதமாக 
வளர்ச்சி யடைந்தன. சேயோன்‌ வணக்கத்தி னின்று சிவ மத 
மும்‌, மாயோன்‌ வணக்கத்தினின்று திருமால்‌ மதமும்‌, தோன்‌ 
றின. விண்ணுலக வேந்தன்‌ கொள்கையின்பின்‌ எங்கும்‌ 
நிறைந்த இறைவன்‌ கொள்கை ஏற்பட்டபோது, தீயின்‌ கூறா 
கச்‌ சிவன்‌ என்றும்‌ நீரின்‌ கூறாக மால்‌ (மாயோன்‌ ) என்றும்‌, 
பெயரிட்டு இறைவனை வழிபட்டனர்‌. 


(க) சிவமதம்‌ 


இறைவன்‌ பெயர்‌ 


சேயோன்‌, சிவன்‌ என்னும்‌ இரு சொற்களும்‌, ஒரே மூலத்தி 
னின்று தோன்றிச்‌ சிவந்தவன்‌ என்னும்‌ பொருளைக்‌ கொண்டன. 


Digitized by R.Mathan 


௩௮ தமிழர்‌ மதம்‌ 


சுல்‌--சுள்‌. சுல்‌--சுல்லி- அடுப்பு, அடுக்களை. சுள்‌--சுள்ளை-- 
கலமுஞ்‌ செங்கலும்‌ சுடும்‌ அடுப்புப்‌ போன்ற காளவாய்‌. 
சுல்‌--செல்‌--சேல்‌- செந்நிறக்‌ கெண்டை மீன்‌. 


சேல்விழி- சேல்‌ மீன்‌ போலும்‌ செவ்வரி பரந்த பெண்ணின்‌ கண்‌. 


நெருப்பின்‌ நிறம்‌ சிவப்பாதலால்‌, நெருப்பின்‌ பெயர்‌ செந்நிறத்‌ 
தைக்‌ குறித்தது. 

ஓ. நோ: எரி-நெருப்பு, சிவப்பு. எரிமலர்‌-௧. சிவந்த 
முருக்க மலர்‌. ££எரிமலர்ப்‌ பவளச்‌ செவ்வாய்‌? (சீவக, ௬௦௨). 


௨. செந்தாமரை. “செல்வ னெரிமலர்ச்‌ சேவடியை? (சீவக. 
௨௭௪௧), 


செல்‌--செள்‌--செட்டு--செட்டி- க.சிவந்த அடியை யுடைய 
வட்சிச்‌ செடி. **செங்கால்‌ வெட்சி?” (திருமுரு, ௨௧). 
௨. முருகன்‌. 

செள்‌--செய்‌--செய்யவன்‌ = க. சிவந்தவன்‌, ௨. கதிரவன்‌. 

௩. செவ்வாய்‌.செய்யன்‌ - முருகன்‌. 

செய்யாள்‌ (செய்யவள்‌ )-செங்கோலத்‌ திருமகள்‌. 

செய்யான்‌ = சிவந்தவன்‌ , செம்பூரான்‌. 

செய்‌ சேய்‌ - சிவப்பு, செவ்வாய்‌, முருகன்‌. 

சேய்‌--சேயது--சேய்து-சிவந்தது. சேய்து- சேது. 

சேது--ஆ- சேதா. சேது ஆம்பல்‌ = சேதாம்பல்‌. 

சேய்‌--சேயன்‌--சேயான்‌ -செந்நிறத்தான்‌. 

சேயவன்‌ செவ்வாய்‌, முருகன்‌. 

சேயோன்‌ முருகன்‌ , சிவன்‌. 

சேய்‌--சே. சேத்தல்‌ சிவத்தல்‌. 

சே- சிவப்பு, சேங்கொட்டை, 

சே--சேத்து-சி வப்பு. 

சேத்து--சேந்து- சிவப்பு, தீ, அசோகு. 

சேந்து--சேந்தன்‌ - சிவந்தவனான முருகன்‌. 

கேந்தன்‌-ே சந்து. 

ஓ. நோ: வேந்தன்‌--வேந்து, முருகன்‌--முருகு. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௩௯ 


சேந்து: இல்‌ - சேந்தில்‌-செந்தில்‌. 

சேந்து ஊர்‌ -சேந்தூர்‌- செந்தூர்‌ (திருச்செந்தூர்‌). 

செய்‌--செய்ம்மை--செம்மை--செவ்வை, 

செம்‌--செவ்‌--செவ--செவப்பு. 

செவ--சிவ--சிவப்பு--சிகப்பு. 

சிவ--சிவல்‌--சிவலை. 

சிவ--சிவம்‌--சிவன்‌ -சிவந்தவன்‌, நெருப்பின்‌ கூறாக நின்று 
உலகத்தை இயக்கும்‌ இறைவன்‌. 

தீவண்ணன்‌, அந்திவண்ணன்‌ , அழல்வண்ணன்‌, மாணிக்‌ 

கக்‌ கூத்தன்‌ முதலிய சிவன்‌ பெயர்களை நோக்குக. 


சிவன்‌ மாலை 


குறிஞ்சி நிலத்திற்‌ குரிய கொன்றை மாலை. கொன்றை 
வேய்ந்தோன்‌--கொன்ற வேந்தன்‌. 


சிவனூர்தி 

குறிஞ்சி நிலத்திற்குரிய (வெண்‌ ) காளை. அதன்‌ வெண்ணிறம்‌ 
தூய்மை குறித்தது. 
சிவன்‌ படைக்கலம்‌ 

முக்‌ கவர்ச்‌ சூலம்‌, அதனாற்‌ சிவனுக்குச்‌ சூலி என்று ஒரு 


பெயர்‌. கணிச்சியும்‌ (மழுவும்‌) சிவன்‌ படை. அதனால்‌ 
அவனுக்குக்‌ கணிச்சியான்‌ (மழுவாளி) என்றும்‌ பெயர்‌. 


சிவனிருக்கை 


வீட்டுலகமும்‌ வெள்ளிமலையும்‌ திருக்கோவில்களும்‌ தொண்ட 
ருள்ளமும்‌. 
சிவன்‌ குணம்‌ 

தன்வயத்த னாதல்‌, தூய வுடம்பின னாதல்‌, இயற்கை 
யுணர்வின னாதல்‌, முற்று முணர்தல்‌, இயல்பாகவே கட்டுக்‌ 


களின்‌ (பாசங்களின்‌ ) நீங்குதல்‌, பேரருளுடைமை, முடிவிலாற்ற 
லுடைமை, வரம்பிலின்ப முடைமை என்னும்‌ எட்டு. 


Digitized by R.Mathan 


௪௦ தமிழர்‌ மதம்‌ 
““பவமின்மை யிறவின்மை பற்றின்மை பெயரின்மை 
உவமை யின்மை யொருவினை யின்மை 


குறைவிலறி வுடைமை கோத்திர மின்மையென்‌ 
றிறைவ னிடத்தி லெண்குண மிவையே,.?? 


என்பது பிங்கலம்‌ (௨:௬). பவம்‌ (வ. )- பிறப்பு. 
சிவன்‌ தொழில்‌ 

படைப்பு காப்பு அழிப்பு என்னும்‌ மூன்று. 
சிவன்‌ வடிவம்‌ ஐ வகை. 


(௧) கொன்றை மாலை யணிந்து சூல மேந்திக்‌ காகா யூர்ந்து 
செல்லும்‌ செம்மேனியன்‌. 


(௨) அம்மையப்பன்‌ 
எல்லா வுயிர்கட்கும்‌ தாய்தந்தை போன்றவன்‌ , வலப்புறம்‌ 


தந்தைக்கூறும்‌ இடப்புறம்‌ தாய்க்கூறும்‌ கொண்டதனால்‌, 
மங்கை பங்கன்‌ அல்லது மாதொரு பாகன்‌ என்று சொல்லப்படு 


பவன்‌. 

தந்தைக்கூற்றுப்‌ பெயர்‌ தாய்க்கூற்றுப்‌ பெயர்‌ 
சிவன்‌ சிவை 
இறைவன்‌ இறைவி 
தேவன்‌ தேவி 
பரன்‌ பரை 
அப்பன்‌ அம்மை 
ஐயன்‌ ஐயை 
மலைமகன்‌ மலைமகள்‌ 
சூலி சூலினி 


மலைமகன்‌ மலைமகள்‌ என்னும்‌ இருபெயரும்‌, மலைவாழ்‌ தெய்‌ 
வம்‌ என்றே பொருள்‌ படுவன. 


அம்மையப்பன்‌ வடிவம்‌, இலங்கம்‌ (லிங்கம்‌) என்னும்‌ உரு 
வடிவிலும்‌, ஓம்‌ என்னும்‌ ஒலி வடிவிலும்‌, பிள்ளையார்‌ சுழி யென்‌ 
னும்‌ உகர வரி வடிவிலும்‌, குறிக்கப்‌ பெறும்‌. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௪௧ 
இலக்கு- குறி. இலக்கு--இலக்கம்‌--இலங்கம்‌. 


அம்மையப்பன்‌ வடிவு, இறைவனின்‌ உண்மை வடிவைக்‌ 
காண முடியாத இல்லற வாணரான பொது மக்கட்கே. உயர்ந்த 
அறிவு படைத்த சித்தரும்‌ முனிவரும்‌, இறைவனின்‌ ஆற்றலையே 
பெண்‌ கூறாக உருவகிப்பர்‌. 


இலஙக வடிவு நிலையில்‌, இறைவ னாற்றலைக்‌ குறிக்கும்‌ அடித்‌ 
தளத்திற்கு ஆவுடையாள்‌ என்றும்‌; மேல்‌ நிற்கும்‌ இலங்கத்திற்கு 
ஆவுடையப்பன்‌ என்றும்‌, பெயர்‌. ஆவுடையாள்‌ என்பது 
ஆவுடை யம்மை, ஆவுடை யாச்சி என்றும்‌ வழங்கும்‌. 


(௩) குரவன்‌ 


தகுதியுள்ளவர்க்கு, அந்தண (அருள்‌ முனிவன்‌ ) வடிவில்‌ 
வந்து உய ரறிவுறுத்தும்‌ பரம ஆசிரியன்‌ . 


முனிவன்‌ கோலத்திற்‌ சடையுடைமையால்‌, சிவன்‌ சடை 
யன்‌, சடையப்பன்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றான்‌. புரம்‌- உயர்‌ 
நிலைக்‌ கட்டிடம்‌, அஃதுள்ள வூர்‌. புரம்‌-பரம்‌- மேலுலகம்‌, 
வீட்டுலகம்‌. பரம்‌--பரமன்‌ = மேலோன்‌ , இறைவன்‌. பரம்‌ 
வரம்‌--வரன்‌ (குறள்‌. ௨௪). 


(௪) எண்‌ வடிவன்‌ (அட்டமூர்த்தி ) 


நிலம்‌, நீர்‌, தீ, வளி, வெளி, கதிரவன்‌ , திங்கள்‌, ஆதன்‌ 
(ஆன்மா) என்னும்‌ எண்‌ பொருள்‌ வடிவினன்‌ . எங்கும்‌ 
நிறைந்திருப்பது பற்றி எண்டிசையும்‌ சிவனுக்கு எண்‌ கையா 
கச்‌ சொல்லப்படும்‌. அதனால்‌ எண்டோளன்‌ (பிங்‌.) என்று 
பெயர்‌. கதிரவன்‌ திங்கள்‌ தீ என்னும்‌ முச்‌ சுடரும்‌ சிவனுக்கு 
முக்‌ கண்ணாகக்‌ கூறப்படும்‌. அதனால்‌ அவனுக்கு முக்கண்ணன்‌ 
என்று ஒரு பெயர்‌. 


(௫) ௩டவரசன்‌ 


உயிரானது நினைவு சொல்வு செயல்‌ என்னும்‌ முத்‌ தொழிற்‌ 
படுமாறு, உடம்பின்‌ நடுவுள்‌ தொங்கி நின்று இயங்கும்‌ நெஞ்‌ 
சத்‌ துடிப்பை நடமாக வுருவகித்து, அது போன்று எல்லா 
உயிரினங்களும்‌ (படைப்பு காப்பு அழிப்பு என்னும்‌) தோன்‌ 
றல்‌ வாழ்தல்‌ மறைதல்‌ ஆகிய முத்‌ தொழிற்‌ படுமாறு, பேருலகப்‌ 


Digitized by R.Mathan 


௪௨ தமிழர்‌ மதம்‌ 


பரவெளி யுடம்பின்‌ நடுவில்‌ நின்று இறைவன்‌ நெஞ்சம்‌ இயர்‌ 
குவதாகக்‌ கோடித்து (பாவித்து), அவன்‌ முத்‌ தொழிலையுட 
இன்ப நடமாக வுருவகித்து, அவனை நடருள்‌ தலைவனாக்கி. 
நடவரசன்‌ (நடநாயகன்‌, ஆடவல்லான்‌) என்று குறித்தனர்‌ 
இவ்வுருவகம்‌, £“அண்டக்கிற்‌ கொத்தது பிண்டத்திற்கும்‌.?: 
என்னும்‌ உண்மையை, பிண்டத்திற்‌ கொத்தது அண்டத்திந்‌ 
கும்‌ எனக்‌ காட்டிய வாரும்‌. 


குமரிநா டிருந்த பண்டைக்‌ காலத்தில்‌, குமரிமலைக்கும்‌ பனீ 
மலைக்கும்‌ நடுவிடத்தி லிருந்த தில்லை நகரைப்‌ பாண்டியன்‌ 
பாருக்கு நெஞ்சத்‌ தாவாகக்‌ கொண்டு, அங்கு நடவரசன்‌ திருட்‌ 
படிமை நிற்க அம்பலம்‌ அமைத்தான்‌. நடவரசப்‌ படிமைகள்‌ 
நிற்கும்‌ கோவில்க ளெல்லாம்‌, அம்பல மென்று பெயர்‌ பெற்றிருப்‌ 
பது கவனிக்கத்‌ தக்கது. அம்பலம்‌ ஆடரங்கு. அம்பலக்‌ கூத்தன்‌, 
மன்றாடி என்பன தில்லைச்‌ சிவன்‌ பெயர்கள்‌. பேரம்பலம்‌ ஏற்பட்ட 
பின்‌, ஆடம்பலம்‌ சிற்றம்பலம்‌ எனப்பட்டது. அப்பெயரே இன்று 
சிதம்பரம்‌ எனத்‌ திரிந்து வழங்குகின்‌ றது. சிற்றம்பலம்‌ பொன்‌ 
னால்‌ வேயப்பட்டபின்‌, பொன்னம்பலம்‌ எனப்பட்டது. அதன்‌ 
பின்னரே மணியம்பலம்‌ வெள்ளியம்பலம்‌ செப்பம்பலம்‌ முதலி 
யவை தோன்றின. 


கட்புலனாகக்‌ காணும்‌ நடவ ரசன்‌ படிமை, அகக்‌ கரண 
வளர்ச்சி யடையாத பொது மக்கட்‌ குரியதே. சிறந்த அறிவரான 
அடியார்‌, திறந்த வெவியையே அம்பலமாகக்‌ கருதுவர்‌. அப்‌ பர 
வெளி யம்பலமே திரை நீக்கிக்‌ காட்டப்படும்‌. அதுவே சிற்றம்பல 
மருமம்‌ (சிதம்பர ரகஸியம்‌ ) என வழங்குவது. 


நளி--நடி--நடம்‌, நடனம்‌. நடம்‌-—நட்டம்‌— நட்டுவன்‌. 
நட்டம்‌--வ. ந்ருத்த, நாட்ய. 


அரசன்‌ என்னும்‌ தென்சொல்‌ வரலாற்றைத்‌ தமிழர்‌ வரலாறு 
என்னும்‌ நூலிற்‌ காண்க. 


உம்மு தல்‌--கூடுதல்‌, உ௨ம்‌--௮ம்‌--அ௮அமை. அமைதல்‌ - 
க. நெருங்குதல்‌, அடர்தல்‌, ₹*வழையமை சாரல்‌? (மலைபடு. 
௧௮௧). ௨. கூடுதல்‌. அமை--அ௮அவை-கூட்டம்‌, குழாம்‌. 
௩. பொருந்துதல்‌. ““பாங்கமை பதலை?? (கந்த பு.திருப்பர.௯). 
௪. நிறைதல்‌. உறுப்‌ பமைந்து?? (குறள்‌. ௭௬௧). 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௪௩ 


அம்‌--அம்பு--அம்பல்‌-௧. கூடுதல்‌, கூட்டம்‌. ஓ. நோ: 
உம்‌--கும்‌--கும்பு--கும்பல்‌. அ௮ம்பல்‌--௮ம்பலம்‌- கூட்டம்‌, 
அவை, கூடுமிடம்‌, மன்றம்‌. 


௨. குவிதல்‌, குவிந்த அரும்பு அல்லது மொட்டு. “அம்பல்‌ 
என்பது முகிழ்‌ முகிழ்த்தல்‌.?? (இறை. ௨௨, உரை). ஓ. நோ: 
கும்‌--கும்பு--கூம்பு. கும்‌--குமி--குவி. 


௩. அரும்பு போன்ற சில ருரை பழி. ₹*₹அம்பலும்‌ அலருங்‌ 
களவு வெளிப்‌ படுத்தலின்‌?? (தொல்‌. கள. ௪௮). **அம்பலும்‌ 
அலரும்‌ களவு.” (இறை, ௨௨). 


ம. அம்பலம்‌, ௧. அம்பல, து. அம்பில, வ. அம்பர. 


வடசொல்லில்‌ லகரம்‌ ரகரமாகத்‌ திரிந்திருத்தல்‌ காணக. 
அத்‌ திரிசொல்லையே அம்பலம்‌ என்னும்‌ இயற்‌ சொல்லிற்கு மூல 
மாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக அகரமுதலியிற்‌ காட்டியிருப்‌ 
பது, இற்றைத்‌ தமிழரின்‌ இழிவான அடிமைத்‌ தனத்தையே 
காட்டும்‌. 


சிவ வழிபாட்டு வடிவம்‌ 


சிவனுடைய ஐ வகை வடிவுக ளுள்ளும்‌, பொது மக்கள்‌ வழி 
பாட்டிற்‌ கேற்றது அம்மையப்ப வடிவமே. 


சிவ வழிபாட்டு முறை 


காலையிற்‌ குளித்து, உண்ணுமுன்‌, தீய நினைவின்றி 
அமைந்த வுள்ளத்துடன்‌ அக்க மாலை யணிந்து திரு நீறு பூசிச்‌ 
சிவப்‌ படிமை முன்‌ நின்று, இயலும்‌ போதெல்லாம்‌ தங்கா 
யுடைத்து வாழைப்‌ பழத்துடன்‌ படைத்து, நறும்புகை காட்டிப்‌ 
பூச்சாத்திக்‌ கை குவித்து, (ஓம்‌ என்னும்‌ முளை மந்திரத்தை 
முன்னிட்ட) சிவ போற்றி என்னுந்‌ திருவைந்‌ தெழுத்தை ஓதி, 
பல்வேறு போற்றித்‌ தொடர்களால்‌ வழுத்தி, நெடுஞ்சாண்கிடை 
வணக்கஞ்‌ செய்து எழுந்திருப்பதே சிறந்த முறைப்பட்ட சிவ 
வழிபாடாகக்‌ கொள்ளப்பட்டது. 


உழவரும்‌ உழைப்பாளிகளும்‌ தொழிலாளரும்‌ காலையில்‌ சிவ 
வணக்கம்‌ மட்டும்‌ செய்ய முடியும்‌. திருநாட்களிலும்‌ திருவிழாக்‌ 
காலத்திலும்‌ எல்லாரும்‌ கோவில்‌ வழிபாடு செய்வர்‌. 


Digitized by R.Mathan 


௪௪ தமிழர்‌ மதம்‌ 


அஃகு—அக்கு ௪ கூர்‌ அல்லது முள்ளுள்ள காய்மணி. அக்கு 
அக்கம்‌. முள்ளுண்மையால்‌, அக்கத்‌ திற்குக்‌ கண்மணி முண்மணி 
யென்றும்‌ பெயர்‌. 'கள்‌ முள்‌. கள்ளி-முள்ளி, முட்செடி. 
கள்‌ - மணி - கண்மணி. முதற்காலத்திற்‌ பனிமலையும்‌ பாண்டி 
யன்‌ ஆட்சிக்குட்‌ பட்டிருந்ததனால்‌, ஆரியர்‌ வருமுன்னரே, 
தென்னாட்டுச்‌ சிவநெறியாரும்‌ வடநாட்டு நேபாள அக்கமணி 
யைத்‌ தொன்று தொட்டு அணிந்து வந்தனர்‌. 


££வட திசைக்‌ கங்கையும்‌ இமயமுங்‌ கொண்டு 
தென்றிசை யாண்ட தென்னவன்‌ வாழி. 


என்று சிலப்பதிகாரம்‌ (௧௧:௨௧--௨) கூறுதல்‌ காண்க. 


சிவனை யடைந்தவரின்‌ மும்‌ மாசும்‌ எரிந்து சாம்பலாய்‌ விடு 
கின்றன என்பதை உணர்த்தற்கே, திருநீறு பூசப்பட்டது. அது 
பூதி (பிங்‌. ) என்றும்‌ சொல்லப்படும்‌. புழுதி--பூதி- தூள்‌, நீறு, 
திருநீறு. 


தேங்கா யுடைத்து அதன்‌ நீரைச்‌ சிந்தி முறியைப்‌ 
படைப்பது, வழிபடுவோன்‌ தன்‌ தீவினை நினைந்து மனமுடைந்து 
கண்ணீர்‌ சிந்தித்‌ தூய்‌ மப்பட வேண்டு மென்பதையும்‌; 
வாழைப்‌ பழத்தைப்‌ படைப்பது, அதன்‌ சதைபோல உள்ளம்‌ 
கனிந்து மென்மையும்‌ இனிமையும்‌ பெற வேண்டு மென்பதையும்‌ , 
குறிப்பாக வுணர்த்தும்‌. 


சிவன்‌ கோவிற்‌ பூசகர்‌, குருக்கள்‌, பண்டாரம்‌, ஓதுவார்‌, 
புலவர்‌, போற்றி எனப்‌ பல பெயர்‌ பெற்றனர்‌. 


மூ வேந்தரும்‌ முதற்கண்‌ சிவனடியாரா யிருந்து, பின்னர்‌ 
ஆரியர்‌ (பிராமணர்‌) வந்து முத்‌ திருமேனிக் கொள்கை புகுத்திய 
பின்‌ , இடையிடை ஒரோ வொருவர்‌ மாலியத்தையும்‌ (வைண 
வத்தையும்‌) தழுவினர்‌. கம்‌ மைப்‌ போன்றே தாம்‌ வழிபடு 
தெய்வமும்‌ ஏற்றமாக இருந்து இன்புற வேண்டு மென்று, தமக்‌ 
குரிய சிறப்பை யெல்லாம்‌ தம்‌ தெய்வத்திற்கும்‌ செய்தனர்‌. அச்‌ 
சிறப்புக்கள்‌ தெய்வத்தின்‌ ஒப்பிலா வுயர்வு நோக்கிப்‌ பன்‌ மடி 
யுயர்‌ வாகச்‌ செய்யப்பட்டன. 


வானளாவும்‌ எழுநிலைக்‌ கூட கோபுரமும்‌ மாட மண்டபங்‌ 
களும்‌ சுற்று மதிலுங்‌ கொண்ட திருவுண்ணாழிகைத்‌ திருக்‌ 
கோவில்‌, ஊர்வலத்திற்குச்‌ சிறந்த யானை குதிரை யொட்டக 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௪௫ 


வெண்காளைகள்‌ , குடை கொடி முதலிய சின்னங்கள்‌, கருவூல 
களஞ்சிய பண்டசாலைகள்‌, பல்வகை அணிகங்கள்‌ (வாகனங்‌ 
கள்‌ ),சப்பரங்கள்‌ , விலை யுயர்வும்‌ ஓவிய வேலைப்பாட்டுச்‌ சிறப்பு 
முள்ள பொன்னாடை பொன்மணி யணிகள்‌ , திருக்குளம்‌, பூங்கா, 
திருப்‌ பள்ளியெழுச்சி யின்னியம்‌, திருமுழுக்காட்டு, திரு வின்‌ 
னமுது படைப்பு, திருநாள்‌ ஆரவார ஊர்வல உலாக்கள்‌ , ஆண்டு 
தோறும்‌(முத்‌ தட்டு முதல்‌ எழு தட்டு வரை கொண்ட) தரோட்ட 
தெப்பத்‌ தேர்த்‌ திருவிழாக்கள்‌, நில மானிபங்கள்‌ , இயவர்‌, காவ 
லர்‌ ஏவலர்‌ மேற்பார்‌ வலராகிய பணிமக்கள்‌ , முதலிய பல்‌ வகைச்‌ 
சிறப்பும்‌ வேந்தராலும்‌ மன்னராலும்‌ பெருஞ்‌ செல்வராலும்‌ செய்‌ 
யப்பட்டன . இசையாலும்‌ நடத்தாலும்‌ இறைவனை இன்புறுத்த 
நால்வகைப்பட்ட எல்லாக்‌ கருவியிசையும்‌ ஆட்டும்‌ பாட்டும்‌ 
கோவில்களிலும்‌ திருவுலாக்களிலும்‌ நிகழ்ந்தன. இதற்‌ கென்றே 
பாடகரும்‌ கணிகையரும்‌ நட்டுவரும்‌ முட்டுவரும்‌ அமர்த்தப்பட்‌ 
டனர்‌. 


கொண்‌ முடிபு (சித்தாந்தம்‌) 


தலைவன்‌ தளையன்‌ தள என்னும்‌ மூன்றும்‌ தொடக்கமிலா 
முப்பொருள்கள்‌. காமம்‌ (காமியம்‌) வெகுளி (ஆணவம்‌) மயக்‌ 
கம்‌ (மாயை) எனத்‌ தளை மூவகைத்து. தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ 
செய்யும்‌ இருவகைத்‌ தீவினையும்‌ நீக்கி இறைவனை வழிபடின்‌ , 
இல்லறத்தாலும்‌ துறவறத்தாலும்‌ இருபாலாரும்‌ வீடு பெறலாம்‌. 
வீட்டுலகம்‌ சிவனுலகம்‌ (சிவ வுலகம்‌) எனப்படும்‌. வீடு பெறும்‌ 
வரை ஆதன்‌ பிறவிக்‌ கடலுள்‌ அழுந்தும்‌. நிலைத்திணை, நீர்வாழி, 
ஊரி, பறவை, விலங்கு, மாந்தன்‌, தேவன்‌ எனப்‌ பிறவி எழு 
வகை. 


இதுவே சிவக்‌ கொண்‌ முடிபு. 


அன்னீறும்‌ ஆனீறும்‌ ஒன்றன்‌ பாலையும்‌ உணர்த்தும்‌. 
எ-டு: தனியன்‌ (தனிப்பாடல்‌ ), தடியன்‌ (பூசணிக்காய்‌), 
அலவன்‌ , மடையான்‌ , குண்டடியன்‌ , கடுவன்‌. 
“காமம்‌ வெகுளி மயக்க மிவைமூன்‌ றன்‌ 
நாமங்‌ கெடக்கெடும்‌ நோய்‌.?? (குறள்‌. ௩௬௦) 


என்பதில்‌, மும்‌ மாசு குறிக்கப்‌ பட்டிருத்தல்‌ காண்க. 


Digitized by R.Mathan 


௪௬ . தமிழர்‌ மதம்‌ 


காமங்‌ கெடுதல்‌ என்பது, இல்லறத்திற்குப்‌ பிறனில்‌ விழை 
யாமையும்‌ பிறன்‌ பொருள்‌ வெஃகாமையும்‌; துறவறத்திற்கு 
ஆசை அடியோ டொழிதல்‌. 


தெரியாது மிதிப்பினும்‌ தீச்சுடுதல்‌ போல, தெரியாது செய்‌ 
யும்‌ தீவினையும்‌ தீங்கு விளைக்கும்‌ என்பது கொள்கை. நல்வினை 
யாற்‌ கேடில்லை. 
£₹நாயெல்லாம்‌ நோய்செய்தார்‌ மேலவாம்‌ நோய்செய்யார்‌ 
நோயின்மை வேண்டு பவர்‌,?? (குறள்‌. ௩௨௦) 


“இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 


பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு.?? (டை. ௫) 
என்பதில்‌, இருவினை யென்றது தெரிந்தும்‌ தெரியாதும்‌ செய்யும்‌ 
தீவினைகளை யே. 


தசரதன்‌ வேட்டையாடிய போது தெரியாது கொன்ற சிறு 
வனின்‌ குருடரான பெற்றோர்‌ இட்ட வைவே (சாபமே), பின்னர்‌ 
இராமனைக்‌ காட்டிற்‌ கேகச்‌ செய்தது என்பது, நடுநிலை யறிஞர்‌ 
கருத்து, 
“அறத்தாற்றின்‌ இல்வாழ்க்கை யாற்றின்‌ புறத்தாற்றிற்‌ 
போஒய்ப்‌ பெறுவ தெவன்‌.?? (குறள்‌. ௪௬) 


என்பத்னால்‌, இல்லறத்தாலும்‌ வீடுபேறுண்‌ டென்பதே தமிழர்‌ 
கொள்கையாம்‌. 


“ஆற்றின்‌ ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை 
நோற்பாரின்‌ நோன்மை யுடைத்து.?? (குறள்‌. ௪௮) 
ஆதலால்‌, துறவறத்தான்‌ பொறையினும்‌ இல்லறத்தான்‌ 
பொறையே பெரிதாம்‌. 


பேரின்ப வீட்டைப்‌ பெற்றதாகப்‌ பரிய புராணங்‌ கூறும்‌ 
சிவனடியாருட்‌ பெரும்பாலார்‌, இல்லறத்தில்‌ நின்றவரே. 


இருவகை யற வாழ்க்கையையும்‌ இறைவன்‌ ஏற்கின்றான்‌ 
என்பதை யுணர்த்தற்கே, அவனுக்கு அம்மையப்ப வடிவும்‌ 
அந்‌ தண வடிவும்‌ குறிக்கப்‌ பட்டுள்ளன. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௪௭ 
மெய்ப்‌ பொருளியல்‌ 


££சுவையொளி யூறோசை நாற்றமென்‌ றைந்தின்‌ 
வகைதெரிவான்‌ கட்டே யுலகு.?? (குறள்‌. ௨௭) 
என்றார்‌ திருவள்ளுவர்‌. ஆகவே, 


நிலம்‌ நீர்‌ தீ வளி வெளி என்னும்‌ பூதங்கள்‌ ஐந்தும்‌, அவற்‌ 
றின்‌ சிறப்பியல்புகளான நாற்றம்‌ சுவை ஒளி ஊறு ஓசை என்‌ 
னும்‌ ஐந்தும்‌, அவற்றை யறியும்‌ கருவிகளான மூக்கு நாவு கண்‌ 
மெய்‌ செவி என்னும்‌ அறிவுப்‌ பொறிகள்‌ ஐந்தும்‌, பல்‌ வறு 
வினைசெய்யும்‌ கை கால்‌ வாய்‌ எருவாய்‌ கருவாய்‌ என்னும்‌ 
கருமப்‌ பொறிகள்‌ ஐந்தும்‌, மதி உள்ளம்‌ (சித்தம்‌) மனம்‌ 
நானுணர்வு என்னும்‌ அகக்‌ கரணங்கள்‌ நான்கும்‌, அவற்றைக்‌ 
கொண்டு பொருள்களை ஆய்ந்தறியும்‌ ஆதனும்‌, அதன்‌ வினை 
கட்கெல்லாம்‌ இடம்‌ போன்று நிலைக்‌ களமா கிய காலமும்‌ தூண்டு 
கோலான ஊழும்‌ ஆகிய இரண்டும்‌, எல்லாவற்றையும்‌ இயக்கும்‌ 
இறைவனும்‌, ஆக மொத்தம்‌ மெய்ப்‌ பொருள்கள்‌ ( தத்துவங்கள்‌ ) 
இருபத்‌ தெட்டாம்‌. 


வருந்தி வேலை செய்யின்‌, கரியவன்‌ அகங்கை கருத்தலும்‌ 
செய்யவன்‌ அகங்கை சிவத்தலும்‌ இயல்பு, அதனாற்‌ கருத்தல்‌ 
செய்தல்‌ என்னும்‌ வினைகள்‌ தோன்றின. ௧௬--கருமம்‌- 
செய்கை, வினை, தொழில்‌. கரு-கருவி. ௧௬--கரணம்‌- 
செய்கை, கருவி. 
கருத்தல்‌ என்னும்‌ வினை பண்டே வழக்கற்றது. 

்‌ கருமம்‌--கம்மம்‌--கம்‌- தொழில்‌, கொல்லத்‌ தொழில்‌. 

கம்‌--கம்மியம்‌--கம்மியன்‌ . கம்‌--கம்மாளன்‌. 
கருமம்‌--கருமி--கம்மி- ஐங்கொல்லருள்‌ ஒருவன்‌. 
மதித்தல்‌- அளவிடுதல்‌. மதி- அளவிட்டறியும்‌ அகக்‌ கரணம்‌. 

ஊழ்‌ வினையின்‌ பயன்‌. 

₹*வகை தெரிவான்‌ ?? என்றதனால்‌ ஆதனும்‌, “காலமறிதல்‌? 
என்னும்‌ அதிகாரத்தாற்‌ காலமும்‌, “ஊழ்‌? என்னும்‌ அதிகாரத்‌ 
தால்‌ ஊழும்‌; கடவுள்‌ வாழ்த்ததிகாரத்தால்‌ இறைவனும்‌, 
அறியப்பட்டன. 


_ சிவமத விரிவளர்ச்சி 


சிவ மதம்‌, நாளடைவிற்‌ பல்‌ வறு வணக்கங்களையும்‌, 
இறுதியில்‌ திருமாலியத்தையும்‌ தன்னுட்‌ கொண்டது. 


Digitized by R.Mathan 


௪௮ தமிழர்‌ மதம்‌ 


நாக வணக்கத்தார்‌ நாகவுருவைத்‌ தம்‌ தலையுச்சியில்‌ 
அணிந்திருந்தனர்‌. அவரைச்‌ சிவனியராக்கற்கு, சிவன்‌ முடி 
மீதும்‌ நாக வுருவிருப்பதாகப்‌ படி ற ம யமைத்து விட்டனர்‌. 
அதோடு, சிவன்‌ பாம்புகளயே பல்வேறு அணிகளாக அணிந்‌ 
திருப்பதாகவும்‌ காட்டி விட்டனர்‌. அதனால்‌, நாகப்பன்‌, பாம்‌ 
பணியன்‌ முதலிய பெயர்களும்‌ தோன்றின. 


““பாம்பலங்‌ காரப்‌ பரன்‌ 22 (திருக்கோ. கக). 


தமிழகம்‌ முழுதும்‌ வேந்தராலும்‌ தொழப்பட்ட காளி, சிவன்‌ 
தேவியாக்கப்‌ பட்டாள்‌. அது திருவாலங்காட்டுத்‌ திரு நடப்‌ 
போரில்‌ அள்‌ தோல்வி யுற்றதன்‌ விளைவாகக்‌ காட்டப்‌ பட்டது. 
ஆண்பாற்‌ கேற்ற ஊர்த்த நடனம்‌ பெண்பாற்‌ கேற்காமையால்‌, 
காளியடியாரும்‌ அதை ஒத்துக்‌ கொள்ள வேண்டிய தாயிற்று. 
௩ 


உவர்‌--இவர்‌. உவர்‌--ஊர்‌. ஊர்தல்‌ - ஏறி நடத்துதல்‌ அல்‌ 
லது செல்லுதல்‌, உயர்தல்‌. ஊர்‌--ஊர்த்தம்‌--வ. ஊர்த்வம்‌ 
(மாநக). 


சிவையுங்‌ காளியும்‌ ஒன்றானதினால்‌, சிவை நீலி (கருப்பி) 
யெனவும்‌, காளி இறைவி (இறைவன்‌ தேவி) யெனவும்‌, பெயர்‌ 
பெற்றனர்‌. அம்மை ஐயை என்பன இருவருக்கும்‌ பொதுப்‌ 
பெயர்கள்‌. அம்மை-—அம்மா—வ. அம்பா. 


காளி சிவன்‌ தேவியான பின்‌, காளியப்பன்‌, பேய்ச்சியப்‌ 
பன்‌ முதலிய பெயர்கள்‌ சிவனுக்குத்‌ தோன்றின. 


விண்ணக வாழ்வு நிலையற்றதாய்‌ எழு பிறவியுள்‌ அடங்கின 
தினாலும்‌, விண்ணக வேந்தனுக்கு மழை பெய்விக்கும்‌ அதி 
காரமே யிருந்ததனாலும்‌, நிலையான வீட்டுலகத்‌ தலைவனும்‌ எல்‌ 
லாம்‌ வல்லவனுமான சிவனை வழிபடும்‌ வழிபாட்டுள்‌, வேந்தன்‌ 
வணக்கம்‌ மறைந்‌ தொழிந்தது. 


இறுதியில்‌, திருமாலும்‌ பெண்ணாக மாறிச்‌ சிவ பெருமானின்‌ 
இடப்பாகத்‌ தமர்ந்தான்‌ என்னும்‌ கதை யெழுந்தது. அரி என்‌ 
னும்‌ திருமால்‌ பெயர்‌ இதனால்‌ தோன்றி யிருக்கலாம்‌. அரம்‌- 
சிவப்பு. அரன்‌ சிவன்‌. அரன்‌--அ௮ரி (பெண்பால்‌). பச்‌ சை 
யன்‌ என்னும்‌ பொருள்‌ பிற்காலத்தது. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௪௯ 


திருமால்‌ மதமும்‌ ஒரு தனி மதமாகத்‌ தொன்றுதொட்டு 
இருந்து வந்திருப்பினும்‌, சிவனுக்கே இறைவன்‌ என்னும்‌ பெய 
ருண்மையும்‌, “பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோயிலும்‌? 
என்னும்‌ சிலப்பதிகாரக்‌ கூற்றும்‌ (௫: ௧௬௯), சிவ மதத்தின்‌ 
தலைமையை யுணர்த்தும்‌. உலக மெல்லாம்‌ உடையவர்‌ என்பது 
பற்றி, சிவனுக்குப்‌ பெருவுடையார்‌ என்றும்‌ பெயர்‌. **ஏழுடை 
யான்‌ பொழில்‌?” (திருக்கோ. ௭). 


(௨) திருமால்‌ மதம்‌ 
திருமால்‌ நிறமும்‌ பெயரும்‌ 


எல்லாம்‌ வல்ல இறைவனையே, முல்லை நிலத்‌ தெய்வ அடிப்‌ 
படையில்‌ நீரின்‌ கூறாகக்‌ கொண்டு, நீரைப்‌ பொழியும்‌ முகில்‌ 
. நிறம்‌ பற்றி மாயோன்‌ (மாயன்‌, மாயவன்‌ ) என்றும்‌, மாலோன்‌ 
(மால்‌, மாலன்‌ , மாலவன்‌ ) என்றும்‌, கார்‌ வண்ணன்‌ (கரியன்‌ , 
கரியவன்‌ ) என்றும்‌, முகில்‌ கூடும்‌ வானிறம்‌ பற்றி நீல வண்ணன்‌ 
(மணி வண்ணன்‌ , கடல்‌ வண்ணன்‌ ) என்றும்‌, பெயரிட்டு வழி 
பட்டு வந்துள்ளனர்‌ ஒருசார்‌ தமிழர்‌. மால்‌ என்னும்‌ பெயர்‌ 
அடையடுத்துத்‌ திருமால்‌, பெருமால்‌ என வழங்கும்‌. பெருமால்‌-- 
பெருமாள்‌. 


முகிலுக்கும்‌ அது நிற்கும்‌ வானிற்கும்‌ விண்‌ என்னும்‌ பெய 
ருண்மையால்‌, அப்‌ பெயரை அடியாகக்‌ கொண்ட விண்டு என்‌ 
னும்‌ பெயரும்‌ திருமாலுக்கு ஏற்பட்டது. 
விள்ளுதல்‌- விரிதல்‌, திறத்தல்‌, வெளி யாதல்‌. 
விள்‌--விண்‌ -வெளி, வானம்‌, முகில்‌, மேலுலகம்‌, 
விண்‌--விண்டு-வெளி, வானம்‌, முகில்‌, திருமால்‌, 
மேலுலகம்‌. 


பச்சை நிறம்‌ நீலநிறத்திற்கு இனமாதலால்‌, பச்சையன்‌ ; 
பச்சையப்பன்‌ என்னும்‌ பெயர்களும்‌ திருமாலிற்குத்‌ தோன்‌ றின. 


திருமா லிருக்கை 


விண்டு - நகர்‌ - விண்ணகர்‌ - ௧. திருமால்‌ கோவில்‌, 
திருமால்‌ வீட்டுலகம்‌. 


Digitized by R.Mathan 


௫௦ தமிழர்‌ மதம்‌ 
விண்ணகர்‌--விண்ணகரம்‌. 
பரம பதம்‌ - பரமன்‌ பதிந்திருக்கும்‌ இடம்‌, வீட்டுலகம்‌, 
திருமாலுலகம்‌. ்‌ 
திருமால்‌ மலரணி 
முல்லை நிலத்திற்குரிய துழாய்‌ மாலை. 
திருமால்‌ ஊர்தி 
முல்லை நிலத்திற்குரிய கலுழன்‌. 
கலுழ்தல்‌ - கலத்தல்‌, கலுழ்‌ -- கலுழன்‌ - வெண்டலையும்‌ 
செவ்‌ வுடம்புமாக இருநிறங்‌ கலந்த பறவை, 
கலுழன்‌--வ. கருட (28௨). 
திருமால்‌ படை 
சங்கு, சக்கரம்‌, வில்‌, வாள்‌, தண்டம்‌ என்னும்‌ ஐந்து. 


ஐம்படை யுருவாகச்‌ செய்த ஐம்படைத்‌ தாலி யென்னும்‌ 
அணியை, மத வேறுபாடின்றிச்‌ சிறு பிள்ளகட்குத்‌ தொன்று 
தொட்டுக்‌ காப்பாக அணிந்து வந்திருக்கின்றனர்‌. 

“தாலி களைந்தன்று மிலனே?? (புறம்‌. ௭௭). 

££பொன்னுடைத்‌ தாலி யென்‌ மகன்‌ 2? (அகம்‌. ௫௪). 


££அமளித்‌ துஞ்சு மைம்படைத்‌ தாலிக்‌ 
குதலைச்‌ செவ்வாய்க்‌ குறுநடைப்‌ புதல்வர்‌”? 
(மணி. ௭: ௫௬௭ ). 


££ அழகிய வைம்படையு மாரமுங்‌ கொண்டு?” 
(பெரியாழ்‌. திரு. ௧. ௪:௫). 
£“ஐம்படை சதங்கை சாத்தி? (பெரிய பு. தடுத்தாட்‌. ௪). 


£“தன்படைக ளான திரு வைம்படை தரித்தே?? 
(கலிங்‌. அவ. ௯). 


“தாலி யைம்படை தழுவு மார்பிடை?? (கம்ப.நாடு. ௫௮). 
£“ஐம்படை மார்பிற்‌ காணேன்‌?” (திருவிளை, ௩௯: ௨௫). 


Digitized by R.Mathan 


குமரி நிலை யியல்‌ ௫௧ 
திருமால்‌ நிறைகள்‌ 
வானிற்‌ கலுழனூர்‌ தலும்‌, நிலத்தில்‌ நிற்ற லிருத்தல்‌ கிடத்‌ 
தலும்‌. 
கிடத்தற்குச்‌ சிறந்த இடம்‌ திருவரங்கம்‌. 
திருவரங்கம்‌ வ. ஸ்ரீரங்க. 


திருமால்‌ தொழில்‌ 
படைப்பு காப்பு அழிப்பு என்னும்‌ மூன்று. 


“உலகம்‌ யாவையும்‌ தாமுள வாக்கலும்‌ 
நில்பெ றுத்தலும்‌ ' நீக்கலும்‌ நீங்கலா 

அலகி லாவி-ை யாட்டுடை யாரவர்‌ 

தலைவர்‌ அன்னவர்க்‌ கேசரண்‌ நாங்களே .?? 


(கம்ப. சிறப்புப்‌ பா. ௧) 
திருமால்‌ வழிபாடு 


அக்க மாலைக்குத்‌ தலை மாறாகத்‌ துளசிமணி மாலை யணிந்து, 
திரு நீற்றிற்குத்‌' தலை மாறாகத்‌ திருமண்‌ காப்புச்‌ சாத்தி, “சிவ்‌ 
போற்றி? என்பதற்குத்‌ தலைமாராக “மால்‌ போற்றி? அல்லது 
“மாய போற்றி? என்று ஓதி, பிறவகைகளி லெல்லாம்‌ சிவனியர்‌ 
போ ன்றே செய்து வழிபடல்‌. 


சிவனிய அரசர்‌ சிவன்‌ கோவில்கட்குச்‌ செய்தது போன்று, 
மாலிய அரசரும்‌ திருமால்‌ கோவில்கட்குச்‌ சிறப்புச்‌ செய்து 
மானியம்‌ விட்டனர்‌. இரு சாராருள்ளும்‌ ஒரு சிலர்‌, சமயப்‌ 
பொது நோக்கரா யிருந்து இரு மதக்‌ கோவில்கட்கும்‌ இயன்றது 
செய்தனர்‌. திருமால்‌ கோவிற்‌ பூசகர்‌ திருவடி பிடிப்பான்‌, தம்பி 
எனப்‌ பெயர்‌ பெற்றனர்‌. 


கொண்‌ முடிபு 


பெரும்பாலும்‌ சிவனியத்தை யொத்ததே. இறைவன்‌ பெய 
ரும்‌ வீட்டுலகப்‌ பெயரும்‌ சில சொற்களும்‌ மட்டும்‌ வேற்றுமை. 


மெய்ப்‌ பொருளியல்‌ 


சிவனியத்தை யொத்ததே. 


Digitized by R.Mathan 


௫௨ தமிழர்‌ மதம்‌ 


சிவனியமும்‌ மாலியமும்‌, எல்லாம்‌ வல்ல இறைவனான ஒரே 
தெய்வத்தை வெவ்வேறு பெயரால்‌ வணங்கும்‌ மதங்க ளாதலால்‌, 
சிவனுந்‌ திருமாலும்‌ வெவ்வேறு தெய்வ மென்றே, அவரிடை 
ஏற்றத்‌ தாழ்வுண்‌ டென்றோ, குமரிநாட்டார்‌ கொள்ள வில்லை. 


““அரியுஞ்‌ சிவனும்‌ ஒண்ணு, அறியாதவன்‌ வாயில்‌ 
மண்ணு. என்பது பழமொழி. 


““அரன திக னுலகளந்த வரியதிக 
னென்றுரைக்கு மறிவிலோர்க்குப்‌ 
பரகதிசென்‌ றடைவரிய பரிசேபோற் 
புகலரிய பண்பிற்றாமால்‌?? 
(கம்ப. நாடவிட்‌. ௨௪). 
என்றார்‌ கம்பர்‌, இரு மதத்தார்‌ பிள்ளைகட்கும்‌ ஐம்படைத்தாலி 
அணியப்பட்டு வந்ததும்‌, இதை வலியுறுத்தும்‌. 


முற்காலத்தில்‌, ஆடவரும்‌ பெண்டிர்‌ போன்றே தலைமுடியை 
நீள வளர்த்துக்‌ கொண்டை முடித்தனர்‌. தோயில்லா நிலையில்‌ 
முடி வெட்டுவது, அவமானத்‌ தோல்விக்கும்‌ துயரத்திற்கும்‌ 
அடையாளமாகக்‌ கருதப்பட்டது. இறைவன்‌ முன்‌ தம்மைத்‌ 
தாழ்த்துவதற்கே, தெய்வப்‌ பற்றாளர்‌ திருக்கோவில்கட்குச்‌ 
சென்று தம்‌ தலையை மழித்துக்‌ கொண்டனர்‌. அவ்‌ வழக்கம்‌ இன்‌ 
றும்‌ ஓரளவு இருந்து வருகின்றது. 


இனி, அடிமைகட்குக்‌ காதில்‌ துளையிடுவது அக்காலத்து 
வழக்கம்‌. தெய்வப்பற்று மிக்க செல்வரும்‌, தம்மை இறை 
யடிமையராகக்‌ கொண்டு, தம்‌ காதில்‌ துளையிட்டனர்‌. அது 
தூர்ந்து போகாமைப்‌ பொருட்டே, கடுக்கன்‌ குண்டலம்‌ முதலிய 
காதணிகளை அணிந்து வந்தனர்‌. 


மந்திர வெழுத்தும்‌ சக்கரமும்‌ பொறித்த தகட்டை உட்‌ 
கொண்ட, குளிசம்‌ போன்ற தெய்வக்‌ காப்பான முன்கை 
யணியே, இன்று காப்பு என வழங்கி வருகின்றது. 


நாகமும்‌ நாகப்படமும்‌ போன்ற உருவமைந்த எல்லா 
அணிகளும்‌, தொடக்கத்தில்‌ நாக வணக்கத்தைக்‌ காட்டிய 
வையே. 


பண்டை ஐம்படைத்தாலியும்‌ சங்குத்தாலியும்‌ ஆமைத்‌ 
தாலியும்‌ போன்று, இன்று குறுக்கை (சிலுவை)த்‌ தாலியும்‌ 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௫௩ 


மூவிலைத்‌ தாலியும்‌ கிறித்தவப்‌ பெண்டிரால்‌ அணியப்படு 
கின்றன. 


இங்ஙனம்‌ தெய்வப்‌ பற்றால்‌ அணியப்படும்‌ உருக்க ளெல்லாம்‌, 
பொன்னாலும்‌ மணியாலும்‌ இயன்று, அழகிற்காக அணியும்‌ 
அணிகலங்க ளாகவே மாறிவிடுகின்றன. என்றும்‌ இயற்கை 
வடிவிலேயே அணியப்பட வேண்டிய அக்க மணியும்‌, ஒரோ 
ஒருவரிடைப்‌ பொற்‌ பூச்சுப்‌ பெற்றுவிடுகின்‌ றது. 


(௩) கடவுட்‌ சமயம்‌ 


ஊர்‌ பேர்‌ காலம்‌ இடம்‌ வண்ணம்‌ வடிவம்‌ பால்‌ பருவம்‌ 
முதலிய வரையறை யின்றி, எங்கும்‌ நிறைந்து, எல்லார்க்கும்‌ 
எல்லா வற்றிற்கும்‌ பொதுவாய்‌, எல்லாம்‌ வல்லதாய்‌, என்றும்‌ 
மாறா திருக்கும்‌ பரம்‌ பொருளை உள்ளத்தில்‌ அகக்‌ கண்ணாற்‌ கண்டு 
தொழுது, முக்கரணத்‌ தூய்மையுடன்‌ ஒழுகுவதே கடவுட்‌ சமய 
மாம்‌. 


பேர்‌ என்றது, இயற்‌ பெயரும்‌ பண்பு பற்றிய சிறப்புப்‌ பெய 
ரும்‌ போன்றவற்றை. 


கடவுட்‌ சமயம்‌, இல்லறம்‌ துறவறம்‌ என்னும்‌ இருவகை அற 
வாழ்க்கைக்கும்‌ பொதுவாம்‌. அதனாற்‌ பெறும்‌ £ பரின் பமு ம்‌, 
இம்மை மறுமையிரண்டிற்கும்‌ பொதுவாம்‌. இம்மையிற்‌ பெறுவது 
உடலிருந்த வீடு என்றும்‌, மறுமையிற்‌ பெறுவது உடலிறந்த வீடு 
என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 
தர மகக ல பல்வ படரத்‌ ப ட 
“3 எல்லா வற்றையும்‌ கடந்து நிற்பவன்‌. கடவுள்‌. எல்லா வுல 
கங்ககாயும்‌ ஆள்வதால்‌ ஆண்டவன்‌ என்றும்‌, எங்குந்‌ தங்கி 
யிருப்பதால்‌ இறைவன்‌ என்றும்‌, எல்லா வுயிர்கட்கும்‌ உணவைப்‌ 
பகுத்தளிப்பதால்‌ பகவன்‌ என்றும்‌, பெயர்‌ பெறுவன்‌, ஆண்ட 
வன்‌? முதலிய பிற பெயர்கள்‌ பெருந்‌ தேவ மதங்களிலும்‌ வழங்கு 


வதால்‌, கடவுட்‌ சமயத்திற்குத்‌ தனிச்‌ சிறப்பாக வுரிய தெய்வப்‌ 
பெயர்‌ கடவுள்‌ என்பதே. 


தெய்வம்‌ என்னும்‌ பெயர்‌, இடத்திற்‌ கேற்ப மூ வகைத்‌ தெய்‌ 
வத்தையுங்‌ குறிக்கும்‌. தெய்வம்‌ உணாவே?? (தொல்‌. ௯௬௪) 
என்பதிற்‌ சிறு தெய்வத்தையும்‌, £ஒநண்ணியபொன்‌ னம்பலத்தே 
நடம்புரியுந்‌ தெய்வம்‌”? (இராமலிங்க அடிகள்‌ பாடல்‌) என்பதிற்‌ 


Digitized by R.Mathan 


௫௪ தமிழர்‌ மதம்‌ 


பெருந்‌ தேவனையும்‌, தெய்வம்‌ நின்று கொல்லும்‌? என்னும்‌ 
பழமொழியிற்‌ கடவுளையும்‌, குறித்தல்‌ காண்க. ““வானுறையுந்‌ 
தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌?” (குறள்‌.௫௦) என்பதில்‌, சிறு 
தெய்வத்தின்‌ பாற்பட்ட தேவருலக வாழியைக்‌ குறித்தது. 


தன்வயத்த னாதல்‌, எங்கும்‌ நிறைதல்‌, எல்லாம்‌ வல்ல 
னாதல்‌, எல்லாம்‌ அறிதல்‌, என்று முண்மை, இயல்‌ மாருமை, 
முழுத்‌ தூய்மை, ஒப்புயர்‌ வின்மை, பேரரு ளடைமை, வரம்பி 
லின்ப முடைமை என்பன கடவுளின்‌ இயல்களாகச்‌ சொல்லப்‌ 
பெறும்‌. 


எல்லாம்‌ வல்ல இறை வணக்கத்தையே கொண்ட சிவனி 
யம்‌, மாலியம்‌, யூதம்‌, கிறித்தவம்‌, இசலாம்‌ முதலிய எல்லா 
மதங்கட்கும்‌, கடவுட்‌ சமயம்‌ பொதுவாம்‌. 


இசுமவேல இசுரவேலரின்‌ முன்னோ னான ஆபிரகாமிற்கு 
முன்பே, நோவா காலத்துப்‌ பெரு வெள்ளத்திற்கும்‌ முன்னரே, 
கடவுளை உலகில்‌ முதன்‌ முதலாகக்‌ கண்டவர்‌ குமரி நாட்டுத்‌ 
தமிழரே. கடவுள்‌ என்னுஞ்‌ சொல்‌ தொல்காப்பியத்தில்‌ ஆளப்‌ 
பட்டிருப்பதேத, அதற்குச்‌ சான்றாம்‌. 


“காமப்‌ பகுதி கடவுளும்‌ வரையார்‌.?? (தொல்‌. புறத்‌. ௨௮). 
“கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே.?? (ஷை ௩௩). 


கடவுள்‌ என்னுஞ்‌ சொல்‌, எல்லா வற்றையுங்‌ கடந்து எண்‌ 
ணிற்கும்‌ எட்டாத பரம்‌ பொருளையே குறிக்கும்‌. சிறு தெய்வ 
வணக்க ஆரியர்‌ (பிராமணர்‌), பிற்காலத்தில்‌ அதைப்‌ பிழைபட 
ஆண்டு விட்டனர்‌. 


கடவுட்கு உருவ மின்மையால்‌, உருவ வணக்கமு மில்லை. 
எவரும்‌ எங்கும்‌ என்றும்‌ தமித்தும்‌ பிறரொடு கூடியும்‌, கடவுளைத்‌ 
தொழலாம்‌. 


வாலறிவன்‌ , மலர்மிசை யேகி, விருப்பு வெறுப்‌ பில்லான்‌, இறை 
வன்‌, ஐம்புலம்‌ வென்றான்‌, உவமையிலி, அறவாழி யந்தணன்‌ , 
எண்‌ குணத்தான்‌ , பிறவி நீக்கி எனக்‌ கடவுட்‌ குரிய பல்‌ சமயப்‌ 


பொதுப்‌ பெயர்களையே தம்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌ ஆண்டார்‌. 
௩ லிக்‌ _ அ 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௫௫ 
கடவுளியல்பை விளக்கும்‌ பாடல்கள்‌ 


“அங்கிங்‌ கெனாதபடி யெங்கும்பிர காசமாய்‌ 
ஆனந்த பூர்த்தியாகி 
அருளொடு நிறைந்ததெது தன்னருள்‌ வெளிக்குளே 
அகிலாண்ட கோடியெல்லாம்‌ 
தங்கும்‌ படிக்கிச்சை வைத்துயிர்க்‌ குயிராய்த்‌ 
தழைத்ததெது மனவாக்கினில்‌ 
தட்டாமல்‌ நின்றதெது சமயகோ டிகளெலாம்‌ 
தந்தெய்வம்‌ எந்தெய்வமென்‌ 
றெங்குந்‌ தொடர்ந்தெதிர்‌ வழக்கிடவும்‌ நின்றதெது 
எங்கணும்‌ பெருவழக்காய்‌ 
யாதினும்‌ வல்லவொரு சித்தாகி யின்பமாய்‌ 
என்றைக்கு முள்ளதெதுமேற் 
கங்குல்பக லறநின்ற எல்லையுள தெதுவது 
கருத்திற்‌ கிசைந்ததுவே 
கண்டன வெலாமோன வுருவெளிய தாகவும்‌ 
கருதியஞ்‌ சலிசெய்குவாம்‌.?? 
(தாயு. பரசிவ. ௧). 


“பண்ணே னுனக்கொரு பூசையொரு வடிவிலே 
பாவித்தி றைஞ்சவாங்கே 
பார்க்கின்ற மலரூடு நீயே யிருத்தியப்‌ 
௨... பனிமல ரெடுக்கமனமும்‌ 
நண்ணே னலாமலிரு கைதான்‌ குவிக்கவெனின்‌ 
நாணுமென்‌ ஸுளநிற்றிநீ 
நான்கும்பி டும்போ தரைக்கும்பி டாதலால்‌ 
நான்பூசை செய்யல்முறையோ 
விண்ணே வினாதியாம்‌ பூதமே நாதமே 
வேதமே வேதாந்தமே 
மேதக்க கேள்வியே கேள்வியாம்‌ பூமிக்குள்‌ 
வித்தே யவித்தின்முளையே 
கண்ணே கருத்தே என்‌ எண்ணே யெழுத்தே 
கதிக்கான மோனவடிவே 
கருதரிய சிற்சபையி லானந்த நிருத்தமிடு 
கருணாகரக்‌ கடவுளே .?22 (ஷே கருணா, ௬). 


Digitized by R.Mathan 


௫௬ ்‌ தமிழர்‌ மதம்‌ 


₹“எட்டுத்‌ திசையும்‌ பதினாறு கோணமு மெங்குமொன்றாய்‌ 
முட்டித்‌ ததும்பி முகாத்தோங்கு சோதியை மூடரெல்லாம்‌ 
கட்டிச்‌ சுருட்டித்தம்‌ கக்கத்தில்‌ வைப்பர்‌ கருத்தில்வையார்‌ 
பட்டப்‌ பகலை யிரவென்று கூறிடும்‌ பாதகரே .2? 
(பட்டினத்‌. பொது, ௩௦). 


““உளியிட்ட கல்லையும்‌ ஒப்பிட்ட சாந்தையும்‌ ஊத்தையறப்‌ 
புளியிட்ட செம்பையும்‌ போற்றுகி லேனுயர்‌ பொன்னெனவே 
ஒளியிட்ட தாளிரண்‌ டுள்ளே யிருத்துவ துண்மையென்று 
வெளியிட்‌ டடைத்துவைத்‌ தேனினி மேலொன்றும்‌ 

வேண்டிலனே.?? 


(ஷ ஷெ ௬௧). 


₹₹முப்பாழும்‌ பாழாய்‌ முதற்பாழுஞ்‌ சூனியமாய்‌ 
அப்பாழும்‌ பாழா யன்புசெய்வ தெக்காலம்‌.?? 
(பத்திர. ௧௧௩). 


“வெட்ட வெளிக்குள்ளே விளங்குஞ்‌ சதாசிவத்தைக்‌ 
கிட்ட வரத்தேடிக்‌ கிருபைசெய்வ தெக்காலம்‌.?? 
(600 ௧௯௯ ). 


“நட்ட கல்லைத்‌ தெய்வ மென்று 
நாலு புட்பஞ்‌ சாத்தியே 
சுற்றி வந்து முணமு ணென்று 
சொல்லு மந்திரம்‌ ஏதடா 
நட்ட கல்லும்‌ பேசு மோநம்‌ 
நாத னுள்ளி ருக்கையில்‌ 
சுட்ட சட்டி சட்டு வம்க 
றிச்சு வைய றியுமோ.?? (சிவ வாக்‌, ௫௧௮). 
கொண்‌ முடிபு 
சிவ மதத்திற்குக்‌ கூறிய கொண்‌ முடிபே கடவுட்‌ சமயத்திற்‌ 
கும்‌. தலைவன்‌ தளையன்‌ தளை என்னும்‌ முப்‌ பொருளை, கடவுள்‌ 


கட்டுணி கட்டு என்று சொன்‌ மாற்றியுங்‌ கூறலாம்‌. 


இல்லற வாயிலாகவும்‌ இறைவன்‌ திருவடி யடையலா மாத 
லால்‌, நல்‌ வினையாற்‌ கேடில்லை. 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௫௭ 


£“செய்குவங்‌ கொல்லோ நல்வினை யெனவே 
ஐயம்‌ அறாஅர்‌ கசடீண்டு காட்சி 
நீங்கா நெஞ்சத்துத்‌ துணிவில்‌ லோரே 
யானை வேட்டுவன்‌ யானையும்‌ பெறுமே 
குறும்பூழ்‌ வேட்டுவன்‌ வறுங்கையும்‌ வருமே 
அதனால்‌, உயர்ந்த வேட்டத்‌ துயர்ந்திசி னோர்க்குச்‌ 
செய்வினை மருங்கின்‌ எய்த லுண்டெனின்‌ 
தொய்யா வுலகத்து நுகர்ச்சியுங்‌ கூடும்‌ . 
தொய்யா வுலகத்து நுகர்ச்சி யில்லெனின்‌ 
மாறிப்‌ பிறப்பின்‌ இன்மையுங்‌ கூடும்‌ 
மாறிப்‌ பிறவா ராயினும்‌ இமயத்துக்‌ 
கோடுயர்ந்‌ தன்ன தம்மிசை நட்டுத்‌ 
தீதில்‌ யாக்கையொடு மாய்தல்தவத்‌ தலையே,” 
(புறம்‌. ௨௧௪), 
“பிறவாராயினும்‌” என்பதில்‌ உம்மை எதிர்மறை, “அசை 
நிலை? என்று பழைய வுரை கூறுவது பொருந்தாது. 


இல்லறத்தாலும்‌ வீடு பெறலாம்‌ என்பதே குமரி நாட்டுத்‌ 
தமிழர்‌ கொள்கை. சுந்தர மூர்த்தி நாயனார்‌ சங்கிலி பரவை 
யாராகிய தேவ கணிகையரொடு இன்பம்‌ நுகர்ந்தது, இறைவ 
னுக்‌ குடம்பாடென்று சொல்லப்படும்‌ போது, இறைவன்‌ வகுத்த 
முறைப்படி கரணத்தொடு மணந்த கற்புடை மனைவியொடு இல்‌ 
லறம்‌ நடத்துவது, எங்ஙன்‌ இறைவனுக்கு ஏற்கா திருக்கும்‌? 


மெய்ப்‌ பொருளியல்‌ 


சிவ மதத்திற்குக்‌ கூறியதே கடவுட்‌ சமயத்திற்கும்‌. 

கடவுட்‌ சமயம்‌ துறவியர்க்கே உரிய தென்றும்‌, இல்லறத்‌ 
தார்க்கு உரு வ வணக்கம்‌ இன்றியமையாத தென்றும்‌, தன்‌ 
னலப்‌ பிராமணப்‌ பூசாரியரால்‌, ஒரு தவறான கருத்து இற்றைத்‌ 
தமிழ ருள்ளத்திற்‌ புகுத்தப்‌ பட்டுள்ளது. கிறித்தவரும்‌ முகமதி 
யரும்‌ உருவத்‌ துணை யின்றியே இறைவனை வழிபட்டு வருகின்‌ 
றனர்‌. கற்றாருங்‌ கல்லாருமான தமிழரும்‌, வீட்டிலும்‌ காட்டிலும்‌ 
வழிப்‌ போக்கிலும்‌ துன்‌ பம்‌ நேர்ந்த விடத்து,அண்ணாந்து வானை 
நோக்கி “ஆண்டவனே !? அல்லது ₹*கடவுளே?? என்று 
விளித்து வேண்டுதல்‌ செய்வது; அல்லது ஒருவர்‌ அறமுறை 
தவறி அட்டூழியஞ்‌ செய்யும்‌ போது, வானை நோக்கி, “(அதோ 
போகிறானே, அவன்‌ கேட்பான்‌.?? என்று முறையிடுவது, 


Digitized by R.Mathan 


௫௮ தமிழர்‌ மதம்‌ 


இன்றும்‌ வழக்கமா யிருக்கின்றது. ஆதலால்‌, கல்லார்க்கோ, 
பொது மக்கட்கோ, இல்லறத்தார்க்கோ, கடவுள்‌ வணக்கமும்‌ 
வழிபாடும்‌ ஏற்கா தென்பது பொருந்தாது. 


உருவ வணக்கப்‌ பழைய ஏற்பாடு (01 Testament) நீங்கி, 
உருவிலா வணக்கப்‌ புதிய ஏற்பாடு (New Testament) குமரி 
நாட்டிலேயே அறிஞரிடைத்‌ தொடங்கி விட்டதென்றும்‌, அது 
இரறத்தார்க்கும்‌ ஏற்கு மென்றும்‌, உண்மை யறிக. 


ஆரியர்‌ வருகைக்கு முற்பட்ட முதலிரு கழக இலக்கியம்‌ 
அனைத்தும்‌ அழிக்கப்பட்டு விட்டமையால்‌, அதினின்று சான்று 
காட்ட இயலா தென்றும்‌;மாடம்‌ அழிந்தபின்‌ அதினின்‌ றெடுத்த 
உறுப்புக்களைக்‌ கொண்டமைத்த கூடம்‌ போன்ற, பிற்காலத்‌ 
திலக்கியத்தி னின்றே சான்று காட்டப்படு மென்றும்‌; அறிந்து 
கொள்க, 


Digitized by R.Mathan 


1] இடை நிலை ஈூயால்‌ 
டட 


ஆரியர்‌ இந்தியாவிற்குட்‌ புகுந்த காலம்‌ தோரா. கி, மு, 
௧௫௦௦. அவரது வேதக்‌ காலம்‌ கி, மு. ௧௫௦௦-௧௨0௦. 


௧. ஆரியத்‌ தெய்வங்கள்‌ 
தியசு (த்யஸ்‌-Dyas) 


ஒளியுள்ள வானம்‌, வானம்‌, வானத்‌ தெய்வம்‌, இச்‌ சொல்‌ 
த்யெளஸ்‌ (19781௨), த்யெளஷ்‌ (லம்‌) என்ற வடிவுகளிலும்‌ 
வழங்கும்‌. 


தீயும்‌ தீபோல்‌ ஒளிதரும்‌ சுடர்களும்‌ ஒளி வடிவான தோற்‌ 
றங்களும்‌, முதற்காலத்தில்‌ உலக மெங்கும்‌ தெய்வங்களாக 
வணங்கப்‌ பட்டன. குமரிநாட்டில்‌ தீ வணக்கமும்‌ கதிரவன்‌ 
வணக்கமும்‌ தோன்‌ நிப்‌ பரவிய காலத்தில்‌, ஆரியரின்‌ முன்னோர்‌ 
ஜரோப்பாவிற்குப்‌ பிரிந்து போயினர்‌. அதனால்‌, மேலை யாரி 
யரும்‌ கீழை யாரியரும்‌ பிரியு முன்னரே, சுடர்க ளெல்லாந்‌ தோன்‌ 
றும்‌ வானத்தை ஒரு மூலத்‌ உல்‌ ப கொண்டு, அதை 
வணங்கி வந்தனர்‌. 


ஜயாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே, கிரேக்கமும்‌ இலத்தீனும்‌ 
வேத ஆரியமும்‌ தோன்று முன்னரே, ஜரோப்பிய ஆரியர்‌ 
வானத்‌ தெய்வத்தைத்‌ த்யுபாதர்‌ (வானத்‌ தந்தை) என்று 
பெயரிட்டு வணங்கி வந்ததாகவும்‌; அப்‌ பெயர்‌(Dyப pறatar) வேத 
ஆரியத்‌ தில்‌ Dyaமsh-Pitar என்றும்‌, கிரேக்கத்தில்‌ Zeus pater 
என்றும்‌, இலத்தீனில்‌ Jயறரரசா என்றும்‌, பழைய நார்வேயத்தில்‌ 
Tyr என்றும்‌, திரிந்துள்ள தாகவும்‌; மாகசு முல்லர்‌ (Max Muller) 
கூறுகின்றார்‌. 


Digitized by R.Mathan 


௬௦ தமிழர்‌ மதம்‌ 


தேயு அல்லது தெய்வு (தெய்வம்‌) என்னும்‌ தென்சொல்‌ 
தியூ அல்லது த்யு என்றும்‌, தேவு என்னும்‌ தென்சொல்‌ திவ்‌ 
என்றும்‌, ஆரியத்தில்‌ திரிந்துள்ளன. 
எ-டு: L. deus, divus, divinus. 
வே. ஆ. த்யு, த்யஸ்‌, திவ்‌, திவ. 


திவ்‌ என்னும்‌ மூலத்தி னின்று, ஒளியுள்ள இடத்தையுங்‌ 
காலத்தையுங்‌ குறிக்கும்‌ இந்திய ஆரியச்‌ சொற்கள்‌ தோன்றி 
யுள்ளன. 


திவ- வானம்‌, நாள்‌ (பகல்‌) வே. ஆ. 
திவன்‌ , திவஸ்‌, திவஸ- நாள்‌ (சமற்‌ கிருதம்‌). 
திவாகரன்‌ = பகலைச்‌ செய்பவன்‌, பகலவன்‌. 


தேவன்‌ என்னும்‌ தென்சொல்‌, பிராகிருதத்தில்‌ தேவ்‌ என்‌ 
றும்‌, வேத ஆரியத்தில்‌ தேவ என்றும்‌, திரியும்‌. 


பிருதுவி (ப்ருத்வீ). 


நிலமகள்‌. த்யாவாஃப்ருத்வீ என்று வானத்‌ தந்தையுடன்‌ 
இணைத்து விளிக்கப்படுபவள்‌. புடவி--வ.ப்ருத்வீ. 


அதிதி (கர்ப; 


“அதிதி என்பவள்‌ ஒரு பெண்‌ தேவதை. அவட்கு மித்திரன்‌, 
வருணன்‌ முதலிய எட்டுப்‌ பிள்ளைகள்‌ உளர்‌. அவள்‌ உலகத்திற்‌ 
கெல்லாம்‌ நன்மை யளிக்கின்றாள்‌ என்ற காரணத்தால்‌ “விச்வ 
ஜந்யா? எனக்‌ கூறப்படுகிறாள்‌. சுகத்தை அளிக்கவும்‌ பாபத்‌ 
இதைப்‌ போக்கவும்‌ வேண்டப்‌ படுகின்றாள்‌. (வ. நூ. வ.). 


வருணன்‌ (வருண) 


இருக்கு வேத காலத்திற்‌ சிறந்த தெய்வம்‌ வ ருணடேனே. 
“அவரே பேரரசன்‌. அவரது ஆணைப்‌ படியே சூரியன்‌ தன்‌ வழி 
யிற்‌ சென்று பிரகாசிப்பான்‌. சந்திரனும்‌ நக்ஷத்திரங்களும்‌ இர 
விற்‌ பிரகாசிக்கும்‌; நதிகள்‌ ஒரே வகையாக ஓடும்‌. ஜலத்திற்கு 
அரசன்‌ அவரே. பறவைகள்‌, கப்பல்கள்‌ இவற்றின்‌ கதியை 
அவரே அறிவர்‌. பிறர்‌ செய்த செயலையும்‌ செய்யப்‌ போகுஞ்‌ 
செயலையும்‌ அறிவர்‌. பூமியையும்‌ ஸுவர்‌ லோகத்தையும்‌ இடம்‌ 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௬௧ 


பிறழா தபடி செய்தனர்‌. வேள்வி செய்வோனாலும்‌ அவன்‌ முன்‌ 
ஜோராலும்‌ செய்யப்பட்ட பாவத்தை நீக்குவர்‌.?? (வ. நூ. வ.) 
Gk. ouranos (heaven). 


வாரணன்‌—வ. வருண. 
மித்திரன்‌ (மித்ர) 


மித்திரன்‌ பகலை ஆள்பவ னென்றும்‌, வருணன்‌ இரவை 
ஆள்பவ னென்றும்‌, வேத விளக்க வுரைஞர்‌ சாயனர்‌ கூறுவர்‌. 


அக்கினி (அக்னி-Aஜற।) 


மண்ணுலகத்‌ தெய்வங்களுள்‌ தலைமை யானவன்‌ அக்கினி. 
அவன்‌ வானுலகிற்‌ கதிரவனாகவும்‌, இடைவெளி யுலகில்‌ மின்ன 
லாகவும்‌, மண்ணுலகில்‌ தீயாகவும்‌, இருப்பன்‌. வேள்விகளில்‌ , 
மேற்கும்‌ கிழக்கும்‌ தெற்குமாக, வட்டம்‌ சதுரம்‌ முக்கோணம்‌ 
ஆகிய வடிவுகளில்‌ வைக்கப்படும்‌, காருக பத்தியம்‌ ஆகவனீயம்‌ 
தக்கிணாக்‌ கினியம்‌ என்னும்‌ முத்தீ வடிவு கொள்வன்‌. செல்வத்‌ 
திற்குக்‌ கரணியன்‌ ; இல்லறத்திற்கு நல்ல தலைவன்‌; அரக்கரை 
யழிக்கச்‌ சிறந்த துணோவன்‌; வேள்விப்‌ படைப்புக்களை யெல்‌ 
லாம்‌ தேவரிடம்‌ சேர்ப்பதால்‌, தேவர்‌ தூதன்‌; இறந்தவரை 
நல்லுலகிற்குக்‌ கூட்டிச்‌ செல்வன்‌. பகைவரை யழிக்கவும்‌ உண 
வுப்‌ பொருள்களை விளைக்கவும்‌ நன்‌ மக்களைப்‌ பெறவும்‌, அவன்‌ 
அருள்‌ வேண்டும்‌. 1. 126. 


இந்திரன்‌ (இந்த்ர) 


இடைவெளி யுலகிற்‌ சிறந்த தெய்வம்‌ இந்திரன்‌. அவன்‌ 
ஏழு தானவரையும்‌ இலக்கக்‌ கணக்கான தாசரையும்‌ அழித்த 
னன்‌; சம்பரன்‌ என்னும்‌ அசுரனின்‌ நூறு கோட்டைகளைத்‌ 
தகர்த்து, நாற்பதாண்டின்‌ பின்‌ அவனைக்‌ கண்டு கொன்று, 
திவோதாசனைத்‌ துன்பத்தினின்று விடுவித்தனன்‌; மக்களைத்‌ 
துன்புறுத்திய ப தினாயி ரம்‌ விருத்திரரை மாய்த்தனன்‌. இத்‌ 
தகைய செயல்களைப்‌ புரிய ஏழு காற்றுக்‌ கூட்டங்கள்‌ (மருத்‌ 
கணங்கள்‌ ) அவனுக்கு உதவும்‌. அதனால்‌ மருத்வான்‌ என்று 
அவனுக்குப்‌ பெயர்‌. அவனுக்கு ஆற்ற லுண்டாகுமாறு, சோம 
வேள்விகளிற்‌ சோமம்‌ படைக்கப்படும்‌. மலைகளும்‌ கோட்டை 
களும்‌ போன்ற மழை பெய்யா முகில்களை ,அவன்‌ தகர்த்ததாகச்‌ 
சொல்லப்படும்‌. 


Digitized by R.Mathan 
௬௨ தமிழர்‌ மதம்‌ 


வேதக்‌ காலத்தில்‌ வருணனும்‌ பிற்காலத்தில்‌ இந்திரனும்‌ 
தலைமைத்‌ தெய்வமா யிருந்தனர்‌. 


உழை (உஷஸ்‌) 
விடியல்‌ தெய்வம்‌. கிரேக்கர்‌ தெய்வம்‌ இயோஸ்‌ (8௦8). 
உரோமர்‌ தெய்வம்‌ ஆரோரா (ஃAயா௦ாக). 


சவிதா, சாவித்திரி (ஸவிதா, ஸாவித்ரீ) 
கதிரவன்‌ எழுமுன்‌ பெறும்‌ பெயர்‌. 

சூரியன்‌ (சூர்ய) 
கதிரவன்‌ எழுந்த பின்‌ பெறும்‌ பெயர்‌. 
த. சூரன்‌--வ. சூர்ய, 

விண்டு (விஷ்ணு) - 


எழுகை, உச்சிச்‌ செலவு, விழுகை ஆகிய முந்‌ நிலை யியக்கங்‌ 
கொண்ட சூரியன்‌. ஒ. நோ: த. விண்டு- வானம்‌. 


அசுவினியர்‌ (அஸ்வின்‌) 


அசுவினி மருத்துவர்‌ என்று சொல்லப்படும்‌ இருவர்‌; கதிர 
வனின்‌ குதிரை யூர்வாரும்‌ (£) தேவ மருத்துவரு மாவர்‌. 
ஆதித்தர்‌ (ஆதித்ய-்ரஃ) 

முதலில்‌ பிதிர்த்‌(பித்ரு) தெய்வங்களாகவும்‌, பின்னர்‌ அதிதி 
யின்‌ மக்களாகவும்‌, கருதப்‌ பட்டவர்‌. பின்னிலையில்‌, முதற்கண்‌ 
அறுவராகவும்‌ பின்னர்‌ எண்மராகவும்‌ இறுதியிற்‌ பன்னிருவராக 
வுங்‌ கணிக்கப்‌ பட்டவர்‌. இறுதி நிலையிற்‌ கதிரவனைப்‌ பன்னிரு 
மாதத்திலும்‌ படி நிகர்ப்பவராகக்‌ கொள்ளப்‌ பட்டனர்‌. 


பரிசனியன்‌ (பர்ஜன்ய) 


முகில்‌ தெய்வம்‌. சோ. பர்கன்ய (றகாஜூரக), 144. பெர்க்குன 
(Perkuna), Old Slav. பெருனு (இடி), Russ. பெருன்‌. 
வாயு 


காற்றுத்‌ தெய்வம்‌. 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௬௩ 

மருத்துக்கள்‌ (மருத்‌) 
புயற்‌ காற்றுத்‌ தெய்வங்கள்‌ . மழைக்கு உதவுவதால்‌ அல்லது 
மழையொடு கூடி வருவதால்‌, இந்திரனின்‌ தோழர்‌ எனப்படு 


வர்‌ இருபத்‌ தொருவர்‌ என்றும்‌, நூற்றெண்‌ பதின்மர்‌ என்றும்‌ 
சொல்லப்படுவர்‌. 


உருத்திரன்‌ (ருத்ர-Rமபா௨ஃ) 


சூறாவளி அல்லது கடுங்‌ காற்றுத்‌ தெய்வம்‌. ருத்‌ (214) என்‌ 
பதை மூலமாகக்‌ கொண்டு, அழுபவன்‌, ஊளை யிடுபவன்‌ , உரறு 
பவன்‌ என்று சொற்பொரு ளுரைப்பர்‌. 


சினத்தவன்‌ அல்லது வெகுள்வோன்‌ என்று பொருள்படும்‌ 
உருத்திரன்‌ என்னும்‌ தென்சொல்லின்‌ திரிபாகக்‌ கொள்ளினும்‌, 
பொருந்தும்‌. உருத்தல்‌ - சினத்தல்‌. உரு--உருத்திரம்‌--வ. ருத்ர, 
E. wroth, OE. wrath. 


சோமன்‌ (ஸோம) 


மூசாவான்‌ (1/]/8-78௩) முதலிய மலைகளினின்று நிலா 
வெளிச்சத்திற்‌ பிடுங்கிக்‌ கொண்டு வந்த சோமக்‌ கொடித்‌ தண்டு 
களை, இரு கல்லிடை நெருக்கிப்‌ பிழிந்த சாற்றை வடிகட்டி, 
பெருங்கலங்களில்‌ வார்த்து நெய்யும்‌ மாவுங்‌ கலந்து புளிக்க 
வைத்து, பதமானபின்‌ குடிக்கும்‌ நறுமண இன்சுவைப்‌ புளிங்‌ 
காடியே, தேவரும்‌ விரும்பும்‌ “சோம பானம்‌? என்னும்‌ வெறிக்‌ 
குடிப்பாம்‌. 


இருக்கு வேதத்தின்‌ ௯-ஆம்‌ மண்டலத்திலுள்ள ௧௧௪ பதிகங்‌ 
கள்‌ அனையவும்‌, சோம தேவனையே முதிர்ந்த பத்தி வணக்கப்‌ 
பான்மையில்‌, 


₹6டசாமதேவன்‌ அற்றங்‌ காவா தவர்க்கு ஆடை அணிவிக்‌ 
கின்றான்‌; நோயாளிகளை நலப்படுத்து கின்றான்‌ ; குருடருக்குப்‌ 
பார்வை யளித்து முடவரை நடக்கச்‌ செய்கின்றான்‌ . எல்லா வல்‌ 
லமைகளும்‌ அவனுக்‌ குண்டு. எல்லா இவுகளும்‌ அவனிடத்‌ 
திலேயே பெறற்‌ குரியன. அவன்‌ இறவாத தெய்வத்‌ தன்மை 
யன்‌; தேவர்க்கும்‌ மாந்தர்க்கும்‌ இறவாமை யளிப்பவன்‌ 2? 


என்று போற்றிப்‌ புகழ்கின்றன. 


Digitized by R.Mathan 


௬௪. தமிழர்‌ மதம்‌ 

ஓரிடத்தில்‌, ஓ தூய்மை யானவனே! நித்த லொளியும்‌ 
மகமையு முள்ள அப்‌ பொன்றா வுலகிற்கு என்னை உய்ப்பாயாக.” 
என்னும்‌ வேண்டு தலு முள்ளது. 


இவற்றை நடுநிலையாய்‌ நோக்கின்‌ , கட்‌ குடியன்‌ பிதற்றல்‌ 
கட்கும்‌ இவற்றிற்கும்‌ வேறுபா டின்மை, தெற்றெனத்‌ தெரியும்‌. 


சோமன்‌ பக்கொசு (1௨14௦8) என்னும்‌ கிரேக்க மதுத்‌ 
தெய்வத்தை ஒத்தவன்‌. 


துவட்டா (த்வஷ்டா) 
தேவ கம்மியன்‌. வொல்கான்‌ (V௦lcan) என்னும்‌ உரோமத்‌ 
தெய்வத்தை ஒத்தவன்‌. 


இரிபுக்கள்‌ (ரிபு-Ribhus) 

வாசன்‌ (வாஜ), விபுவா (விப்வா), ரிபு என்னும்‌ மூவர்‌. 
சுதன்வ முனிவனின்‌ புதல்வர்‌. வியக்கத்தக்க செயல்களைச்‌ 
செய்து, இந்திரனின்‌ நட்பைப்‌ பெற்றுத்‌ தேவராகி, சோமத்‌ 
தைப்‌ பருகத்‌ தகுதி யடைந்தனர்‌. 
விசுவ கர்மன்‌ (விச்வ கர்மா) 

உலகமைப்போன்‌. 
பிரசாபதி (ப்ரஜாபதி) 

உயிரினம்‌ படைப்போன்‌. 
பிருகற்பதி (ப்ருகஸ்ப தி-Brihaspati) 


தேவரின்‌ சடங்‌ காசிரியன்‌ (புரோகிதன்‌), பிராமணசுபதி 
(Brahmanaspati) என்றும்‌ சொல்லப்‌ படுவான்‌. 


வாச்‌ (Vac) 


பேச்சுத்‌ தெய்வம்‌, பிராமணத்தில்‌ வேதத்‌ தாய்‌ என்று 
சொல்லப்‌ படுபவள்‌ . i 


பூசன்‌ (பூஷன்‌ ) 
கால்நடைகள்க்‌ காக்குந்‌ தெய்வம்‌. 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௬௫ 


அபாம்‌ ந்பாத்து (அபாம்‌ நபாத்‌) 


_.. கோட்டைக்குள்‌ பெண்டிராலும்‌ நீராலும்‌ சூழப்பட்டிருக்கும்‌ 
இடைவெளி யுலகத்‌ தெய்வம்‌. முகிலிடை மின்னலா யிருக்கலா 
மென்பது ஆராய்ச்சியாளர்‌ கருத்து. 


திரிதன்‌ (த்ரித) 
ஓர்‌ இந்தோ இரானியத்‌ தெய்வம்‌. 
வனற்பதி (வனஸ்பதி) 
ஒரு பெருமரத்‌ தெய்வம்‌. 
திதி 
ஓரிடத்தில்‌ அதிதி, வருணன்‌ , மித்திரன்‌ முதலியவ ருடனும்‌, 
மற்றோ ரிடத்தில்‌ சவிதா, பகன்‌ (ஓர்‌ ஆதித்தன்‌ ) முதலியவ 
ருடனும்‌ விளிக்கப்படும்‌ பெண்‌ தெய்வம்‌. 
சரசுவதி (ஸரஸ்வதி) 
முதற்கண்‌ ஓர்‌ ஆற்றுத்‌ தெய்வம்‌; பின்னர்‌ நாமகள்‌. 
பாரதி (Bharati) 
ஆதித்தன்‌ மகள்‌; பின்னர்‌ நாமகள்‌. 
்‌ பிதிர்க்கள்‌ (பித்ரு) 
தனிப்பட்டவரின்‌ முன்னோரும்‌ மன்பதை முன்னோருமான 
பிதிருலக ஆவிகள்‌. 


யமன்‌, யமி 


யமன்‌ விவசுவானின்‌ மகன்‌ என்றும்‌, பிதிர்க்கள்‌ இருக்கும்‌ 
உலகத்திற்கு அரசன்‌ என்றும்‌, அவன்‌ வீட்டை நாற்‌ கண்ணும்‌ 
அகன்ற மூக்குத்‌ துளைகளும்‌ உள்ள இரு கொடிய நாய்கள்‌ காக்‌ 
கின்றன வென்றும்‌, அவனும்‌ யமியும்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ 
என்றும்‌, யமி அவனை மணக்க விரும்பிய போது உடன்‌ பிறந்தாளை 
ம்ணக்கக்‌ கூடாதென்று அவன்‌ மறுத்து விட்டான்‌ என்றும்‌; 
இருக்கு வேதம்‌ பத்தாம்‌ மண்டலம்‌, ௧௦-ஆம்‌ ௧௪-ஆம்‌ பதிகங்‌ 
களிற்‌ கூறப்‌ பட்டுள்ளது. 


Digitized by R.Mathan 


௬௬ தமிழர்‌ மதம்‌ 


யமன்‌ முதன்‌ முதலாக இறந்து விண்ணுலகம்‌ சென்ற மாந்‌ 
தன்‌ என்று, அதர்வ வேதம்‌ கூறும்‌. 


யமன்‌ புளூட்டோ என்னும்‌ உரோமத்‌ தெய்வத்தை ஒத்த 
வன்‌. அவன்‌ நாய்கள்‌ புளூட்டோவின்‌ கொடிய (செர்பெரசு- 
Cerberus என்னும்‌ ) முத்தலை நாயை ஒத்தன. 


பெண்‌ தெய்வங்கள்‌ 


பிருதுவி, இளா, சரசுவதி முதலிய பெண்‌ தெய்வங்களுடன்‌ , 
வேறு சில ஆண்‌ தெய்வங்களின்‌ மனைவியரும்‌ கூறப்பட்டுள்ள 
னர்‌. ஆயின்‌ அவர்க்குச்‌ சிறப்புத்‌ தொழிலில்லை . 


எ-டு? ஆண்பால்‌ பெண்பால்‌ 
இந்திரன்‌ இந்திராணீ 
வருணன்‌ வருணானீ 
அக்கினி அக்கினாயீ 
அசுவின்‌ அசுவினீ 


இணைத்‌ தெய்வங்கள்‌ 

த்யாவா ப்ருத்வீ, மித்ரா வருணெள, இந்த்ராக்னீ, இந்த்ரா 
வருணெள, ஸோம ருத்ரெள எனப்‌ பல தெய்வங்கள்‌, வேத மந்‌ 
திரங்களில்‌ அடிக்கடி இணைந்தும்‌ விளிக்கப்‌ படுகின்றன. 
கணத்‌ தெய்வங்கள்‌ 

மருத்துக்கள்‌ , ரிபுக்கள்‌, விசுவே தேவர்‌, வசுக்கள்‌, உருத்‌ 
திரர்‌, ஆதித்தியர்‌, ஆப்பிரியர்‌ என்‌ பவர்‌ வெவ்வேறு தேவ 
குழுவார்‌. 

வேள்விக்கு உரிய விறகு, தருப்பைப்‌ புல்‌ முதலிய பன்னிரு 
பொருள்கள்‌ ஆப்பிரியர்‌ (ஆ-ப்ரீயஸ்‌) என்னும்‌ தெய்வங்களாக 
விளிக்கப்‌ பெறும்‌. 
மூ வகைத்‌ தெய்வங்கள்‌ 


மண்ணுலகத்‌ (பூலோக) தெய்வங்கள்‌ : 
பிருதுவி, துவட்டா, வனற்பதி முதலியவை. 
இடைவெளி யுலகத்‌ (அந்தரிகூ லோக) தெய்வங்கள்‌ : 
வாயு, வருணன்‌ , உருத்திரன்‌, மருத்து, சவிதா, யமன்‌ , 
உழை, பிருகற்பதி முதலியன. 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௬௭ 


விண்ணுலகத்‌ (த்யுலோக) தெய்வங்கள்‌: 


சூரியன்‌, விசுவே தேவர்‌, அசுவினியர்‌ முதலியன. 
அக்கினி, இந்திரன்‌ முதலிய சில தெய்வங்கள்‌ மூவகை 


யுலகிற்கும்‌ உரியன. 


வேத கால ஆரியத்‌ தெய்வ நிலைகள்‌ 


(௧) 
(௨) 


(௩) 
(௪) 


(௫) 


எல்லாத்‌ தெய்வங்களும்‌ சிறு தெய்வ நிலையின. 
வெவ்வேறு காலத்தில்‌ வெவ்வேறு தெய்வம்‌ தலைமையாய்‌ 
இருந்திருக்‌ கின்றது. 
சில தெய்வங்களைப்‌ பற்றிக்‌ கருத்து வேறுபாடுகள்‌ இருந்‌ 
திருக்கின்றன. 
ஒரே தெய்வத்தைப்‌ பற்றியே பகுத்தறிவிற்‌ கொவ்வாத 
முரண்பட்ட கூற்றுக்களும்‌ உள்ளன. 

எ-டு: இந்திரன்‌ தன்‌ தாய்‌ தந்தையரைப்‌ படைத்தான்‌. 
தக்கன்‌ (தக்ஷன்‌ ) அதிதியைப்‌ படைத்தான்‌; அதிதி 
யிடம்‌ தக்கன்‌ உண்டானான்‌. 
இயற்கைத்‌ தோற்றங்க ளெல்லாம்‌ தெய்வங்க ளாக்கப்‌ 
பட்டுள்ளன. 


(௬) வாரணன்‌ என்னும்‌ நெய்தல்‌ நிலத்‌ தமிழ்த்‌ தெய்வம்‌, 


(௭) 


கிரேக்க ரிடையும்‌ கீழை யாரிய ரிடையும்‌ வானத்‌ தெய்வ 
மாக மாறி, மீண்டும்‌ தமிழர்‌ தொடர்பால்‌ நீர்த்‌ ப தய்வ 
மாகவும்‌ கடல்‌ தெய்வமாகவும்‌ முந்து நிலைக்குத்‌ திரும்பிற்று . 
இந்திரன்‌ என்னும்‌ வடநாட்டுத்‌ தெய்வம்‌, பெயர்‌ மாறிய 
வேந்தன்‌ என்னும்‌ மருத நிலத்‌ தமிழ்த்‌ தெய்வமே. 


(௮) பிரமன்‌ என்னும்‌ ஆரியப்‌ படைப்புத்‌ தெய்வம்‌, இருக்கு 


(௯) 


வேதக்‌ காலத்தில்‌ தோன்ற வில்லை, 

முருகன்‌ , சிவன்‌, காளி, திருமால்‌ என்னும்‌ தமிழச்‌ சிறு 
தெய்வங்களையும்‌ பெருந்‌ எ தவரையும்‌ பற்றி, ஆரிய 
வேதத்தில்‌ ஒரு குறிப்பு மில்லை. 


(௧௦) மங்கலம்‌ அல்லது நன்மை என்று பொருள்‌ பட்டு, அக்கினி 


இந்திரன்‌ உருத்திரன்‌ ஆகிய முச்‌ சிறு தெய்வங்கள்‌ 
பெயர்க்கும்‌ அடைமொழியாய்‌ வழங்கிய “சிவ? என்னும்‌ 
எச்சச்‌ சொல்‌ வேறு; சிவந்தவன்‌ என்று பொருள்படும்‌ 
சிவன்‌ என்னும்‌ தமிழப்‌ பெருந்‌ தேவன்‌ பெயர்‌ வேறு. 


Digitized by R.Mathan 


௬௮ தமிழர்‌ மதம்‌ 
ஆரியர்‌ தெய்வ வணக்க நிலை 


வேத ஆரியர்‌ தெய்வ வழிபா டெல்லாம்‌, . கொலை வேள்விப்‌ 
பல்‌ சிறு தெய்வ வணக்கமே. அசுவ மேதம்‌ என்னும்‌ குதிரை 
வேள்வி மிக அருவருப்பானது. தசரதன்‌ குதிரை வேள்வியில்‌, 
அவன்‌ தலைமைத்‌ தேவியான கோசலை, ஓர்‌ இரா முழுதும்‌ 
வேள்வி யாண்‌ குதிரையைக்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கிடந்தாள்‌ என்று, 
மார்க்கசகாய ஆச்சாரியார்‌ வெளியிட்ட “சித்தூர்‌ அதாலத்துக்‌ 
கோர்ட்டுத்‌ தீர்ப்பு? என்னும்‌ சுவடியிற்‌ கூறப்‌ பட்டிருத்தல்‌ 
காண்க. “பெளண்டர யாகம்‌” என்னும்‌ வேள்வியோ, சொல்ல 
வும்‌ எழுதவும்‌ ஒண்ணா இடக்கர்‌ மிக்கதென்று சொல்லப்படு 
கின்றது. 


மாந்தனைக்‌ காவு கொடுக்கும்‌ நர மேதம்‌ என்னும்‌ வேள்வி 
யும்‌ இருந்த தென்பதற்கு, சுன சேபன்‌ கதை மட்டுமன்றி, 


“அந்த நரமேத மக மியற்றுதற்கு?? என்னும்‌ பாரதக்‌ 
கூற்றும்‌ (இராசசூ. ௧௪) சான்றாம்‌. மாட்டிறைச்சி யுண்டு 
“சோம பானம்‌? என்னும்‌ தேட்‌ கடுப்பன்ன தேறலை வயிறாரப்‌ 
பருகிவிட்டு, இருதிணை யுயிர்களையும்‌ இரக்க மின்றிக்‌ காவு 
கொடுக்கும்‌ சிறு தெய்வ வணக்கம்‌, காளிக்கும்‌ காட்டேறி 
தூர்த்தேறி முதலிய பேய்கட்கும்‌, பூதங்கட்கும்‌ காட்டு வாண 
ரும்‌ கல்லா மக்களும்‌ கொடுத்து வந்த கடா வெட்டுக்‌ கொடை 
யினும்‌, கொடியதே யாம்‌. 


ஆரியர்‌ மறுமைக்‌ கொள்கை 


மக்கள்‌ இறந்தபின்‌, அவருயிரைத்‌ தீயும்‌ கூற்றுவனும்‌ 
வேற்றுலகிற்குக்‌ கூட்டிச்‌ செல்வர்‌. நல்லோ ருயிர்கள்‌ மக்கள்‌ 
அளிக்கும்‌ உணவால்‌ அங்கு வாழ்ந்திருக்கும்‌. அவை “பித்ரு 
யாணம்‌? (தென்புலத்தார்‌ வழி) “தேவ யாணம்‌? (தேவர்‌ வழி) 
என்னும்‌ இருவழியால்‌ நல்லுலகிற்குச்‌ செல்லும்‌. தென்புலத்தா 
ருலகிற்கு அரசன்‌ கூற்றுவன்‌. அங்குச்‌ செல்லா நல்லுயிர்கள்‌ 
“சுவர்‌ லோகம்‌? என்னும்‌ விண்ணுலகை யடையும்‌. தீவினையர்‌ 
அவ்‌ வீருலகத்திற்கும்‌ செல்லாது நரகிற்‌ சேர்வர்‌. 

குறிப்பு:-- கோவில்‌ வழிபாடு, பெருந்‌ தேவ மதம்‌, கடவுட்‌ 
சமயம்‌, நாற்‌ பொருள்‌, வீடுபேறு என்பன பற்றி, இருக்கு வேதி 
யர்க்கு ஒரு கருத்தும்‌ இருந்ததில்லை, 


Digitized by R.Mathan 


குமரிநிலை யியல்‌ ௬௯ 
௨. ஆரியர்‌ தமிழரை அடிப்படுத்திய வகைகள்‌ 
(௧) தமிழத்‌ தெய்வ வணக்கத்தை மேற்‌ கொள்ளல்‌ 


ஆரியர்‌ ஆடு மாடு மேய்க்கும்‌ இனமாகக்‌ கூட்டங்‌ கூட்ட 
மாய்க்‌ காந்தார நாட்டு (ஆபுகானித்தானம்‌) வழி இந்தியாவிற்‌ 
குட்‌ புகுந்தா ராயினும்‌, அவருட்‌ பூசாரியர்‌ தவிரப்‌ பிற ரெல்லாம்‌ 
இந்தியப்‌ பழங்குடி மக்களொடு கலந்து போனமையால்‌, வட 
நாட்டிலும்‌ தென்னாட்டிலும்‌ ஆரியத்தைப்‌ பரப்பியவரும்‌, ஆரிய 
ரென்று பொதுவாகச்‌ சொல்லப்‌ படுபவரும்‌, பிராமணரே என்றறி 
தல்‌ வேண்டும்‌. 


ஆரியர்‌ தம்‌ முன்னோர்‌ மொழியை மறந்து போனதற்கும்‌, 
அவரது வேதமொழி வடநாட்டுப்‌ பிராகிருதத்தொடு கலந்து 
எகர ஓகரக்‌ குறிலில்லாம லிருத்தற்கும்‌, அவர்‌ சிறுபான்‌ மையரா 
யிருந்து பழங்குடி மக்களொடு கலந்து போனதே கரணிய மாகும்‌. 


ஆரியர்க்கும்‌ பழங்குடி மக்கட்கும்‌ இடையே நடந்தனவாக 
வேதத்திற்‌ சொல்லப்படும்‌ போர்க ளெல்லாம்‌, பிராமணியத்தை 
ஏற்றுக்‌ கொண்டவர்க்கும்‌ ஏற்காதவர்க்கும்‌ இடைப்‌ பட்டனவே 
யாம்‌. 


விரல்‌ விட்டு எண்ணத்‌ தக்க பிராமணர்‌ தென்னாடு வந்து, 
தாம்‌ நிலத்‌ தேவ ரென்றும்‌ தம்‌ மொழி தேவ மொழி யென்றும்‌ 
சொல்லி, மூ வேந்தரையும்‌ அடிப்‌ படுத்தியதையும்‌; இன்றும்‌ 
ஆரியச்‌ சார்பான பேராயத்‌ தமிழர்‌ உரிமைத்‌ தமிழரை வன்மை 
யாக எதிர்ப்பதையும்‌; நோக்கின்‌, தமிழ்‌ திரிந்தும்‌ தமிழாட்சி 
யின்‌ நியும்‌ போன வடநாட்டில்‌, ஆரியப்‌ பூசாரியர்‌ சில அரச 
ரைத்‌ துணைக்‌ கொண்டு நாட்டு மக்களை வென்றது, ஒரு சிறிதும்‌ 
'வியப்பன்று. 


ஆரியர்‌, முன்பு பிராகிருதரையும்‌ பின்பு திரவிடரையும்‌ அதன்‌ 
பின்‌ தமிழரையும்‌ வெல்லக்‌ கையாண்ட வழிகளுள்‌ ஒன்று, அவர்‌ 
தெய்வத்தைத்‌ தாமும்‌ வணங்கல்‌. இது அடுத்துக்‌ கெடுத்தல்‌ 
என்னும்‌ வலக்காரத்தின்‌ பாற்பட்டது. 


முதலிற்‌ சிந்து வெளியிலும்‌, பின்னர்ச்‌ சரசுவதி யாற்றிற்கும்‌ 
திருடத்துவதி யாற்றிற்கும்‌ இடைப்பட்ட பிரம வர்த்தத்திலும்‌, 
அதன்‌ பின்‌ விசனசத்திற்குக்‌ கிழக்கும்‌ பிரயாகைக்கு ே மற்‌ கு 


Digitized by R.Mathan 


௭௦ தமிழர்‌ மதம்‌ 


மாகப்‌ பனிமலக்கும்‌ விந்திய மலைக்கும்‌ இடைப்பட்ட மத்திய 
தேசத்திலும்‌, இறுதியில்‌ ஆரியா வர்த்தம்‌ என்னும்‌ வடஇந்தியா 
முழுதும்‌, பரவிய ஆரியர்‌, வங்கத்திலுள்ள காளிக்‌ கோட்டத்தை 
யடைந்த பின்‌, காளி வணக்கத்தை மேற்‌ கொண்டனர்‌. பிரா 
மணனே காளிக்குக்‌ கடா வெட்டும்‌ பூசாரியு மானான்‌. காளி 
வ. காலீ. ஆரியர்‌ சிந்து வெளியி லிருந்த போதே, வேந்தன்‌ 
வணக்க மாகிய இந்திர வணக்கத்‌ டைத மேற்‌ கொண்டது 
முன்னர்ச்‌ சொல்லப்‌ பட்டது. வேதக்‌ காலத்தின்‌ இறுதியில்‌, 
இந்திரனே தலைமை ஆரியத்‌ தெய்வமானது கவனிக்கத்‌ தக்கது. 


“ The name of Indra is peculiar to India, and must have 
been formed after the separation of the great Aryan family had 
taken place, for we find it neither in Greek, nor in Latin, nor 
in German.” — India, What can it teach us?(P. 182). 


‘“,,,We know from the Veda itself that there were sceptics, 
even at that early time, who denied that there was any such 
thing as Indra.” — Herbert Lecturer.(P. 307). 


இந்திர வணக்கத்தையும்‌ காளி வணக்கத்தையும்‌ மேற்‌ 
கொண்டும்‌, சில பிராகிருத (வட திரவிட) மன்னரைத்‌ துணைக்‌ 
கொண்டும்‌, வட இந்தியா முழுவதையும்‌ அடிப்‌ படுத்திய பின்‌, 
ஆரியர்‌ விந்திய மலை தாண்டித்‌ தென்னாடு வந்தனர்‌. மக்கட்‌ 
குடி யிருப்பு மிக்கில்லா த தண்டகக்‌ காட்டையும்‌, குடி யிருப்பிலும்‌ 
ஆட்சி முறையிலும்‌, அதினுஞ்‌ சிறந்த தக்கணத்தையும்‌, படிப்‌ 
படியாகக்‌ கடந்து தமிழகம்‌ வந்த பின்‌, தலை சிறந்த நாகரிகத்‌ 
தையும்‌ நாட்டு வளத்தையும்‌ தமிழுயர்வையும்‌ இலக்கியச்‌ 
சிறப்பையும்‌ மூவேந்தர்‌ செங்கோ லாட்சியையும்‌ கண்டு, 
வியந்து வெஃகி, வட நாட்டில்‌ தாம்‌ கையாண்ட வழிகளையே 
தென்னாட்டிலுங்‌ கையாண்டு முதற்கண்‌ மூ வேந்தரையும்‌ தம்‌ 
அடிப்படுத்தத்‌ திட்ட மிட்டு, அதன்‌ படியே எல்லா வற்றையுஞ்‌ 
செய்து வருவா ராயினர்‌. 


(௨) ஏமாற்று 


வெப்ப நாட்டு வாழ்க்கையால்‌ தமிழருட்‌ பெரும்‌ பாலார்‌ 
கருத்‌ திருந்ததையும்‌, மூ வேந்தரும்‌ முந்தியல்‌ பேதைமை மதப்‌ 
பித்தம்‌ கொடைமடம்‌ ஆகிய முக்‌ குணங்களைக்‌ கொண்டிருந்‌ 


Digitized by R.Mathan 


௭௨ தமிழர்‌ மதம்‌ 
மணரும்‌ ஏனையர்‌ ஏனை மூவகுப்பாரு மாவர்‌ என்றும்‌, இப்பாகு 


பாடு இறைவன்‌ படைப்பே யென்றும்‌, கூறிவிட்டனர்‌ ஆரியப்‌ 
பூசகர்‌. 


₹6ப்ராஹ்ம ணோஸ்ய முகமாஸீத்‌ 
பாஹுூ ராஜன்ய: க்ருத: 
ஊரூத தஸ்ய யத்வைஸ்ய: 


பத்வியாக்ம்‌ ஸுூத்ரோ அஜாயத.?? 


இது இருக்கு வேதம்‌ ௮-ஆம்‌ அட்டகத்திலுள்ள புருட சூத்தம்‌ 
(புருஷ ஸூக்த) என்னும்‌ பகுதியைச்‌ சேர்ந்த தாகும்‌. 
இ-ள்‌.) பிராமணன்‌ பிரமத்தின்‌ முகத்தி னின்றும்‌, சத்‌ 
திரியன்‌ அதன்‌ தோளி னின்றும்‌, வைசியன்‌ அதன்‌ தொடையி 
னின்றும்‌, சூத்திரன்‌ அதன்‌ பாதத்தி னின்றும்‌, தோன்றினர்‌. 


பிராமணர்‌ தமிழகம்‌ வந்தபின்‌, அந்தணர்‌ (அருளாளர்‌) 
என்னும்‌ தமிழ முனிவர்‌ பெயரையும்‌ மேற்‌ கொண்டனர்‌. 


பாரதம்‌--அநுசாச. நீக பருவம்‌--பூதேவர்‌ மகிமை யுரைத்த 
சருக்கத்து, 

“அந்தணர்கள்‌ தவவலியா லரசர்செங்கோல்‌ நிகழ்வ தெலாம்‌ 
அந்தணர்க ளொழுக்கத்தா லாருயிர்கள்‌ செறிவ தெலாம்‌ 
அந்தணர்கள்‌ நான்மறையா லருமாரி பொழிவ தெலாம்‌ 
அந்தணரி லதிகருல கதிலுண்டோ புகலாயே.?? 


“ஆயுள்வேண்‌ டினர்செல்வ மாண்மைவேண்‌ டினர்மிக்க 
சேயைவேண்‌ டினர்தத்தஞ்‌ சீலம்வேண்‌ டினர்முத்தி 
தேயம்வேண்‌ டினர்சுவர்க்க நீடுவேண்‌ டினர்விப்பிரர்‌ 
தூயதா ளினிற்றொழுது சூழ்வரே யேற்றமென .?? 


என்னுஞ்‌ செய்யுட்களும்‌, 


“6இறைஞ்சுக பெருமநின்‌ சென்னி சிறந்த 
நான்மறை முனிவ ரேந்துகை யெதிரே?? 


என்னும்‌ புற நானூற்‌ றடிகளும்‌ (௬: ௧௯-௨௦); பிராமணர்‌ 
இந்தியா வெங்கும்‌ பெற்றிருந்த மாபெரு மதிப்பை யுணர்த்தும்‌. 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௭௩ 
(௪) முத்‌ திருமேனிப்‌ புணர்ப்பு 


தமிழப்‌ பொது மக்கள்‌ அரசரைப்‌ பின்‌ பற்றிப்‌ பிராமணர்க்கு 
எத்துணை அடிமைப்பட்டுப்‌ போயினும்‌, ஆரிய வேள்வி மதத்தை 
மட்டும்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. பிராமணரும்‌, வடநாட்டிற்‌ சிவக்‌ 
குறி (இலங்க) வணக்கஞ்‌ செய்து வந்த சிவனியரை ஆண்குறித்‌ 
தெய்வ வணக்கத்தார்‌ (சிச்ன தேவ) என்றுபழித்து வந்தா 
ரேனும்‌, தென்னாடு வந்தபின்‌ சிவனிய மாலியங்களின்‌ உயர்வை 
யுணர்ந்து, ௮ வற்ை ற ஆரியப்‌ படுத்தற்கு, இறைவன்‌ முத்‌ 
தொழிலையும்‌ வெவ்வேறு பிரித்து, தாம்‌ புதிதாகப்‌ படைத்த பிர 
மனைப்‌ படைப்புத்‌ தேவ னென்றும்‌, முத்‌ தொழில்‌ திருமாலைக்‌ 
காப்புத்‌ தேவ னென்றும்‌, முத்‌ தொழிற்‌ சிவனை அழிப்புத்‌ தேவ 
னென்றும்‌, முத்‌ திருமேனிக்‌ கொள்கையைப்‌ புகுத்தி விட்டனர்‌. 


ஆயினும்‌, தமிழர்‌ பிரமனை ஒப்புக்‌ கொள்ளவில்லை. அதனால்‌, 
அவனுக்குக்‌ கோவிலும்‌ கும்பீடும்‌ இல்லாது போயின. அதோடு, 
அடி முடி தேடிய கதையால்‌ அவன்‌ பெரும்‌ பொய்ய னாகவும்‌ 
காட்டப்‌ பட்டான்‌. பிராமணரோ, முத்‌ திருமேனியரும்‌ ஒருவரே 
என்பதை உணர்த்தற்கு, எங்கும்‌ என்றும்‌ முக்கோலுங்‌ கையு 
மாய்த்‌ திரிந்தனர்‌. 

“நாலே கரகம்‌ முக்கோல்‌ மணையே 


ஆயுங்‌ காலை அந்தணர்க்‌ குரிய.?? 
(தொல்‌. மரபியல்‌, எக). 


₹*உறித்தாழ்ந்த கரகமு முரைசான்ற முக்கோலும்‌ 
தெறிப்படச்‌ சுவலசைஇ வேறோரா நெஞ்சத்துக்‌ 
குறிப்பேவல்‌ செயன்மாலைக்‌ கொளை நடை யந்தணீர்‌?? 
(கலித்‌. ௯). 


சிச்ன (தேவ) என்னும்‌ வடசொல்லும்‌ தென்சொல்‌ திரிபே. 
சண்ணு--சண்ணம்‌--வ. சிச்ந. 


பிராமணர்‌, அவர்க்‌ குரிய கல்வித்‌ தொழிற்‌ கேற்ற வாறு, 
கூர்‌ மதியராய்ப்‌ படைக்கப்‌ படுகின்றார்‌ என்னும்‌ ஆரியக்‌ கருத்‌ 
தைப்‌ பிற வகுப்பா ருள்ளத்திற்‌ பதித்தற்கே, பிராமணரின்‌ 
முதல்வனாகக்‌ கருதப்படும்‌ பிரமனைப்‌ படைத்துத்‌ தெய்வமாக்‌ 
கினர்‌. ஆக்கல்‌ தொழிற்கு நீரும்‌ அழிப்புத்‌ தொழிற்குத்‌ தீயும்‌ சிறந்‌ 


Digitized by R.Mathan 


௭௪௬ தமிழர்‌ மதம்‌ 


தன வாதலால்‌, நீர்க்‌ கூறனான திருமாலைக்‌ காப்புத்‌ தேதேவனாக 
வும்‌, அழல்‌ வண்ணனான சிவனை ௮ ழிப்புத்‌ தேவனாகவும்‌, 
அமைத்தனர்‌ போலும்‌! அரன்‌ (சிவன்‌) என்பதன்‌ திரிபான 
ஹர என்னும்‌ வடசொற்கு அழிப்பவன்‌ என்னும்‌ பொருளுண்மை 
யும்‌, சிவனை அழிப்புத்‌ தேவனாகக்‌ கொள்ள ஏது வாயிற்று. அழிப்‌ 
புத்‌ திருமேனி என்னும்‌ பெயர்‌ அமங்கலமாய்த்‌ தோன்‌ நியதனால்‌, 
அதனை மறைத்துச்‌ சிவனியரை மகிழ்விக்குமாறு, சங்கரன்‌ 
(நன்மை செய்பவன்‌ ) என்றொரு பெயரைச்‌ சிவனுக்கு இட்‌ 
டனர்‌. அப்பெயர்‌ “சிவ? என்னும்‌ வடசொற்‌ பொருளொடும்‌ 
பொருந்துவ தாயிற்று. 


(௫) தமிழாரியத்‌ தெய்வ இணைப்பு 


(மங்கல அல்லது நல்ல என்று பொருள்‌ படும்‌) “சிவ? என்‌ 
னும்‌அடைடபெற்ற ஆரியத்‌ தெய்வங்களுள்‌ ஒன்றா யிருந்தத 
னாலும்‌, அழிப்புத்‌ தொழிற்‌ கேற்ற வலி மிக்‌ குடைமையாலும்‌, 
கடுங்‌ காற்றுத்‌ தெய்வமான உருத்திரன்‌ அழிப்புத்‌ திருமேனி 
என்னும்‌ சிவனோடு ஒன்று படுத்தப்‌ பட்டான்‌. திருமாலைக்‌ குறிக்‌ 
கும்‌ விண்டு என்னுந்‌ தென்சொல்லை யொத்த விஷ்ணு என்னும்‌ 
வடசொல்‌ கதிரவனைக்‌ குறித்த தேனும்‌, சொல்‌ லொப்புமை 
யொன்று பற்றியே திருமாலை ஆரியத்‌ தெய்வமாகக்‌ கொண்டு 
விட்டனர்‌. 


இனி, பிரமனைத்‌ திருமாலின்‌ உந்தித்‌ தாமரையில்‌ தோன்‌ 
நிய மக னென்றும்‌; மாயோள்‌ என்னுங்‌ காளியின்‌ தொடர்பினால்‌ 
நீலி அல்லது நீலம்மை (நீலாம்பிகை) எனப்‌ பெயர்‌ பெற்ற மலை 
மகளை, மாயோன்‌ என்னும்‌ திருமாலின்‌ தங்கையென்றும்‌; 
பொருத்தமற்ற ஓர்‌ உறவும்‌ பொருத்தி விட்டனர்‌. இதனா ல்‌, 
சிவன்‌ மகனாக்கப்‌ பட்ட முருகன்‌ திருமாலின்‌ மருக னானான்‌. 


₹ஈநீனிற வுருவின்‌ நெடியோன்‌ கொப்பூழ்‌ 
நான்முக வொருவற்‌ பயந்த பல்லிதழ்த்‌ 
தாமரைப்‌ பொகுட்டின்‌?? (பெரும்பாண்‌. ௪௦௨--௪) 
மலைமக ளோடிணைக்கப்‌ பட்ட காளியும்‌ திருமாலின்‌ தங்கை 
யானாள்‌. 


₹₹மாலவற்‌ கிளங்கிளை?? (சிலப்‌. ௧௨: ௬௮). 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௭௫ 
(௬) தெய்வப்‌ பெருக்கம்‌ 


ஆதித்தர்‌ பன்னிருவர்‌, உருத்திரர்‌ பதினொருவர்‌, வசுக்கள்‌ 
எண்மர்‌, அசுவினியர்‌ இருவர்‌ ஆகத்‌ தேவர்‌ முப்பத்து மூவர்‌ 
எனக்‌ கணக்கிட்டு, பின்னர்‌ அவரை முப்பத்து முக்‌ கோடியரா 
கப்‌ பெருக்கினர்‌. 


இனி, தேவகணத்தா ரென்று பதினெண்‌ வகுப்பாருங்‌ குறிக்‌ 
கப்‌ பட்டனர்‌. 


“அமரர்‌ சித்தர்‌ அசுரர்‌ தைத்தியர்‌ 
கருடர்‌ கின்னரர்‌ நிருதர்‌ கிம்புருடர்‌ 
காந்தருவர்‌ இயக்கர்‌ விஞ்சையர்‌ பூதர்‌ 
பசாசர்‌ அந்தரர்‌ முனிவர்‌ உரகர்‌ 
ஆகாய வாசியர்‌ போக பூமியர்‌ 
பாகு பட்டன பதினெண்‌ கணமே, (பிங்‌, ௨: ௯௨). 


₹*நால்வகைத்‌ தேவரும்‌ மூவறு கணங்களும்‌ 
பால்வகை தெரிந்த பகுதித்‌ தோற்றத்து 
வேறுவேறு கடவுளர்‌ சாறுசிறந்‌ தொருபால்‌.?? 


என்னுஞ்‌ சிலப்பதிகார அடிகள்‌ (௫: ௧௭௬-௮), தமிழ வேந்‌ 
தர்‌ ஆரியர்க்கு அடிமைப்‌ பட்டுப்‌ போனதைக்‌ காட்டும்‌. 


முல்லை நிலத்து முகில்‌ தெய்வமாகிய மாயோன்‌ வணக்கத்‌ 
தினின்று திருமால்‌ மதம்‌ தோன்‌ றியதுபோல்‌, குறிஞ்சி நிலத்து 
முருகன்‌ (சேந்தன்‌ ) வணக்கத்தி னின்று சிவ மதம்‌ தோன்றி 
யிருப்பினும்‌, பொதுமக்கள்‌ பண்டை முறையிலேயே முருக 
வணக்கத்தை இன்றும்‌ போற்றி வருவத னாலும்‌ அவன்‌ இளைஞன்‌ 
எனக்‌ கொள்ளப்‌ படுவதாலும்‌ அவன்‌ சிவன்‌ மகனாக்கப்பட்டான்‌. 


முதன்முதற் சிவன்‌ மக னென்‌ றும்‌ பிள்ளையார்‌ என்றும்‌ 
பெயர்‌ பெற்றவன்‌ முருகனே. 


கடைக்‌ கழகக்‌ காலத்திற்‌ கருவூர்க்‌ கந்தப்‌ பிள்ளை சாத்தனார்‌ 
என்றொரு புலவ ரிருந்தார்‌. அவர்‌ தந்தை பெயராகிய ௧ ந்தப்‌ 
பிள்ளை என்பது முருகன்‌ பெயரே. புறப்‌ பொருள்‌ வெண்பா 
மாலைக்‌ கரந்தைப்‌ படல ௨௧-ஆம்‌ வெண்பாவில்‌ வரும்‌ “வேன்‌ 
முருகன்‌?? என்னுந்‌ தொகைச்‌ சொற்கு, “வேலினை யுடைய 


Digitized by R.Mathan 


௭௬ தமிழர்‌ மதம்‌ 


பிள்ளையார்‌? என்று உரை வரைந்துள்ளார்‌ சாமுண்டி தேவ 
நாயகர்‌. நச்சினார்க்‌ கினியரும்‌, திருமுருகாற்றுப்பலட யுரையில்‌, 
முருகனைக்‌ குறிக்கப்‌ ££பிள்ளையார்‌?? என்னுஞ்‌ சொல்லை ஆண்‌ 
டிருக்கின்றார்‌. கி. பி, ௫-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய விநாய 
கர்க்கு “மூத்த பிள்ளையார்‌? என்னும்‌ பெயர்‌ ஏற்பட்டது வேடிக்‌ 
கைச்‌ செய்தியே. முருக வணக்கம்‌, கி. மு. ௧௦-ஆம்‌ நூற்றாண்‌ 
டிற்கு முன்னரே, குமரி நாட்டுக்‌ குறிஞ்சி நிலத்தில்‌ தோன்றிய 
தென்பதை அறிதல்‌ வேண்டும்‌. 


சேயோன்‌ சிவன்‌ என்னும்‌ இரு சொல்லும்‌ சிவந்தவன்‌ என்று 
பொருள்படும்‌ ஒரே சொல்லின்‌ இரு வேறு வடிவமாயினும்‌, நடை 
முறையில்‌ அவை இரு வேறு தெய்வங்களைக்‌ குறித்தலாலும்‌, 
சேய்‌ என்னும்‌ முருகன்‌ பெயர்‌ குழவி என்றும்‌ பொருள்‌ படுத 
லாலும்‌, முருகன்‌ குமரன்‌ என்னும்‌ பெயர்கள்‌ இளமை பற்றியவை 
யாதலாலும்‌, முருகனைத்‌ தமிழரே சிவன்‌ மகனாகக்‌ கொண்டு 
விட்டதாகத்‌ தெரிகின்றது. இது, பாலை நிலத்‌ தெய்வமாகிய 
காளியைச்‌ சிவன்‌ தேவியாக்கியது போன்ற, சிவமத விரி 
வளர்ச்சி. 


முருகனும்‌ சிவனும்‌ நிறத்தில்‌ ஒத்தவ ரேனும்‌, பருவம்‌ வடி 
வம்‌ தோற்றம்‌ தேவி மாலை படைக்கலம்‌ ஊர்தி அணி வழி 
பாட்டு முறை முதலிய வற்றில்‌, முற்றும்‌ வேறுபட்டவ ராவர்‌. 
வெறியாட்டு, காவடி யெடுப்பு, காவு கொடுப்பு, முருக வள்ளி 
யர்‌ இளமையும்‌ அழகும்‌, அவர்‌ மயிலூர்தி முதலியன பொது 
மக்கள்‌ உள்ளத்தை முற்றுங்‌ கவர்ந்து விட்டன. அதனால்‌, 
காளி சிவன்‌ தேவியான பின்பும்‌ தனியாக வணங்கப்பட்டது 
போல்‌; முருகன்‌ சிவன்‌ மகனான பின்பும்‌ தனியாக வணங்கப்‌ 
பட்டான்‌. புலவர்‌ முருகனைச்‌ சிவனோ டொப்பக்‌ கொண்டு, 
வீடளிப்‌ பதிகாரமும்‌ அவனுக்‌ குரிமைப்‌ படுத்தினமை, திருமுரு 
காற்றுப்படையால்‌ அறியப்படும்‌. 


முருகன்‌ முளைமந்திரப்‌ பொருளைச்‌ சிவனுக்கு விளக்கிக்‌ கூறி, 
அதனால்‌ தன்‌ தந்தைக்குக்‌ குரு (தகப்பன்‌ சாமி) ஆனான்‌ என்‌ 
பதும்‌, முருக சிவர்‌ சமன்மையை உயர்வு நவிற்சியாற்‌ காட்டும்‌. 


முருகனுக்குப்‌ பிணிமுகம்‌ என்னும்‌ யானையை நிலவூர்தி 
யாக்கினது புலவர்‌ செயல்‌ போலும்‌! 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௭௭ 


முருகனுக்கு மேலும்‌, “விநாயகன்‌ என்னும்‌ ஆனைமுகவனை 
ஆனைமுக வசுரன்‌ கதையாலும்‌, வீரபத்திரனைத்‌ தக்கன்‌ 
வேள்வி யழிப்புக்‌ கதையாலும்‌, வைரவனைப்‌ பிரமன்‌ தலை 
கொய்வுக்‌ கதையாலும்‌, சிவன்‌ மக்களாகப்‌ படைத்துக்‌ கொண் 
டனர்‌ ஆரியர்‌. அவர்களை மக்கள்‌ என்னாது மேனி வடிவுகள்‌ 
(மூர்த்தங்கள்‌) என்பர்‌ சற்றுத்‌ தெளிந்தோர்‌. ஆயினும்‌, 
நடைமுறையில்‌ வேறுபா டொன்று மில்லையாம்‌. 


இனி,சாத்தன்‌ என்னும்‌ ஐயனாரையும்‌, சிவ மாலன்‌ (சங்கர 
நாராயணன்‌ ) என்னும்‌ புணர்ப்பில்‌ தோன்றிய மகனாகக்‌ கூறி, 
அவனை அரியரன்‌ புதல்வன்‌ (ஹரிஹர புத்ர) என்றனர்‌. 


மேற்‌ குறித்த கதைக ளெல்லாம்‌ கட்டுச்‌ செய்திகளே யன்றி, 
உண்மையாக நிகழ்ந்தவையல்ல. இறைவன்‌ (சிவன்‌) வடி 
வான ஓங்காரம்‌ வரிவடிவில்‌ யானை யுருவத்தை யொத்திருப்‌ 
பதால்‌, அதினின்று தோன்றியதாகக்‌ கூறிய வடிவை யானை 
வடிவாகவே காட்டி விட்டனர்‌. மேலும்‌, அதற்குப்‌ பெருச்‌ 
சாளியை (பெருத்த எலியை) ஊர்தியாக்கினது, சிறுபிள்ளை 
யின்‌ உத்திக்கும்‌ பொருந்தாச்‌ செய்தியாம்‌. 


முளை மந்திரமான (பிரணவம்‌ என்னும்‌) ஓங்காரத்தின்‌ 
பொருள்‌ தெரியாமையால்‌, பிரமன்‌ முருகனாற்‌ குட்டப்‌ பட்டான்‌ 
என்பது இங்குக்‌ கவனிக்கத்‌ தக்கது. 


திருமால்‌ அணங்கு (மோகினி ) வடிவு கொண்டு சிவனுக்குத்‌ 
தேவியானதால்‌, அரி என்னும்‌ பெயர்‌ அரன்‌ (சிவன்‌) என்‌ 
. பதன்‌ பெண்பாலாகவும்‌ இருக்கலாம்‌. ஆயின்‌, ஹரி என்னும்‌ 
வடசொற்குப்‌ பச்சை நிறத்தன்‌ என்று பொருள்‌ கூறுவர்‌. 
பச்சையும்‌ நீலமும்‌ கருமைக்கு இனமான நிறங்க ளாதலாலும்‌, 
திருமாலுக்குப்‌ பச்சை (பச்சையன்‌ ) என்னு ம்‌ பெய ருண்மை 
யாலும்‌, ஹரி என்னும்‌ சொற்குப்‌ பச்சை யென்னும்‌ பொருட்‌ 
கரணியம்‌ ஊட்டினது, தமிழ்‌ வழக்‌ பகத்‌ தழுவிய தாகவே 
யிருத்தல்‌ வேண்டும்‌. 


பெருமாள்‌ என்னும்‌ திருமால்‌ பெயர்‌ பெருமகள்‌ என்பதன்‌ 
மரூஉ வாகக்‌ கொள்ளற்கு இடந்தரு மேனும்‌, பெருமால்‌ (மகா 
விஷ்ணு) என்பதன்‌ திரிபென்று கொள்வதே மிகப்‌ பொருத்த 
மாம்‌. 


Digitized by R.Mathan 


௭௮ தமிழர்‌ மதம்‌ 


காளியை ஆரியத்‌ தெய்வ மாக்கியதோடு, பத்திரகாளி, 
மாரி, பிடாரி, சண்டி (சண்டிகை), துர்க்கை, சா முண்டி, 
மகிடாசுர மர்த்தனி, நிசும்ப சூதனி எனப்‌ பல பெயர்‌ கொடுத்து, 
ஆரியச்‌ சொற்களே வழங்குமாறும்‌, பல்‌ ே வேறு பெண்‌ தெய்வ 
மென்று கல்லா மாந்தர்‌ கருதுமாறும்‌, செய்து விட்டனர்‌. 


(௭) தொல்கதைக்‌ கட்டு 


தமிழ நாகரிகத்தையும்‌ மதங்களையும்‌ ஆரியப்‌ படுத்தற்கும்‌, 
தமிழனைத்‌ தாழ்த்திப்‌ பிராமணனை உயர்த்தற்கும்‌; பதினெண்‌ 
தொன்மங்களையும்‌ (புராணங்களையும்‌) பதினெண்‌ துணைத்‌ 
தொன்மங்களையும்‌ (உப புராணங்களையும்‌) இயற்றிக்‌ ௧ ண்‌ 
டனர்‌. அவற்றுள்‌ “கந்த புராணம்‌? என்னும்‌ ஒன்‌ று மட்டும்‌, 
ஓரரிசிப்‌ பதம்‌ பார்ப்பாக இங்கு ஆராயப்‌ படும்‌. 


முருகன்‌ பிறப்பு 


“இறைவன்‌ உமையை வதுவை செய்து கொண்ட நாளிலே, 
இந்திரன்‌ சென்று நீ புணர்ச்சி தவிர வேண்டு மென்று வேண்டிக்‌ 
கொள்ள, அவனும்‌ அதற்கு உடம்பட்டு அது தப்பானா கிப்‌ 
புணர்ச்சி தவிர்ந்து கருப்பத்தை இந்திரன்‌ கையிற்‌ கொடுப்ப, 
அதனை இருடிகளுணர்ந்து அவன்‌ பக்க னின்றும்‌ வாங்கித்‌ தமக்‌ 
குத்‌ தரித்தல்‌ அரிதாகையினாலே, இறையவன்‌ கூறாகிய முத்‌ தீக்‌ 
கட்‌ பெய்து அதனைத்‌ தம்‌ மனைவியர்‌ கையிற்‌ கொடுப்ப, அருந்‌ 
ததி யொழிந்த அறுவரும்‌ வாங்கிக்‌ கொண்டு விழுங்கிச்‌ சூன்‌ 
முதிர்ந்து சரவணப்‌ பொய்கையிற்‌ பதுமப்‌ பாயலிலே பயந்தா 
ராக, ஆறு கூறாகி வளர்கின்ற காலத்து, இந்திரன்‌ தான்‌ இருடி 
களுக்குக்‌ கொடுத்த நிலையை மறந்து ஆண்டு வந்து வச்சிரத்‌ 
தான்‌ எறிய, அவ்‌ வாறு வடிவும்‌ ஒன்றாய்‌ அவனுடனே பொருது, 
அவனைக்‌ கெடுத்துப்‌ பின்‌ சூரபன்‌ மாவைக்‌ கொல்லுதற்கு அவ்‌ 
வடிவம்‌ ஆஞுகிய வேறுபட்ட கூற்றாலே மண்டிச்‌ சென்ற தென்று, 
புராணங்‌ கூறிற்று?? என்பது திருமுரு காற்றுப்படை நச்சினார்க்‌ 
கினிய ருரை (௫௮). 


இது, ££உமையொடு புணர்ந்த காம வதுவையுள்‌ 


பயந்தோ ரென்ப பதுமத்துப்‌ பாயல்‌? 


என்னும்‌ பரிபாடற்‌ பகுதியைத்‌ தழுவியது. (௫: ௨௮-௪௯). 


Digitized by R.Mathan 
இடைநிலை யியல்‌ ௭௯ 
வள்ளி பிறப்பு 


தொண்டை நாட்டில்‌, வெள்ளிமலை யருகில்‌ மேற்பாடி என்‌ 
னுஞ்‌ சிற்றாரை, நம்பி யரசன்‌ என்னும்‌ Cவடர்‌ மன்னன்‌ 
ஆண்டு வந்தான்‌. அவனுக்குப்‌ பெண்‌ மக வின்மையால்‌, ஒரு 
பெண்‌ மகப்‌ பேறு வேண்டி மலைத்‌ தெய்வத்தை வழிபட்டு 
வந்தான்‌. 


அக்‌ காலத்தில்‌, சிவமுனி என்‌ பவன்‌, அம்‌ மலை யருகில்‌ 
ஐம்புலனையும்‌ அடக்கிச்‌ சிவன்‌ மேல்‌ மனத்தைச்‌ செலுத்தித்‌ 
தவஞ்‌ செய்து கொண்டிருந்தான்‌. ஒரு நாள்‌ ஓர்‌ அழகிய இளம்‌ 
பெண்‌ மான்‌ அவனருகில்‌ வந்து உலாவியது. அதைக்‌ கண்டு, 
அவன்‌ கரையிறந்து காமுற்று மதி மயங்கிப்‌ பேரிடர்ப்‌ பட்டான்‌. 
அவன்‌ காமக்‌ காட்சியினால்‌ அம்‌ மான்‌ கருவுற்று,உரிய காலத்தில்‌ 
ஒரு பெண்‌ மகவை யீன்று, வள்ளிக்‌ கிழங்‌ ககழ்ந்த ஒரு குழியில்‌ 
இட்டுச்‌ சென்றது. அக்‌ குழவியைக்‌ கண்ட நம்பி யரசன்‌ எடுத்து, 
வள்ளிக்‌ கிழங்குக்‌ குழியிற்‌ கிடந்தது பற்றி வள்ளி யென்று பெய 
ரிட்டுத்‌ தன்‌ தேவியிடங்‌ கொடுத்தான்‌. அவள்‌ வளர்த்தாள்‌. 


சிவ முனிவன்‌ இளம்‌ பிணையைக்‌ கண்டு மையல்‌ கொண்டு 
பட்ட பாட்டை, 


“(போர்த்தொழில்‌ கடந்த வைவேற்‌ 

புங்கவ னருளால்‌ வந்த 
சீர்த்திடு நவ்வி தன்னைச்‌ 

சிவமுனி யென்னுந்‌ தூயோன்‌ 
பார்த்தலு மிளைமைச்‌ செவ்வி 

படைத்திடும்‌ பிறனிற்‌ கண்ட 
தூர்த்தனின்‌ மைய லெய்திக்‌ 

காமத்தாற்‌ சுழல லுற்றான்‌ .?? 


“ஏமத்தின்‌ வடிவஞ்‌ சான்ற 
இலங்கெழிற்‌ பிணையின்‌ மாட்டே 
காமத்தின்‌ வேட்கை வைத்துக்‌ 
கவலையா லவல மெய்தி 


Digitized by R.Mathan 


௮௦ தமிழர்‌ மதம்‌ 


மாமத்த மளைபுக்‌ கென்ன 
மனக்கருத்‌ துடைந்து வேறா 
யூமத்தம்‌ பயன்றுய்த்‌ தார்போ 
லுன்மத்த னாகி யுற்றான்‌ .? 
(கந்த பு. வள்ளி. ௨௧-௨) 


என்று, கச்சியப்ப சிவாசாரியார்‌ என்னும்‌ புலவர்‌ சிறிதும்‌ நாண 
மின்‌ றிப்‌ பாடி யிருக்கின்றார்‌. இடக்கர்‌ மிகுந்தனவும்‌ இயற்கைக்கு 
மாறானவு மான இக்கதைகள்‌, அகக்‌ கரண வளர்ச்சியும்‌ ஒழுக்க 
வுயர்வு மில்லாத ஒருவன்‌ கட்டியன வாகும்‌. 


முதலி லிருந்து முடிவு வரை, கந்த புராணம்‌ முற்றும்‌ கட்டுக்‌ 
கதை யாகும்‌. முருகனும்‌ வள்ளியும்‌, குமரி நாட்டிலேயே குறிஞ்சி 
மக்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றி விட்டனர்‌. “இந்தப்‌ புளுகு கந்த 
புராணத்திலு மில்லையே!?? கந்த புராணத்தி லில்லாத புளு 
எந்தப்‌ புராணத்‌ மில்லை.?? என்னும்‌ பொது மக்கள்‌ கூற்றும்‌ 
ப மாறிப்‌ ம்பத்‌ வவனிக்கத்‌ தக்கன. 

முருகன்‌ “சரவணம்‌? என்னும்‌ நாணற்‌ காட்டுப்‌ பொய்கை 
யிற்‌ பிறக்க வில்லை. அவனுக்கு ஒரே முகமும்‌ இரு கையும்‌ தான்‌. 


அவன்‌ சூர பதுமன்‌ என்பவனைக்‌ கொல்லவு மில்லை; தேவயானை 
(தெய்வயானை ) என்பவளை மணக்கவு மில்லை. 


காங்கேயன்‌, சரவணன்‌ (சரவண பவன்‌ ), ஆறு முகன்‌ 
(சண்‌ முகன்‌ ), பன்னிரு கையன்‌, கார்த்திகேயன்‌, முதலிய 
கந்த புராணத்துப்‌ பெயர்க ளெல்லாம்‌ முருகனுக்கு ஒரு சிறிதும்‌ 
ஏற்கா, நாற்றிசையுடன்‌ மேலுங்‌ கீழுஞ்‌ சர்‌ ந்த அறு திசை 
களை, அல்லது கோவில்‌ கொண்டுள்ள ஆறு சிறந்த இடங்களை, 
முகமாகக்‌ கொள்ளின்‌, ஆறுமுகம்‌ என்னும்‌ பெயர்‌ மட்டும்‌ 
முருகனுக்குப்‌ பொருந்தும்‌. 


கந்த புராணம்‌ போன்றே, ஏனைப்‌ புராணங்களும்‌ தமிழருக்கு 
வேண்டுவனவும்‌ ஏற்பனவும்‌ அல்ல எனக்‌ கூறி விடுக்க. 


பிராமணருக்கு நல்லவன்‌ என்று பொருள்‌ படும்‌ சுப்பிரமணி 
யன்‌ என்னும்‌ வடசொற்‌ பெயர்‌, முன்பு திருமாலுக்கும்‌ சிவனுக்‌ 
கும்‌ பெயராக வழங்கி, இன்று முருகனுக்குச்‌ சிறப்பாக வழங்கி 
வருகின்றது. 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௮௧ 
மால்‌ தோர்‌ க்‌ கதைகள்‌ 
திருமா தாறறரவு த 


திருமாலின்‌ “தசாவதாரம்‌ என்னும்‌ பத்துத்‌ தோற்றரவுக்‌ 
கதைகளும்‌ ஒரே காலத்தில்‌ தோன்றியவை யல்ல. முதலில்‌ 
எட்டும்‌, பின்னர்த்‌ தொண்டும்‌ (ஒன்பதும்‌), அதன்‌ பின்‌ பத்து 
மாகக்‌ கணக்கிடப்‌ பட்டு வந்திருக்கின்றன.முத லெட்டும்‌ பாரதக்‌ 
காலத்திற்குப்‌ பின்ன ர தோன்றியிருத்தல்‌ வேண்டும்‌. சில 
பனுவல்கள்‌ புத்தரைத்‌ தொண்டாம்‌ (ஒன்பதாம்‌) தோற்றர 
வாகக்‌ குறிக்கும்‌. 


முதல்‌ தோற்றரவுக்‌ கதை, சத பத பிராமணத்திற்‌ சொல்‌ 
லப்‌ பட்டுள்ள சத்திய விரதன்‌ ௧ தழைய அடிப்படையாகக்‌ 
கொண்டிருப்ப தாகத்‌ தெரிகின்றது. அவன்‌ கடல்‌ கோளி னின்று 
தப்பிய கப்பலே, மீனாக உருவகிக்கப்‌ பட்டதாகத்‌ தோன்று 
கின்றது. அவன்‌ தமிழரசன்‌ (திரவிடபதி) என்றும்‌, அரச முனி 
வன்‌ (ராஜரிஷி) என்றும்‌, கூறப்‌ பட்டிருப்பது கவனிக்கத்‌ 
தக்கது. 


௨-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதை, சு ரர (ஸுரா) யுண்டவர்‌ 
சுரர்‌ என்னும்‌ கருத்தையோ, நில நடுக்கத்தோடு கூடிய ஒரு 
கடல்‌ கோட்‌ கதையையோ, தழுவியதாக இருக்கலாம்‌. 


௩-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதை, நிலம்‌ நீரினின்று தோன்றிற்று 
என்னுங்‌ கொள்கையைத்‌ தழுவிய தாகும்‌. 


“6உண்முறை வெள்ள மூழ்கியார்‌ தருபு 
மீண்டு பீடுயர்‌ பீண்டி யவற்றிற்கும்‌ 
உள்ளீ டாகிய இருநிலத்‌ தூழியும்‌ 
நெய்தலுங்‌ குவளையும்‌ ஆம்பலுஞ்‌ சங்கமும்‌ 
மையில்‌ கமலமும்‌ வெள்ளமும்‌ நுதலிய 
செய்குறி யீட்டங்‌ கழிப்பிய வழிமுறை 
கேழல்‌ திகழ்வரக்‌ கோலமொடு பெயரிய 
ஊழி யொருவினை யுணர்த்தலின்‌ முதுமைக்‌ 
கூழி யாவரும்‌ உணரா 
வாழி முதல்வநிற்‌ பேணுதுந்‌ தொழுது.?? 

(பரி. ௨: ௧௦-௧௯). 


Digitized by R.Mathan 


௮௨ தமிழர்‌ மதம்‌ 


௪-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதை, நர மடங்கல்‌ வடிவாகச்‌ செதுக்‌ 
கிய கற்றாண்‌, அதைப்‌ பொன்னன்‌ (இரணியன்‌) உதைத்த 
வுடன்‌ அவன்‌ மீது விழுமாறு, எளிதாய்ப்‌ பொருத்தி அல்லது 
நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்ச்சி பற்றியதா யிருக்கலாம்‌. 


௫-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதை, ஆரியரைப்‌ போற்றா திருந்த 
மாவலி என்னும்‌ மாபெருஞ்‌ சேர வேந்தன்‌ ஒரு படுகுழியில்‌ 
வீழ்ந்து மறையுமாறு, ஒரு குள்ளப்‌ பிராமணன்‌ வாயிலாகச்‌ 
செய்யப்பட்ட சூழ்ச்சி பற்றியதா யிருக்கலாம்‌. 


௬-ஆம்‌ ௭-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதைகள்‌, ஒரே காலத்தில்‌ 
நிகழ்ந்தன என்பதும்‌, ஒன்று இன்னொன்றை எதிர்த்துத்‌ 
தோற்றது என்பதும்‌, தோற்றது பிராமணக்‌ குலத்திற்‌ பிறந்து 
அரசர்‌ வகுப்பை அழிக்கவே தோன்றிற்று என்பதும்‌, உத்திக்‌ 
குப்‌ பொருந்தா தனவும்‌ தன்‌ முரணானவும்‌ தோற்றர விலக்‌ 
கணத்திற்கு முற்றும்‌ மாறானவு மாகும்‌. _- 


௮-ஆம்‌ ௯-ஆம்‌ தோற்றரவுக்‌ கதைகள்‌, ஒரே காலத்தில்‌ 
நிகழ்ந்ததொடு அண்ணன்‌ தம்‌ பி முறைப்பட்டன வாகவும்‌, 
அவற்றுள்‌ மூத்தது மக்களினத்திற்குச்‌ சிறந்த முறையிற்‌ பயன்‌ 
படாத தாகவும்‌, இருந்ததனால்‌, அம்‌ மூத்தது தோற்றர விலக்‌ 
கணம்‌ இல்லதே யாம்‌. 


இனி, ௧௦-ஆம்‌ தோற்றரவோ வெனின்‌, அது கலியூழி 
முடிவில்‌, சம்பளம்‌ என்னும்‌ சிற்றூரில்‌, விட்டுணு எச்சன்‌ 
(விஷ்ணு யஜ்ஞ) என்னும்‌ பிராமணன்‌ இல்லத்திற்‌ குதிரை 
முகத்தொடு பிறந்து, அல்லவை நீக்கி அறத்தை நிலை நிறுத்து 
வதாம்‌. இது ஒரு வகையிலும்‌ ஒவ்வாத தேனும்‌, இதன்‌ தீர்ப்‌ 
பைக்‌ கலியூழி முடிவுக்‌ காலத்தினர்க்கே விட்டு விடுவது நன்று. 


இதுகாறுங்‌ கூறிய வற்றால்‌, திருமாலை இயன்ற வரை ஆரி 
யத்‌ தெய்வமாகக்‌ காட்டுவதே, தோற்றரவுக்‌ கதை நோக்கம்‌ 
என்பதைத்‌ தெற்றெனத்‌ தெரிந்து கொள்க, 
(௮) தெய்வ வடிவு மாற்றம்‌ 


பகீரதன்‌ கதையாற்‌ சடைமேற்‌ கங்கையும்‌, திங்கள்‌ 'சாவம்‌ 
பெற்ற கதையால்‌ முடிமேற்‌ பிறையும்‌, நஞ்சுண்ட கதையாற்‌ 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௮௩ 


கழுத்திற்‌ ௧௬ நி றமும்‌, தாருக வனக்‌ கதையாற்‌ கரியுரிப்‌ 
போர்வையும்‌, பிரமன்‌ தலை கொய்த க தயாற்‌ கையில்‌ 
மண்டை யோடும்‌, பிராமண வொப்புமையாற்‌ பூணூலுங்‌ 
குடுவையும்‌, தமிழச்‌ சிவன்‌ வடிவை ஆரிய வடிவாக மாற்றின. 


இக்‌ கதைகளால்‌, கங்கை யணிந்தோன்‌ (கங்காதரன்‌), 
மதி சூடி, பிறை சூடி (சந்திர சேகரன்‌), மதி யழகன்‌ 
(சோம சுந்தரன்‌ ), கறை மிடற்றோன்‌ , மணி மிடற்றோன்‌ (நீல 
கண்டன்‌ ), மண்டை யேந்தி (காபாலீ), இரப்பெடுத்தோன்‌ 
(பிச்சாடனன்‌ ) முதலிய பெயர்கள்‌ தோன்றின. 


பிராமணர்‌ “முட்டி புகும்‌ பார்ப்பார்‌”? என்று பழிக்கப்‌ 
பட்ட தனால்‌, அப்‌ பழிப்பை நீக்கச்‌ சிவ பெருமானையும்‌ ஓர்‌ இரப்‌ 
போனாக்கி விட்டனர்‌. 


தாருக வனக்‌ கதையால்‌, அரி யரன்‌ (ஹரி ஹரன்‌), சிவ 
மால்‌ (சங்கர நாராயணன்‌ ) என்னும்‌ பெயர்களும்‌ தோன்றின, 


திருமாலுக்கு, நரன்‌ மகன்‌ (நாராயணன்‌ ), அரவணையன்‌ 
(சேஷசாயி) முதலிய பெயர்களுடன்‌, தோற்றரவுக்‌ கதை 
கள்‌ பற்றிய பல்‌ வேறு பெயர்களும்‌ தோன்றின. 


சிவ வழிபாட்டிற்குத்‌ தமிழர்‌ கொண்ட வடிவுகள்‌, குறி; 
அம்மையப்பன்‌, விடையேறி, நடமன்‌, குரவன்‌ அல்லது அந்‌ 
தணன்‌ என்னும்‌ ஐந்தே. ஆயின்‌, ஆரியர்‌ இவற்றொடு ஏனைய 
வற்றையுஞ்‌ சேர்த்து மொத்தம்‌ இருபத்தைந்தென வகுத்து 
விட்டனர்‌. 


திருமால்‌ வழிபாட்டிற்குத்‌ தோற்றரவுக்‌ கதைகளாற்‌ பல்‌ 
வேறு வடிவங்கள்‌ ஏற்பட்டன. 


(௯) தெய்வப்‌. பெயர்‌ மாற்றம்‌ 


சிவன்‌ பெயர்கள்‌ : எ-டு: 
தமிழ்‌ சமற்‌ கிருதம்‌ 
அடியார்க்கு நல்லான்‌ பத்த வற்சலன்‌ (பக்த வத்சல) 


அம்மை யப்பன்‌ சாம்ப சிவன்‌, சாம்ப மூர்த்தி 


Digitized by R.Mathan 


(9௮/11/2620 by சமித்து. 


தமிழ்‌ 


உடையான்‌ 
உலகுடையான்‌ 

ஒரு மாவன்‌, ஒரு மாவின்‌ 
கீழன்‌ , ஒரு மாவடியான்‌ 
கேடிலி 

சொக்கன்‌ 

தாயு மானவன்‌ 
தான்றோன்றி 

தூக்கிய திருவடி 
தென்முக நம்பி 
நடவரசன்‌ 

புற்றிடங்‌ கொண்டான்‌ 
பெருந்‌ தேவன்‌ 

பெரு வுடையான்‌ 
மங்கை பங்கன்‌, 
மாதொரு பாகன்‌ 

மண வழகன்‌ 


வழித்‌ துணையான்‌ 


சிவை பெயர்கள்‌ : 


உடையாள்‌ 
உலகம்மை 


உலக முழுதுடையாள்‌ 


சமற்‌ கிருதம்‌ 


இசுவரன்‌ (இச்வர) 
சகதீசுவரன்‌ , சகதீசன்‌ (ஜகதீச ) 


ஏகாம்பரன்‌ (ஏகாம்ர); 


ஏகாம்பர நாதன்‌ 


அட்சயன்‌ (அக்ஷய) 

சுந்தரன்‌ 

மாதுரு பூதம்‌ (மாத்ரு பூத) 
சுயம்பு (ஸ்வயம்‌ பூ) 

குஞ்சித பாதம்‌ 

தட்சிணா மூர்த்தி(தக்ஷிணா மூர்த்தி) 
நடராசன்‌ (நடராஜ) 

வன்மீக நாதன்‌ 

மகா தேவன்‌ (மஹா தேவ) 


பிருக தீசுவரன்‌, மகேசுவரன்‌ 
அர்த்த நாரி, அர்த்த நாரீசுவரன்‌ 


கலியாண சுந்தரன்‌ 


மார்க்க சகாயன்‌ 


எ-டு: 
சமற்‌ கிருதம்‌ 
அம்பா 
அபிராமி, சுத்த ராம்பா, செளந்த , 
ராம்பிகை 
வாமி 
இசுவரி 


சக தம்பா (ஜக தம்பா) 


அகிலாண்‌ டேசுவரி 


Digitized by R.Mathan 


இடை நிலை யீயல்‌ ௮௫ 
தமிழ்‌ சமற்‌ கிருதம்‌ 
கயற்‌ கண்ணி மீனாட்சி (மீனாக்ஷி) 
காமக்‌ கண்ணி காமாட்சி (காமாக்ஷி) 
தடங்‌ கண்ணி விசாலாட்சி (விசாலாக்ஷி) 
நீலம்மை தீலாம்பா, நீலாம்பிகை 
மலை மகள்‌ பார்வதி 
திருமால்‌ பெயர்கள்‌ : எடு: 
தமிழ்‌ சமற்‌ கிருதம்‌ 
அரங்கன்‌ ரங்க(ன்‌) 
அரங்க நம்பி ரங்க நாத(ன்‌) 
உலக நம்பி சக நாதன்‌ (ஜகந்‌ நாத) 
காவலன்‌ கோபால(ன்‌) 
பெருமால்‌--பெருமாள்‌ மகா விஷ்ணு 
விண்டு விஷ்ணு 
கடவுள்‌ பெயர்கள்‌ (பொது): எடு: 
தமிழ்‌ சமற்‌ கிருதம்‌ 
ஆண்டவன்‌, ஆண்டான்‌ சாமி (ஸ்வாமின்‌) 
XK இயற்றியான்‌ கர்த்தா 
Xx பகவன்‌, பகவான்‌ பகவான்‌, பகவத்‌ 


பரஞ்‌ சுடர்‌ பரஞ்‌ சோதி (பரஞ்‌ ஜோதி) 
(௧௦) இடப்‌ பெயர்‌ மாற்றம்‌ 
தமிழ்‌ சமற்கிருதம்‌ 


அருணமலை--அண்ணாமலை அருணாசலம்‌ 
இடைமருதூர்‌ மத்தியார்ச்‌ சுனம்‌ 
கழுக்‌ குன்றம்‌(கழுகுக்‌ குன்றம்‌) பட்சி தீர்த்தம்‌ 
சிற்றம்பலம்‌ ்‌.. : சிதம்பரம்‌ 


Digitized by R.Mathan 


௮௬ 'தமிழர்‌ மதம்‌ 
தமிழ்‌ சமற்‌ கிருதம்‌ 
திரு வரங்கம்‌ ஸ்ரீ ரங்கம்‌ 
திரு வானைக்‌ கா சம்பு கேசுவரம்‌ 
நாவலந்‌ தீவம்‌ சம்புத்‌ தீவம்‌ (ஜம்பு த்‌ வீப) 
பழ மலை (முதுகுன்றம்‌) விருத்தாசலம்‌ 
பனி மலை இமாலயம்‌ (ஹிமாலய)--இமயம்‌ 
பாதிரி புரம்‌ பாடலி புரம்‌ 
புக்‌ கொளியூர்‌ அவிநாசி 
பொன்‌ மலை மேரு (பர்வதம்‌) 
பொன்னம்பலம்‌ கனகசபை 
மயிலாடு துறை மாயூரம்‌ (மாயவரம்‌) 


மறைக்‌ காடு (மரைக்‌ காடு) வேதாரணியம்‌ 

வினை தீர்த்தான்‌ கோவில்‌ வைத்தியேசுவரன்‌ கோவில்‌ 
(புள்ளிருக்கு வேளூர்‌ ) 

வெண்காடு சுவேதவனம்‌ 


வெள்ளி மலை கைலாசம்‌--கைலாயம்‌ 


களித்தல்‌ (த. )-மகிழ்தல்‌, களித்தல்‌ (ம.)-விகாயாடுதல்‌. 
களி--கேல்‌ (பிரா.)-வி ச யாடு. கேல்‌--கைல (வ. )- விளை 
யாட்டு, மகிழ்ச்சி, இன்பம்‌, 


இரு என்னும்‌ தமிழ்‌ வினைச்‌ சொல்‌, தியூத்தானத்தின்‌ 
(Teutonic) வடவழக்கில்‌ இஸ்‌ (18) என்றும்‌, தென்‌ வழக்கில்‌ ஆர்‌ 
(ar) என்றும்‌, திரிந்துள்ளது. இஸ்‌ என்னும்‌ வடிவம்‌, இலத்தீ 
னிலும்‌ கிரேக்கத்திலும்‌ எஸ்‌ (66) என்றும்‌, வ த ஆரியத்தில்‌ 
அஸ்‌ (௨5) என்றும்‌ திரியும்‌. 


அஸ்‌--ஆஸ- இருக்கை. கைல-(ஆஸ- கைலாஸ. 
(௧௧) சொற்‌ பொருள்‌ திரிப்புக்‌ கதைகள்‌ 


சிவமதம்‌ குறிஞ்சி நிலத்திற்‌ குரிய சேயோன்‌ வணக்கத்தி 
னின்று தோன்றியமையாலும்‌, வீட்டுலகம்‌ மேலே யுள்ளது 
என்னுங்‌ கருத்தினாலும்‌, நாவலந்‌ தேயத்தில்‌ அல்லது உலகத்‌ 
தில்‌ முதற்‌ றிற உயர முள்ள வெள்ளி மலை மண்ணுலகப்‌ பேரின்ப 
நிலைய மாகக்‌ கொள்ளப்‌ பட்டது, மலையை இருக்கையாகக்‌ 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௮௭ 


கொண்ட சிவை மலை மகள்‌ எனப்‌ பட்டாள்‌. மகள்‌ - பெண்‌ தெய்‌ 
வம்‌. ஓ. நோ: நில மகள்‌, நா மகள்‌, மலர்‌ மகள்‌. இதை 
நோக்காது, மலை மகள்‌ என்னும்‌ பெயருக்கு மலை யரசன்‌ மகள்‌ 
என்று பொருள்‌ கொண்டு, அதற்கேற்ப ஒரு கதையைக்‌ கட்டி 
னர்‌. 


அக்கம்‌ - முள்‌ ,முண்‌ மணி. அக்கம்‌ என்னும்‌ தென்சொல்லை 
அக்ஷ என்று திரித்து, அதற்குக்‌ கண்‌ என்னும்‌ பொருளூட்டி , 
சிவ பெருமான்‌ கண்களினின்று விழுந்த நீரில்‌ தோன்றிற்‌ 
றென்று கதை கட்டி, சிவ பெருமானோ டிணைக்கப்‌ பட்ட உருத்‌ 
திரன்‌ என்னும்‌ ஆரியத்‌ தெய்வப்‌ பெயரொடு சேர்த்து, உருத்தி 
ராக்கம்‌ (ருத்ராக்ஷ) என்றனர்‌. 


கொக்கிறகு என்பது ஒரு வகைப்‌ பூவின்‌ பெயர்‌. வடிவிலும்‌ 
நிறத்திலும்‌ அளவிலும்‌ கொக்கிறகை ஒத்திருப்பதால்‌, அப்‌ 
பெயர்‌ பெற்றது. அரச மன்னார்குடி யருகி லோடும்‌ பாம்பணி 
யாற்றின்‌ வட கரையிலுள்ள ,பாம்பணிக்‌ கோயிலிற்‌ கொக்கிறகுச்‌ 
செடி யுள்ளது. இதை யறியாது, கொக்கு வடிவில்‌ வந்த 
குண்டாசுரன்‌ என்னும்‌ அசுரனை ,சிவ பெருமான்‌ கொன்று அவன்‌ 
இறகை அணிந்தனன்‌ என்று கதை கட்டினர்‌. 


மரைக்‌ காடு என்பது தஞ்சை மாவட்டத்தைச்‌ சேர்ந்த ஓர்‌ 
அடவிப்‌ பகுதி. மரை என்பது ஒரு மானினம்‌. அது மிக்கிருந்‌ 
ததனால்‌ அவ்விடம்‌ அப்‌ பெயர்‌ பெற்றது. ஆரியர்‌ அப்‌ பெயரை 
மறைக்‌ காடு எனத்‌ திரித்து, ஒரு காலத்தில்‌ ஆரிய மைற கள்‌ 
சிவனை வழிபட்டு வீடு பெற்ற இட மென்று, இயற்கைக்கு மாறான 
தும்‌ ஒரு போதும்‌ நிகழாததுமான பொருட்‌ கரணியங்‌ காட்டி 
விட்டனர்‌. 
(௧௨) பகுத்தறிவைக்‌ கொல்லும்‌ பச்சைப்‌ பொய்க்‌ கதைகள்‌ 


விருகன்‌ அல்லது பன்மன்‌ (பஸ்ம) என்னும்‌ அசுரன்‌ சிவ 
பெருமானை நோக்கித்‌ தவஞ்‌ செய்ய, அவர்‌ தோன்றி, என்ன 
இவு வேண்டு மென்று வினவினார்‌. அவன்‌ , தான்‌ எவர்‌ தலை மேற்‌ 
கை வைக்கினும்‌ அவர்‌ இறக்க வென இவு வேண்டிப்‌ பெற்று, 
அதன்‌ உண்மை யறிய அப்‌ பெருமான்‌ தலை மீதே கை வைக்கச்‌ 
சென்றான்‌. அவர்‌ உடனே மறைந்‌ தருளினார்‌. அன்று பெண்‌ 
ணுருக்‌ கொண்டு அங்கு வந்த திருமாலை அவ்‌ வசுரன்‌ விரும்பிப்‌ 
பின்செல்ல, அவர்‌ அவனைக்‌ குளித்து வர ஏவினார்‌. அவன்‌ அவ்‌ 


Digitized by R.Mathan 


௮௮ தமிழர்‌ மதம்‌ 


வாறே குளிக்குங்கால்‌, தான்‌ பெற்ற இவை மறந்து தன்‌ தலை 
மேல்‌ தானே கை வைத்து இறந்தான்‌. 


காசியப முனிவன்‌ தட்சப்‌ பிரசாபதியின்‌ புதல்வியர்‌ பதின்‌ 
மூவரை மணந்தனன்‌. அம்‌ மனைவியருள்‌, அதிதியிடம்‌ ஆதித்‌ 
தரும்‌, திதியிடம்‌ தைத்தியரும்‌, தனுவிடம்‌ தானவரும்‌, அனாயு 
விடம்‌ சித்தரும்‌, பிரதையிடம்‌ காந்தருவரும்‌, முனியிடம்‌ தேவ 
மகளிரும்‌, சுரசையிடம்‌ இயக்கரும்‌ அரக்கரும்‌, இளையிடம்‌ மரஞ்‌ 
செடி கொடி புற்‌ பூண்டுகளும்‌, குரோத வசை யிடம்‌ அரிமா புலி 
மூதலிய விலங்குகளும்‌, தாமரை யிடம்‌ குதிரை கழுதை பறவை 
முதலியனவும்‌, சுரபி யிடம்‌ ஆ நிரைகளும்‌, வினதை யிடம்‌ அரு 
ணனும்‌ கலுழனும்‌, கத்துரு விடம்‌ நாகரும்‌, பிறந்தனர்‌. 


இவை போலிகைக்‌ கதைகள்‌. அகத்தியன்‌ கும்பத்திற்‌ 
பிறந்தான்‌ என்பது போன்ற இடக்கர்க்‌ கதைகள்‌ இங்கு விடப்‌ 
பட்டுள்ளன. 


(௧௩) கொண்‌ முடிபு (சித்தாந்தம்‌) 


துறவினாலேயே வீடுபே றென்றும்‌, துறவு பிராமணனுக்கே 
யுரிய தென்றும்‌,பிராமணன்‌ வாழ்க்கை மாணவம்‌ ( பிரமசரியம்‌), 
மனை வாழ்வு(கிருகத்தம்‌), காடுறைவு(வானப்‌ பிரத்தம்‌), துறவு 


சிவனியக்‌ கொண்‌ முடிபில்‌ , வீடு பேற்று வாயில்கள்‌ கோவில்‌ 
தொண்டு (சரியை), வழிபாடு (கிரியை), ஓகம்‌ (யோகம்‌), 
அறிவை (ஞானம்‌) என நான்காகக்‌ கூறப்பட்டது. மாலியத்தில்‌, 
கருமம்‌ (கன்மம்‌), ஓதி (ஞானம்‌), புகலடைவு (பத்தி, பிரபத்தி) 


Digitized by R.Mathan 


ர்‌ 


இடைநிலை யியல்‌ ௮௯ 


என்பன இறைவனை யடையும்‌ நாற்‌ படிகளாகக்‌ கொள்ளப்பட்‌ 
டன. கல்வியைப்‌ பிராமணன்‌ குலத்‌ தொழிலாகக்‌ கொண்டதி 
னாலும்‌, விருந்‌ தோம்பலும்‌ வேளாண்மையும்‌ இகையும்‌ ஒப்புர 
வொழுகலும்‌ பிராமணனுக்கின்மை யாலும்‌,ஓதியே வீடு பேற்றிற்‌ 
குச்‌ சிறந்த வாயிலெனக்‌ கூறினர்‌. கண்ணப்ப நாயனார்‌, இளை 
யான்குடி மாற நாயனார்‌ முதலிய சிறந்த அடியார்கள்‌, வழிபாட்‌ 
டாலும்‌ தொண்டாலுமே வீடு பேறெய்தினர்‌. உண்மையான 
வீடுபேற்று வாயில்கள்‌ அறிவு அன்பு என்னும்‌ இரண்டே. அறி 
வென்பது, இறைவனையும்‌ அவனை யடையும்‌ வழியையும்‌ பற்றி 
அறிந்து கொள்வது. அவ்வழி, இல்லறம்‌ துறவறம்‌ என்னும்‌ 
இரண்டுமாம்‌. அன்பென்பது தொண்டும்‌ இகமும்‌ ( தியாகமும்‌). 


அன்‌ பிற்கு முண்டோ அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌.?? (குறள்‌. ௭௧), 


“அன்‌ பிலா ரெல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு.?? (ஷை ௭௨). 


£“அன்புஞ்‌ சிவமும்‌ இரண்டென்‌ பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே.?? 


(திருமந்‌. ௨௫௭ ). 
அன்பெல்லாம்‌ முட்டுண்ட விடத்து இகத்தில்‌ தான்‌ முடியும்‌. 
““நத்தம்போற்‌ கேடும்‌ உள தாகுஞ்‌ சாக்காடும்‌ 
வித்தகர்க்‌ கல்லால்‌ அரிது. 2? ( குறள்‌: ௨௩௫ ). 


அன்பு வடிவான சிவத்தை அன்பினால்‌ தான்‌ அடைய முடி 
யும்‌. மக்களிடம்‌ அன்பில்லாதவன்‌ இ றவனிடம்‌ அன்பு 
செய்ய முடியாது. 


இனி, வீடு அல்லது பேரின்பம்‌ ஒருவகைப்‌ பட்ட தாகவே 
யிருக்க, அதை நால்‌ வகை வாயிலின்‌ பயனாக உடனுலகம்‌ 
(சாலோகம்‌), உடனண்மம்‌ (சாமீபம்‌), உடனுருவம்‌ (சாரூபம்‌), 
உடனென்றம்‌ ( சாயுச்சியம்‌ ) என நால்‌ வகைப்‌ படுத்துவது, 
உத்திக்கும்‌ தமிழ மரபிற்கும்‌ ஒத்த தன்று. 


Digitized by R.Mathan 


௯௦ ' தமிழர்‌ மதம்‌ 
மும்‌ மாசு 


““மூன்றுள குற்ற முழுதும்‌ நலிவன 
மான்‌ றிருள்‌ தூங்கி மயங்கிக்‌ கிடந்தன 
மூன்றினை நீங்கினர்‌ நீக்கினர்‌ நீங்காதார்‌ 
மூன்றினுட்‌ பட்டு முடிகின்ற வாறன்றே.?? 
(திருமந்‌. ௨௩௯௬), 


“காமம்‌ வெகுளி மயக்க மிவைகடிந்‌ 
தேமம்‌ பிடித்திருந்‌ தேனுக்கு.....?? (டே ௨௩௯௭), 


என்று திருமூலரும்‌, 


“காமம்‌ வெகுளி மயக்க மிவைமூன்றன்‌ 
நாமங்‌ கெடக்கெடும்‌ நோய்‌.?? (குறள்‌. ௩௬௦) 


என்று திருவள்ளுவரும்‌, கூறியுள்ள வாறு, மும்‌ மாசுகள்‌ காமம்‌ 
வெகுளி மயக்கம்‌ எனும்‌ மூன்றே. இவையே ஆணவம்‌ மாயை 
காமியம்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌. ஆணவம்‌ என்பது செருக்கு. 
அவன்‌ ஆணவம்‌ பிடித்தவன்‌ என்னும்‌ உலக வழக்கையும்‌, 
அருணந்தியார்‌ முதற்கண்‌ மெய்‌ கண்டாரின்‌ இளமை நோக்கி 
எள்ளிச்‌ செருக்கொடு நின்று, “ஆணவம்‌ எவ்‌ வாறிருக்கும்‌??? 
என்று வினவியதற்கு, மெய்‌ கண்டார்‌ அருணந்தியாரைச்‌ 
சுட்டி “அது இவ்‌ வாறிருக்கும்‌.?? என்றதையும்‌, நோக்குக. 
ஆள்‌--ஆண்‌--ஆணவம்‌. ஆணவத்தால்‌ ேதோன்றுவதேத 
வெகுளி. மாயை என்பது மயக்கம்‌. காமியம்‌ என்பது காமம்‌. 
அதுவே தீவினைகட்‌ கெல்லாம்‌ வேர்‌. 


££ஆரா வியற்கை அவாநீப்பின்‌ அந்நிலையே 
பேரா வியற்கை தரும்‌.?? (குறள்‌. ௩௭௦). 


ஆணவம்‌ அணுவளவின தென்றும்‌ மயக்கஞ்‌ செய்வ தென்‌ 
றும்‌, காமியம்‌ கன்ம மென்றும்‌, ஆரியர்‌ கூறியது தவறாம்‌. ஆண 
வம்‌ என்னுஞ்‌ சொல்லை ஆரிய மாக்கவே, அதை அணு என்‌ 
பதன்‌ திரி சொல்லாகக்‌ கொண்டனர்‌. மயக்கஞ்‌ செய்வது 
மாயையே யன்‌ நி ஆணவ மன்று. வினைப்‌ பயனாகிய ஊழ்‌( நியதி) 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௯௧ 


ஒரு தனி மெய்ப்‌ பொருளாகக்‌ கொள்ளப்‌ படுவதால்‌, அதினின்‌ 
றும்‌ வேறாக வினை (கன்மம்‌) என்று மாசு கொள்ள வேண்டுவ 
தில்லை. 


இல்லறத்தாலும்‌ வீடு பேறுண்‌ டென்பது தமிழர்‌ கொள்கை 
யாதலால்‌, “இருள்சேர்‌ இருவினை? என்று திருவள்ளுவர்‌ 
கூறியது, தெரிந்தும்‌ தெரியாதும்‌ செய்யும்‌ இரு வகைத்‌ தீவினை 
களையே. 


(௧௪) மந்திரம்‌ 
ஓங்காரம்‌ (பிரணவம்‌) 


ஓம்‌ என்னும்‌ மூல மந்திரம்‌, இறைவனை அம்மை யப்பனாக 
வுணர்த்தும்‌ ஒலி வடிவாகும்‌. அது ஓ என்னும்‌ ஒரே யெழுத்தே. 
இன்னிசை பற்றி மகர இறு சேர்க்கப்‌ பட்டது. ஓங்காரம்‌ எனி 
னும்‌ ஓகார மெனினும்‌ பொரு எளவில்‌ ஒன்றே. 


வடமொழியில்‌ அகர வுகரம்‌ புணர்ந்து (குல உத்துங்கன்‌ 
குலோத்துங்கன்‌ என்பது போல்‌) ஓகார மாவது நோக்கியும்‌, 
எழுத்துப்‌ பேறான மகரத்தைச்‌ சொல்‌ லுறுப்பாகக்‌ கொண்டும்‌, 
ஓம்‌ என்பதை ௮--௨--ம்‌ எனப்‌ பிரித்து, அம்‌ மூவெழுத்தும்‌ 
முறையே முத்‌ திரு மேனியரையுங்‌ குறிக்கு மென்றும்‌, சிவனையும்‌ 
சிவையையும்‌ மாயையையுங்‌ குறிக்கு மென்றும்‌, ஆதனையும்‌ 
(ஜீவாத்து மாவையும்‌) பரவாதனையும்‌ (பரமாத்து மாவையும்‌) 
ம்ரயையையுங்‌ குறிக்கு மென்றும்‌, பலவாறு கூறுவர்‌. 


ஓங்காரம்‌ ஒரே யெழுத்‌ தென்பதை, 


£ஒரெழுத்‌ தாலே யுலகெங்குந்‌ தானாகி? 
(திருமந்‌. ப. இ. உரை, ௭௬௫) 
*“ஆறெழுத்‌ தோதும்‌ அறிவார்‌ அறிகிலர்‌? (டை ௯௪௧) 


என்பவற்றாலும்‌, ஓங்காரம்‌ அம்மை யப்பனை யுணர்த்தும்‌ எழுத்‌ 
தென்பதை, 


Digitized by R.Mathan 


௯௨ தமிழர்‌ மதம்‌ 


₹₹ஓமெனும்‌ ஓங்காரத்‌ துள்ளே யொருமொழி 
ஓமெனும்‌ ஓங்காரத்‌ துள்ளே யுருவரு 
ஓமெனும்‌ ஓங்காரத்‌ துள்ளே பலபேதம்‌ 
ஓமெனும்‌ ஓங்காரம்‌ ஒண்முத்தி சித்தியே.?? 
(டை ௨௬௨௭) 


“ஓங்காரத்‌ துள்ளே யுதித்தவைம்‌ பூதங்கள்‌ 
ஓங்காரத்‌ துள்ளே யுதித்த சராசரம்‌ 
ஓங்காரா தீதத்‌ துயிர்மூன்றும்‌ உற்றன 
ஓங்கார சீவ பரசிவ ரூபமே.?? (டை ௨௬௨௮) 


என்ப வற்றாலும்‌, அறியலாம்‌. 


ஓங்கார வரி வடிவம்‌ தமிழ்‌ ஓகார வரிவடிவ யாத 
லாலும்‌, அது யானை வடிவை யொத்த தென்று விநாயக புரா 
ணங்‌ கூறுவதாலும்‌, ஓங்கார மந்திரம்‌ தமிழ்‌ மந்திரமே யென்‌ 
பது தெளிவாம்‌. 


அது சிவனியத்திற்‌ குரிய தாயினும்‌, மாலியத்திலும்‌ ஆளப்‌ 
படுவது, முன்‌ னதன்‌ முன்‌ மைழயையயும்‌ தொன்மையையும்‌ 
முதன்‌ மையையும்‌ உணர்த்தும்‌. 


திருவைந்‌ தெழுத்து 


“சிவ போற்றி? (சிவனே! வணக்கம்‌) என்பதே; தமி 
ழர்‌ கொண்டதும்‌ உண்மை யானதுமான திருவைந்‌ தெழுத்‌ 
தாம்‌. மாணிக்க வாசகரின்‌ போற்றித்‌ திரு வகவலி லுள்ள 
போற்றித்‌ தொடர்களை நோக்குக. 


£₹6தென்னா டுடைய சிவனே போற்றி? (போற்றி. ௧௬௪). 


ஆரியர்‌, “சிவ போற்றி? என்னும்‌ உண்மைத்‌ திருவைந்‌ 
தெழுத்தைச்‌ சமற்கிருதத்திற்‌ சிவாய ந ம:? என்று மொழி 
பெயர்த்‌ துள்ளனர்‌. சிவாய என்பது வடமொழி யுரு பேற்ற 
தென்சொல்‌. 


“ய? என்பது வடமொழியில்‌ ௪-ஆம்‌ வேற்றுமை ஒருமை 
யுருபு. அதை யேற்கும்‌ பெயரின்‌ அகர வீறு ஆகார வீறாக 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௯௩. 


நீளும்‌. அதனாற்‌ சிவ என்னும்‌. பெயர்‌ ௪-ஆம்‌ வேற்றுமையிற்‌ 
சிவாய என்னும்‌ வடிவு கொள்ளும்‌. அதனொடு புணரும்‌ நமஸ்‌ 
(வணக்கம்‌) என்னும்‌ வடசொல்‌ நம: என்று திரியும்‌. ஆகவே, 
சிவாய நம: என்னும்‌ இரு மொழித்‌ தொடர்ச்‌ சொல்‌, உண்‌ 
மையில்‌ ஆறெழுத்தே யன்றி ஐந்‌ தெழுத்‌ தாகாது. அது 
இறு கெட்டுத்‌ தமிழிற்‌ சிவாயநம என்று நிற்கும்‌ போதே 
ஐந்‌ தெழுத்‌ தாகும்‌. 


சிவாய நம என்பது நமசிவாய என்று தமிழில்‌ முறை 
மாறி நிற்கும்‌ போதும்‌, நமச்சிவாய என்‌ று இடையில்‌ வலி 
மிக்கு ஆறெழுத்‌ தாகும்‌. 


₹6 நமச்சிவாய வாழ்க நாதன்றாள்‌: வாழ்க?? 


என்று மாணிக்க வாசகரின்‌ “சிவ புராணம்‌” தொடங்குதல்‌ 
காண்க. **நன்றுகண்‌ டாயது நமச்சிவா யக்கனி?? 
. (திரும்‌, ௨௬௪௯). 


சிவாய நம என்னும்‌ இரு மொழித்‌ தொடரைச்‌ சிவய நம 
என்று இடையாகாரங்‌ குறுக்கி, அது சிறப்பு; வனப்பு, யாப்பு, 
நடப்பு, மறைப்பு என்னும்‌ தென்சொற்களின்‌ முதலெழுத்துத்‌ 
தொகுப்‌ பென்றும்‌; அவ்‌ வெழுத்துக்கள்‌ முழறையே சிவன்‌, 
ஆற்றல்‌ (சத்தி, சிவை), ஆதன்‌ (சீவன்‌), மறைப்பு (திரோ 
தாயி) அல்லது மாசு (மலம்‌), மாயை என்பவற்றைக்‌ குறிக்கு 
மென்றும்‌, கூறுவது உண்மைக்கும்‌ உத்திக்கும்‌ மொழிநூற்கும்‌ 
ஒரு சிறிதும்‌ பொருந்தாது. இது, North, East, West, South 
என்னும்‌ சொற்களின்‌ முதலெழுத்துத்‌ தொகுப்பே “68? 
என்னும்‌ சொல்லென்றும்‌, அது நாற்‌ றிசையி னின்றும்‌ வரும்‌ 
செய்திகளைக்‌ குறிக்கு மென்றும்‌, கூறுவ தொத்ததே. 


சிவ என்பது, சிவம்‌ என்னும்‌ தென்‌ சொல்லின்‌ வட 
மொழி வடிவம்‌. அதன்‌ அகர வீறு ஆகார வீமுனது வட 
மொழி யுருபுப்‌ புணர்ச்சி விளைவு. “ய? வடமொழி ௪-ஆம்‌ 
வேற்றுமை யுருபு. நம என்பது, நமஸ்‌ என்னும்‌ வடசொல்‌ 
லின்‌ திரிபான நம: என்பதன்‌ கடைக்‌ குறை அல்லது இறு 
கேடு. இங்ஙனம்‌, சிவாய்‌ நம: என்னும்‌ வடமொழித்‌ தொட 
ரைச்‌ சிவய நம என்று திரிப்பின்‌, அது வடமொழித்‌ தொடரு 


Digitized by R.Mathan 


௯௪ தமிழர்‌ மதம்‌ 


மாகாது தென்மொழித்‌ தொடரு மாகாது இடைத்‌ தட்டில்‌ 
நிற்ப தாகும்‌. அதையும்‌ எழுத்‌ தெழுத்தாகப்‌ பிரிப்பின்‌ ஒன்று 
மில்லாது போம்‌. 


சிவம்‌ என்பது, செம்‌ என்னும்‌ அடிப்‌ பிறந்து, ஒரு வகை 
யிலும்‌ திரியாது என்றும்‌ ஒரே தன்மைத்‌ தாய்‌ நிற்கும்‌ செம்‌ 
பொருளாகிய கடவுளைக்‌ குறிக்கும்‌ தென்சொல்‌. 


““பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பென்னுஞ்‌ 
செம்பொருள்‌ காண்ப. தறிவு.?? 
என்று திருவள்ளுவர்‌ கூறுதல்‌ காண்க (குறள்‌. ௩௫௮). 
““செம்பெரு மானே சிவபுரத்‌ தரசே?” 
்‌ (திருவாச. வாழாப்‌ பத்து, ௨). 
சுள்‌--செள்‌--செய்‌--செய்ம்மை--செம்மை--செம்‌, 


செம்‌--செவ்‌--செவ--சிவ--சிவம்‌--சிவன்‌ ன்‌ 


செம்மை- தீயின்‌ நிறமாகிய சிவப்பு, தீயின்‌ தன்மை 
யாகிய நேர்மை, கோடாமை, திரியாமை, 


நடுநிலை. 


சிவ என்பது தமிழிற்‌ சிவன்‌ என்பதன்‌ விளி வடிவம்‌, அதைச்‌ 
£சி?, வ? என்று எழுத்துப்‌ பிரிப்பின்‌ அச்‌ சொல்‌ லாகாது. 


**சிறிட்டு நின்று சிவாய நமவென்ன?? (௯௧௦), 
““மருவுஞ்‌ சிவாயமே மன்னும்‌ உயிரும்‌? (௯௫௬ ), 
£சிவாயவொ டவ்வே தெளிந்துளத்‌ தோத?? (௯௫௮); 
“£தேறாச்‌ சிவாய நமவெனத்‌ தேறிலே?? (௨௪௬௦), 
“£தெளிய வோதிச்‌ சிவாய நமவென்னும்‌?? (௨௬௫௯ ), 
**தெள்ளமு தூறச்‌ சிவாய நமவென்று?? (௨௬௬௩), 

** திரிமலம்‌ நீங்கிச்‌ சிவாயவென்‌ நேோதும்‌?? (௨௬௬௫), 


“சிவாய நமவெனச்‌ சித்த மொருக்கி?? (௨௬௬௯), 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௯௫ 

£“உருவில்‌ சிவாய நமவென வோதே?? (௨௭௫௨); 
என்று திருமூல நாயனாரும்‌, 

“சிவாய நமவென்று சிந்தித்‌ திருப்பார்க்கு?? (நல்‌. ௧௫); 


என்று ஒளவையாரும்‌ பாடியிருப்பதால்‌, சிவாய நம என்பதே 
மூல வடிவென்றும்‌, அது இருமொழித்‌ தொடரென்றும்‌, சிவய நம 
என்பது அதன்‌ திரிபென்றும்‌, சிவ என்னும்‌ நிலைச்‌ சொல்லே 
தென்சொல்‌ லென்றும்‌, அறிந்து கொள்க. 


இனி, சிவய நம என்பதை நம சிவய என்று முறை மாற்றி 
அது பருவியல்‌ ஐந்தெழுத்து (ஸ்தூல பஞ்சாக்ஷர) என்றும்‌, 
சிவய நம என்பது நுண்ணியல்‌ ஐந்தெழுத்து (ஸூக்ஷ்ம பஞ்சா 
க்ஷர) என்றும்‌, சிவய சிவ என்பது அதி நுண்‌ ணியல்‌ ஐந்‌ 
தெழுத்து( அதி ஸூக்ஷ்ம பஞ்சாக்ஷர) என்றும்‌, திருமந்திர உரை 
யாசிரியர்‌ கூறுவர்‌. ஆயின்‌, மூலத்திற்‌ சிவாய என்று வகர 
ஆகார முள்ள வடிவே யுள்ளது. ஆகவே; யாப்பு என்னும்‌ தென்‌ 
சொல்லின்‌ முதலெழுத்தும்‌ சிவாய என்னும்‌ வடசொல்லின்‌ 
இடை யெழுத்தும்‌, முறையே, ய? என்று குறுகினதாகக்‌ 
கொள்ளப்‌ பட்டதும்‌ £வ? என்று குறுக்கப்‌ பட்டதும்‌ தெளிவாம்‌. 


... இனி; “சிவய?, “சிவ? , “சி? என்பவற்றையும்‌ திருவைந்‌ 
தெழுத்தின்‌ வகைகளாகக்‌ கொள்ளுவர்‌. அவை அங்ஙன 
மாகாமை வெளிப்படை. 


தமிழரை மயக்கிச்‌ சிவ மதத்தை ஆரிய வ ண்ண மாக்‌ 
கற்கே, சிவாய நம என்னும்‌ இரு மொழித்‌ தொடர்த்‌ திரிபின்‌ 
எழுத்துக்கட்கு வெவ்வேறு குறிப்புப்‌ பொருள்‌ குறித்துள்ளனர்‌. 
அவ்வாறே; 


“சிவன்‌ சத்தி சீவன்‌ செறுமல மாயை?? (௨௬௬௦); 


என்று திருமூலரும்‌ பாடி யுள்ளார்‌. 


ஐந்து என்னும்‌ தொகை பற்றி, திருவைந்‌ தெழுத்‌ தென்ப 
வற்றைச்‌ சிவன்‌ கை கால்களொடும்‌ ஆடு மன்‌ றங்க ளொடும்‌ 
தொடர்பு படுத்திக்‌ கூறுவர்‌. 


Digitized by R.Mathan 


௯௭ தமிழர்‌ மதம்‌ 


₹திருந்துநற்‌ சீயென்‌ றுதறிய கையும்‌ 
அருந்தவர்‌ வாவென்‌ றணைத்த மலர்க்கையும்‌ 
பொருந்தில்‌ இமைப்பிலி யவ்வென்ற பொற்கையுந்‌ 
திருந்தநத்‌ தீயாகுந்‌ திருநிலை மவ்வே.?? 
(திருமந்‌. ௨௭௫௧). 


“சி? யாப்பு நோக்கிச்‌ சீ? என நீளும்‌. அதை ₹நாயோட்‌ 
டும்‌ மந்திரம்‌? என்பர்‌ திருமூலர்‌. 
**சேர்க்குந்‌ துடிசிகரம்‌ சிக்கனவா வீசுகரம்‌ 
ஆர்க்கும்‌ யகரம்‌ அபயகரம்‌--பார்க்கிலிறைக்‌ 
கங்கி நகரம்‌ அடிக்கீழ்‌ முயலகனார்‌ 
தங்கும்‌ மகரமது தான்‌ .?? (௨. வி. ௩௩). 


££மலாம்‌ சிவயநம மேவுமணி பொன்வெள்ளி 
பாலாம்செம்‌ போடுமண்‌ பற்றல்போல்‌— மேலாம்‌ 
அவனாடல்‌ செய்வனகம்‌ ஆல்தில்லை கூடல்‌ 
தவ நெல்லை குற்றாலம்‌ தான்‌.?2 


சிவன்‌ திரு நடத்தை ஐந்‌ தொழில்‌ நடம்‌ என்பதால்‌, இரு 
மொழித்‌ திருவைந்‌ தெழுத்து சிவன்‌ ஐந்‌ ெதொழிலொடும்‌ 
தொடர்பு படுத்தப்‌ பெறும்‌. 


இனி, ஓகநூலார்‌, மாந்தனுடல்‌ தொடை முதல்‌ மண்டை 
வரை இரு மொழித்‌ திருவைந்‌ தெழுத்து வடிவில்‌ அமைந்திருப்ப 
தாகவும்‌, வரைந்து காட்டுவர்‌. 


“சிவாய நம? என்பதில்‌, ய, ந, ம, என்னும்‌ மூவெழுத்துக்‌ 
களையும்‌ பிரித்துக்‌ குறிப்புப்‌ பொருள்‌ கூறின்‌ ,ராமாய நம;,நாராய 
ய நம, குமாராய நம, கணேசாய நம என்பவற்றிலும்‌ 
அவ்‌ வெழுத்துக்களைப்‌ பிரித்து அக்‌ குறிப்புப்‌ பா ருள்‌ கூறல்‌ 
வேண்டும்‌. அங்ஙனங் கூறும்‌ வழக்கம்‌ இல்லை. அதோடு அவை 
ஐந்‌ தெழுத்தும்‌ ஆறெழுத்தும்‌ ஏழெழுத்துங்‌ கொண்ட தொடர்‌ 
களைச்‌ சேர்ந்தவை, 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௯௭ 


திருமூலர்‌ தலை சிறந்த ஓகியரும்‌ மெய்ப்‌ பொரு ளோ தியரும்‌ 
(தத்துவ ஞானியரும்‌) ஆதலால்‌, “அவர்‌ எங்ஙனம்‌ தவறாகக்‌ 
கூறியிருக்க முடியும்‌??? எனச்‌ சிலர்‌ வினவலாம்‌. இதற்கு 
விடை, அவர்‌ காலத்திற்கு முன்பே ஆரியச்‌ சொற்களும்‌ கருத்‌ 
துக்களும்‌ சிவனியத்தில்‌ வேரூன்‌ றி விட்டதனாலும்‌, அவர்‌ காலத்‌ 
திலும்‌ மொழி யாராய்ச்சி யின்மையாலும்‌, அவர்‌ போலும்‌ பெரி 
யார்க்கும்‌ ஆரியக்‌ கலப்பை அறியவும்‌ அதை நீக்கவும்‌ இயலாது 
போயிற்‌ றென்பதே. 


இறைவன்‌ திருவருள்‌ பெற்றவ ரெல்லாம்‌ எல்லா மறிந்தவர்‌ 
என்று கருதுவது, அறியாமையின்‌ பாற்பட்டதே. இறைவன்‌ 
ஏற்படுத்தியவாறு, ஒவ்‌ வொருவரும்‌ ஒவ்‌ வோர்‌ அறிவுத்‌ துறை 
யிலேயே வல்லுநராதல்‌ கூடும்‌. கணித அறிஞர்‌ வரலாறறியா 
தது போல்‌, மெய்ப்‌ பொருளியலாரும்‌ அறிவிய ல்‌ அறியார்‌. 
மொழிநூல்‌ ஓர்‌ அறிவியல்‌. அது தொல்காப்பியர்‌ காலத்திற்கு 
முன்பே குமரிநாட்டில்‌ தோன்‌ நியதேனும்‌, ஆரியரால்‌ மறைக்‌ 
கப்பட்டு விட்டது. 


திருமூலர்‌ போல்வார்‌ திங்களை யடையும்‌ வான்‌ கலத்தைத்‌ 
தம்‌ மன வலியால்‌ தடுக்க முடியும்‌. ஆயின்‌ , அதன்‌ அமைப்பை 
விளக்க முடியாது. மன வலி வேறு; நூலறிவு வேறு. 


மந்திரம்‌ என்பது மன வலிமையே யன்றி எழுத்‌ தொலிப்‌ 
பன்று. முன்னுதல்‌- கருதுதல்‌. முன்‌--மன்‌. மன்‌ 4 திரம்‌( திறம்‌) 
-மன்றிரம்‌--மந்திரம்‌, மன்‌--மனம்‌. 
“நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப. *? (தொல்‌. ௧௪௩௪). 
“எண்ணிய எண்ணியாங்‌ கெய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெரின்‌.?? (குறள்‌. ௬௬௬). 
வீடு பேறும்‌ நல்‌ வாழ்வும்‌ இறைவ னருளாற்‌ பெறுவன வாத 
லின்‌, அவன்‌ திருப்‌ பெயரை முழு நம்பிக்கை யுடன்‌ ஓதி வழி 
படல்‌ வேண்டும்‌. இறைவனுக்கு எல்லா மொழியும்‌ ஒன்றே. 
ஆயினும்‌ தமிழ்‌, உலக முதன்‌ மொழியும்‌, சிவ (இறைவன்‌ ) 
வழிபாடு தோன்றிய மொழியும்‌, ஆரியத்திற்கு மூல மொழியும்‌, 
இளைத்தவரும்‌ பேசக்‌ கூடிய மெல்லொலி மொழியும்‌, முழுத்‌ தூய 
முனிவர்‌ வளர்த்த மொழியும்‌, முதல்‌ மறை இயன்ற மொழியும்‌ 
ஆதலால்‌, சிவ போற்றி என்னும்‌ செந்தமிழ்த்‌ திரு வைந்‌ 
தெழுத்தே சிவனுக்‌ கேற்ற சிறந்த மந்திரமாம்‌. 


Digitized by R.Mathan 
௯௮ தமிழர்‌ மதம்‌ 

“நம? என்னும்‌ வட சொல்‌ உடல்‌ வணக்கத்தை மட்டும்‌ 
குறிக்கும்‌. “போற்றி? என்னும்‌ தெய்வத்‌ தமிழ்ச்‌ சொல்லோ, 
வழுத்துதலோடு கூடிய வணக்கத்தையே குறிக்கும்‌. 

“சிவாய நம? என்பதிலுள்ள உயிர்‌ நாடிச்‌ சொல்‌, சிவ்‌ என்‌ 
னும்‌ தீந்தமிழ்ச்‌ சொல்லே. ஆதலாற்‌ சிவ போற்றி என்பதே 
அறிவுடைத்‌ தமிழர்க்கு உரியதாம்‌. சிவ சிவ என்றோதி வணங்கி 
னும்‌ போதும்‌. 


£“சிவசிவ என்கிலர்‌ தீவினை யாளர்‌ 
சிவசிவ என்றிடத்‌ தீவினை மாளும்‌ 
சிவசிவ என்றிடத்‌ தேவரு மாவர்‌ 
சிவசிவ என்னச்‌ சிவகதி தானே?” (திருமந்‌, ௨௬௬௭ ). 


எந்த எழுத்திற்கும்‌ குறிப்புப்‌ பொருளாக எதையும்‌ குறிக்க 
லாம்‌. ஒவ்‌ வொரு மதத்தாரும்‌ ஒவ்வோர்‌ எழுத்திற்கு ஒவ்‌ வொரு 
பொருள்‌ குறிப்பர்‌. கடவுள்‌ வணக்கமும்‌ முழு நம்பிக்கையும்‌ 
கலந்தா லன்றி எந்த எழுத்தும்‌ சொல்லும்‌ பயன்‌ படா. | 


இராயிரம்‌ ஆண்டாக வழங்கி வந்ததனால்‌ மட்டும்‌, எந்தத்‌ 
தொடர்ச்‌ சொல்லும்‌ உண்மையான மந்திரம்‌ ஆகி விடாது, தமி 
ழறியாத ஆரியர்க்கே “சிவாய நம? என்பது உரியதாம்‌. 
தமிழர்க்கு உரியது சிவ போற்றி என்பதே. இது ஆரிய ஐந்‌ 
தெழுத்தினும்‌ வலிமையுள்ள தென்பதைத்‌ தொடர்ந்‌ தோதிக்‌ 
காண்க, 


₹“சேவார்‌ வெல்கொடிச்‌ சிவனே போற்றி?? 
“சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி”? 
“தென்னா டுடைய சிவனே போற்றி?? 
““சிறவே போற்றி சிவமே போற்றி?? 
“சிந்தனைக்‌ கரிய சிவமே போற்றி? 


என்று மாணிக்கவாசகரே தம்‌ “போற்றித்‌ திரு வகவ?லில்‌ வழுத்தி 
யிருத்தல்‌ காண்க. 


“சிவனே என்பது சேய்மை விளி வடிவும்‌, “சிவ” என்பது 
அண்மை விளி வடிவும்‌, ஆன ஒரே சொல்லே. சிவனை முன்‌ 
னிலைப்‌ படுத்தியோ உண்ணிலஜப்‌ படுத்தியோ விளிக்கும்‌ போது, 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௯௯ 


“சிவ? என்னும்‌ வடிவே ஏற்றதாம்‌. ஆ தலால்‌ , “சிவனே 
போற்றி? என்பதும்‌ “சிவ போற்றி? என்பதும்‌ ஒன்றேயாம்‌. 
இவையே, ஆரியர்‌ தென்னாடு வருமுன்பும்‌ இந்தியாவிற்குட்‌ புகு 
முன்பும்‌, தொன்று தொட்டு வழங்கிய குமரி நாட்டுத்‌ தமிழர்‌ 
வழக்காம்‌. வேதமொழியும்‌ சமற்கிருதமும்‌ ஆகிய கீழை யாரியம்‌ 
தேவமொழி யென்னும்‌ ஆரிய ஏமாற்றும்‌, தமிழரின்‌ குருட்டு மூட 
தம்பிக்கையுமே, சிவ போற்றி என்னும்‌ ஒரு மொழி மூல உண்‌ 
மைத்‌ திருவைந்‌ தெழுத்தை மறைத்த தென்று, உண்மை 
யறிந்து செந்‌ நெறி கடைப்‌ பிடிக்க. 


“சிவாய நம? என்னும்‌ சமற்கிருதத்‌ தொடரும்‌, ௦ஸbeisance 
௦ ia’ என்னும்‌ ஆங்கிலத்‌ தொடரும்‌, பொருள ளவிலும்‌ பய 
னளவிலும்‌ ஒன்றே. 


சிவன்‌ என்னும்‌ தென்சொல்லைக்‌ கடன்‌ கொண்டு, அதை 
ஒப்புக்‌ கொள்ளாது வடசொல்‌ லென்று ஏமாற்றும்‌ ஆரியப்‌ புரட்டு, 
இறைவனுக்கு ஏற்குமா? அப்‌ புரட்டுச்‌ சொல்‌ மந்திர மாகுமா? 
எண்ணிக்‌ காண்க. 


(௧௫) மெய்ப்‌ பொருளியல்‌ 


எங்கும்‌ நிறைந்துள்ள இறைவனே, சிவனியராற்‌ சிவன்‌ 
என்னும்‌ பெயரால்‌ வணங்கப்‌ படுகின்றான்‌. சிவன்‌ பெயர்களுள்‌ 
இறைவன்‌ என்பதும்‌ ஒன்று. இறைவன்‌ எங்குந்‌ தங்கி யிருப்‌ 
பவன்‌. இறுத்தல்‌ தங்குதல்‌. 
£6இருசுட ரோடிய மானனைம்‌ பூதமென்‌ 
றெட்டு வகையு முயிரும்யாக்‌ கையுமாய்க்‌ 
கட்டி நிற்‌ போனும்‌..ஃஃ%5ஃ0ஃஃஃ55566௦%6௦௦௦ 056௦0062 2 


(மணி. ௨௭: ௮௯-௯௧) 


என்று கி. பி. ௨-ஆம்‌ நூற்றாண்டிலேயே சிவன்‌ வடிவங்‌ கூறப்‌ 
பட்டது. இறைவன்‌ என்னும்‌ பெயராலும்‌ எண்‌ குணத்தான்‌ என்‌ 
னும்‌ இயல்பாலும்‌, கடவுளும்‌ சிவனும்‌ ஒன்றே என்பது பெறப்‌ 
படும்‌. ஆயினும்‌, இல்லறத்தார்க்கும்‌ பொதுமக்கட்கும்‌ எளிதாய்‌ 
விளங்குமாறு, இறைவனையும்‌ அவனாற்றலையும்‌ ப பேருலகத்‌ 
தந்தையும்‌ தாயுமாக உருவகித்துச்‌ சிவனும்‌ சிவையும்‌ என்ற 
னர்‌. உலகிலுள்ள உயரிய உயிரினங்க ளெல்லாம்‌ ஆணும்‌ பெண்‌ 


Digitized by R.Mathan 


௧௦௦ தமிழர்‌ மதம்‌ 


ணுமாக அமைந்தே கான்முனையைப்‌ பிறப்பித்த லாலும்‌, தாய்‌ 
மைப்‌ பண்பிலேயே அருண்மைப்‌ பண்பு சிறந்திருத்தலாலும்‌, 
இறைவனை அம்மை யப்பனாகக்‌ காட்டினர்‌ அறிஞர்‌. உண்மை 
யில்‌, இறைவ னிடத்தில்‌ ஆண்மையு மில்லை ; பெண்மையு மில்லை. 
அவன்‌ கட்‌ புலனான உருவின்‌ றி எங்கும்‌ நிறைந்‌ திருக்கும்‌ ஆவி 
வடிவான பேராற்றல்‌ ; எண்ணுக்கும்‌ எட்டாது எல்லாங்‌ கடந் 
தவன்‌ ; இயற்கையாகவே எல்லாம்‌ அறிந்தவன்‌ ; இமைப்‌ பொழு 
திற்‌ கருதிய வளவிலேயே எத்துணையு மின்றி எல்லாம்‌ படைக்க 
வல்லவன்‌ ; எவ்‌ வகையிலும்‌ பகுக்கப்‌ படாத ஒப்புயர்‌ வற்ற தன்‌ 
னந்‌ தனிப்‌ பொருள்‌) தொடக்க மிலியாக முத்‌ தொழிலுந்‌ தானே 
செய்து வருபவன்‌ ; இம்மியும்‌ திரியாது என்றும்‌ ஒரே நிலைமையில்‌ 
இருப்பவன்‌ . 


“படைத்து விளையாடும்‌ பண்பி னோனும்‌ 
துடைத்துத்‌ துயர்தீர்‌ தோற்றத்‌ தோனும்‌ 
தன்னில்‌ வேறு தானொன்‌ நிலோனும்‌ 
அன்னோன்‌ இறைவ னாகுமென்‌ றுரைத்தனன்‌?? 
(௨௭: ௯௨-௯௫) 
மணிமேகலைக்கு அறிவுறுத்திய சிவனியக்‌ குரவன்‌. 


இங்ஙனம்‌ மூன்றா யிருந்த சிவன்‌ தொழிலை மை றத்தல்‌ 
(துரோபவம்‌) அருளல்‌ (அனுக்கிரகம்‌) என்‌ னும்‌ இரண்டு 
சேர்த்து ஐந்தாக்கி, அவற்றைச்‌ செய்பவர்‌, முறையே, நான்‌ 
முகன்‌ , திருமால்‌, உருத்திரன்‌ , பெருவுடையான்‌ (மகேசுவரன்‌ ), 
என்றும்‌ நல்லான்‌ (சதாசிவன்‌ ) என்னும்‌ ஜவர்‌ என்றும்‌; 


ஐத்‌ தொழிலும்‌, பருவியல்‌ (ஸ்தூல) ஐந்‌ தொழில்‌, நுண்‌ 
ணியல்‌ (ஸூக்ஷ்ம) ஐந்‌ தொழில்‌, அதி நுண்ணியல்‌ ஐந்‌ தொழில்‌ 
என மூவகைப்படு மென்றும்‌; 


சிவனைச்‌ சிவம்‌, ஆற்றல்‌ (சக்‌ தி), என்றும்‌ நல்லான்மை 
(சாதாக்கியம்‌), பெருவுடை யான்மை (இசுரம்‌), தூவறிவை 
அல்லது வாலறிவம்‌ (சுத்த வித்தை ) என்னும்‌ ஐம்‌ மெய்ப்‌ பொரு 
ளாகக்‌ கூறுபடுத்தி; அவற்றில்‌, முறையே, அறிவே கொண்ட 
சிவனும்‌, வினையே கொண்ட ஆற்றலும்‌, அறிவும்‌ வினையும்‌ சம 
மாகக்‌ கொண்ட என்றும்‌ நல்லானும்‌, அறிவு குன்றி வினை மிக்க 
பெருவுடையானும்‌, வினை குன்றி அறிவு மிக்க வாலறிவனும்‌ 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௧௦௧ 
(வித்தியேசுவரனும்‌) நின்று தொழிற்படுவ ரென்றும்‌; 


சிவம்‌, ஆற்றல்‌, ஓதை (நாதம்‌), விந்து என்னும்‌ நான்கும்‌ 
ஒடுக்க (லய) நிலையி லுள்ள சிவனின்‌ உருவிலா (அரூப)த்‌ திரு 
மேனிகளும்‌; என்றும்‌ நல்லான்‌ என்பது நுகர்வு (போக) நிலையி 
லுள்ள சிவனின்‌ உருவ வுருவிலா (ரூபா ரூப)த்‌ திருமேனியும்‌ ; 
பெருவுடையான்‌ , உருத்திரன்‌, மால்‌, நான்முகன்‌ என்னும்‌ 
நான்கும்‌ அதிகார நிலையிலுள்ள சிவனின்‌ உருவ (ரூப)த்‌ திரு 
மேனிகளும்‌, ஆகு மென்றும்‌; 


திருவிலங்கம்‌ (லிங்கோற்பவன்‌ ), நல விருக்கையன்‌ (சுகா 
சனன்‌ ), ஆற்றல்‌ தோற்றி (சக்திதர மூர்த்தி, மணவழகன்‌ 
(கலியாண சுந்தர மூர்த்தி), மங்கை பங்கன்‌ (அர்த்த நாரீசு 
வரன்‌ )) சிவை கந்தர்‌ சேர்ந்தான்‌ (சோமா ஸ்கந்தன்‌), சக்கர 
மீந்தான்‌ (சக்ர வரதன்‌), முத்திரு மேனி (திரி மூர்த்தி), மாலிடங்‌ 
கொண்டான்‌ (ஹரி யர்த்தன்‌ , சங்கர நாராயணன்‌ ), தென்முக 
தம்பி (தக்ஷிணா மூர்த்தி), மண்டையேந்தி (பிக்ஷாடன மூர்த்தி, 
காபாலீ), குறளன்‌ முது கொடித்தான்‌ (கங்காளன்‌ ), காமனைக்‌ 
காய்ந்தான்‌ (காமாரி), காலனை யுதைத்தான்‌ (கால சங்கார 
மூர்த்தி), கடல்‌ வளர்ந்தானைக்‌ கொன்றான்‌ (சலந்த ராரி), 
முப்புர மெரித்தோன்‌ (திரிபு ராரி), எண்காற்‌ புள்ளுருவன்‌ (சரப 
மூர்த்தி), நஞ்சுண்டான்‌ அல்லது கறைமிடற்றன்‌ (நீல கண்‌ 
டன்‌ ), முப்‌ பாதன்‌ (திரி பாதன்‌), ஒரு பாதன்‌ (ஏக பாதன்‌), 
பே முருவன்‌ (பைரவன்‌ ), விடை யேறி (இடபாரூடன்‌) , பிறை 
சூடி (சந்திர சேகரன்‌); நட வரசன்‌ (நடராஜன்‌,) கங்க 
தாங்கி(கங்கா தரன்‌) என்னும்‌ இருபத்‌ தைந்தும்‌ சிவ வழிபாட்டு 
வடிவங்கள்‌ என்றும்‌; 


ஆற்றலை (சக்தி) விருப்‌ பாற்றல்‌ (இச்சா சக்தி),அறி வாற்றல்‌ 
(ஞான சக்தி), வினை யாற்றல்‌ (கிரியா சக்தி), என மூன்றாக 
வகுத்தும்‌, மேலும்‌ தொண்டாக (ஒன்பதாக) விரித்தும்‌, ஐம்ப 
தாகப்‌ பெருக்கியும்‌ ; 


மாயை (மாயா, மோஹினி ), காலம்‌, ஊழ்‌ (நியதி), கலை, 
அறிவம்‌ (வித்தை), விழைவு (அராகம்‌), ஆதன்‌ (புருஷ) என்‌ 
னும்‌ ஏழும்‌ அறிவ மெய்ப்‌ பொருள்‌ (வித்யா தத்வம்‌) என்றும்‌, 
அவற்றை இறைவன்‌ இறிலி (அனந்தன்‌) என்னும்‌ வாலறிவன்‌ 
வாயிலாகக்‌ கருமிய (காரிய)ப்‌ படுத்துவா னென்றும்‌; 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௧௦௩ 
தில்‌-நிற்றம்‌- நித்தம்‌--வ. நித்ய. நித்தம்‌--நித்தல்‌. 


ஓ. நோ: வெல்‌--வெற்றம்‌, கொல்‌--கொற்றம்‌. 
குற்று-குத்து, முற்றகம்‌--முத்தகம்‌. 


இடம்‌ உண்மையின்‌ (இருத்தலின்‌ ) தொடர்ச்சியே காலம்‌. 
அது ஒரே தன்மையது. அழியும்‌ பொருள்களை ே நோக்கியே 
இறப்பு நிகழ்‌ வெதிர்வு என்றும்‌, கதிரவன்‌ திங்கள்‌ தோற்ற 
மறைவும்‌ தட்ப வெப்ப நிலை வேறுபாடும்‌ பற்றியே சிறு பொழுதும்‌ 
பெரும்‌ பொழுதுமாகவும்‌, அது பகுக்கப்படும்‌. எதிர்‌ வெல்லாம்‌ 
நிகழ்வாகிப்‌ பின்பு இறப்பாகி விடும்‌. 


கால்‌ போல்‌ நீண்டு செல்வது காலம்‌. கால்‌--காலை. கால்‌-- 
காலம்‌ வ. கால. 


“காலம்‌ உலகம்‌ உயிரே உடம்பே 
பால்வரை தெய்வம்‌ வினையே பூதம்‌ 
ஞாயிறு திங்கள்‌ சொல்என வரூஉம்‌ 
ஆயீ ரைந்தொடு பிறவும்‌ அன்ன 
ஆவயின்‌ வரூஉங்‌ கிளவி யெல்லாம்‌ 
பால்பிரிந்‌ திசையா வுயர்திணை மேன.?? 


என்னும்‌ தொல்காப்பிய நூற்பாவை (௫௪௧) நோக்குக. 


உலவுதல்‌ - வளைதல்‌, சுற்றுதல்‌, திரிதல்‌, உருளுதல்‌. 
உலவு--உலகு--உலகம்‌--வ. லோக. 


உலகு- உருண்டையா யிருப்பது, சுற்றுவது. 


வினை, அறிவு, விருப்பம்‌ ஆகியவற்றைத்‌ தோற்றுவிப்பன 
ஆதனோடு கூடிய அகக்‌ கரணங்களும்‌ புறக்‌ கரணங்களுமான 
ஆத மெய்ப்‌ பொருள்க ளாதலால்‌, கலை, அறிவம்‌ (வித்ை த); 
விழைவு (அராகம்‌) என்னும்‌ அறிவ மெய்ப்‌ பொருள்கள்‌ உண்‌ 
டென்பது மிகைபடக்‌ கூறலாம்‌. ஆகவே, முற்‌ கூறிய இருபத்‌ 
தெண்‌ மெய்ப்‌ பொருள்‌ களே உண்மையானவை என அறிக. 
சித்தம்‌, குணம்‌, முதனிலை (பிரகிரு தி), மான்‌ என்பன ஒரு 
பொருட்‌ சொற்கள்‌. ந 


திரவிட நாகரிகத்தை ஆரிய மாகக்‌ காட்டுவதற்கு, பொருட்‌ 


Digitized by R.Mathan 


௧௦௪ தமிழர்‌ மதம்‌ 


டொகைகளைப்‌ பெருக்குவதும்‌ புதுச்‌ சொற்களைப்‌ புணர்ப்பதும்‌ 
ஆரியர்‌ வழக்க மாகும்‌. 


திருவாசகத்‌ திருவெம்பாவைப்‌ பழைய உர முகத்தில்‌, 
தொள்‌ ளாற்றல்களின்‌ (நவ சக்திகளின்‌) பெயர்‌ அம்பிகை, 
கணாம்பிகை, கெளரி, கங்கை, உமை, பரா சத்தி, ஆதிசத்தி, 
ஞான சத்தி, கிரியா சத்தி என்றும்‌; உரை யுள்‌, மனோன்‌ மணி, 
சர்வ பூத தமனி, பெலப்‌ பிர தமனி, பெலவிகரணி, காளி, 
இரவுத்திரி, சேட்டை, வாமை, சிவ சத்தி என்றும்‌; கூறப்பட்‌ 
டுள்ளன. இவை யெல்லாம்‌, விழுப்‌ பொரு ளொன்று மின்றி 
வெறுஞ்‌ சொல்‌ லாரவாரத்தால்‌ தமிழரை மயக்கி அடக்கி யாள்‌ 
வதற்கே, புனையப்‌ பட்டன என அறிக. 


சொல்லுலகம்‌ (சத்தப்‌ பிரபஞ்சம்‌) 


மெய்ப்‌ பொருளியலில்‌, மொழித்‌ துறையில்‌ தான்‌, ஆரியர்‌ 
ஏமாற்றும்‌ தமிழர்‌ ஏமாறலும்‌ இருசாரார்‌ அறியாமையும்‌ விளங்‌ 
கித்‌ தோன்றுகின்றன. 


சொல்லுலகம்‌, பொருளுலகம்‌ (அர்த்தப்‌ பிரபஞ்சம்‌) என 
உலகம்‌ இரு வகைப்படும்‌ என்றும்‌; அவற்றுட்‌ சொல்லுலகம்‌ 
வண்ணம்‌ அல்லது வரணம்‌ (வர்ண), கிளவி (பதம்‌), மந்திரம்‌ 
(மந்த்ர) என முத்‌ திறப்படும்‌ என்றும்‌ ; வரணம்‌ ஜம்பத்தொன்‌ 
றும்‌, பதம்‌ எண்பத்தொன்றும்‌, மந்திரம்‌ பதினொன்றும்‌, ஆகு 
மென்றும்‌; அறிவுக்‌ கரணியமா யிருப்பதால்‌, சொல்லுலகம்‌ தூய 
(சுத்த) மாயையின்‌ கருமியம்‌ ( காரியம்‌ ) என்றும்‌; அது உந்தியி 
லிருந்து எழுப்பப்படும்‌ உதானன்‌ என்னும்‌ காற்றினால்‌ விளைவ 
தென்றும்‌; வாய்ச்‌ சொல்‌ (வாக்கு) நுண்ணிலை (சூக்கும), 
கருநிலை (பைசந்தி), இடைநிலை (மத்திமை), உரு நிலை 
(வைகரி) என நானிலைய தென்றும்‌; அந்‌ நால்வகை வாய்ச்‌ 
சொல்லாலேயே வேறு படுத்துணர்வு (சவிகற்ப ஞானம்‌) உண்‌ 
டாகும்‌ என்றும்‌, அவையின்றேற்‌ பொதுப்படுத்‌ துணர்வே (நிர்‌ 
விகற்ப ஞானமே) உண்டாகும்‌ என்றும்‌; ஆரியர்‌ தம்‌ கருத்துக்‌ 
களைச்‌ சிவனிய மெய்ப்‌ பொருளியலிற்‌ புகுத்தி விட்டனர்‌. 


ஆரிய மந்திரம்‌ எழுகோடி யென்னுங்‌ கூற்று முள்ளது. சொல்‌ 
லுலகம்‌ என்று கண்கூடும்‌ நிலையும்‌ ஆன ஒரு தனியுல கம்‌ இல்‌ 
லவே யில்லை. வெளி யிடத்திற்‌ பொருள்கள்‌ Cமாதுவதனாற்‌ 
செவிப்‌ புலனான ஒலியும்‌ ஓசையும்‌ தான்‌ நி, உடனே நீர்‌ 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௧௦௫ 


மேலெழுத்துப்‌ போல்‌ மறையும்‌. அவற்றைத்‌ குறிக்கும்‌ வரிவடிவு 
களே, அவை எழுதப்பட்ட பொருள்கள்‌ உள்ளவரை. கட்புலனாக 
நிற்கும்‌. 

நாடாப்‌ பதிவானிற்‌ பதியப்பட்ட பேச்சும்‌ பாட்டுமான ஒலி 
களும்‌, அவை தோன்றிய வுடனேயே மறையும்‌. 


எல்லா வொலிகளும்‌, கருத்தறிவிக்கும்‌ குறிகளான சொல்‌ 
லும்‌ சொல்லுறுப்புமாகப்‌ பயன்படா. மாந்தன்‌ வாயிற்‌ பலுக்க 
(உச்சரிக்க)க்‌ கூடிய ஒலிகளே சொற்களாம்‌. ஒரு வகுப்பார்‌ 
அல்லது இனத்தார்‌ வழங்கும்‌ சொற்‌ நறெொகுதியே மொழியாம்‌. 


மொழி யில்லாமற்‌ பறவையும்‌ விலங்கும்‌ போல்‌ ஒரு சில 
வொலிககாக்‌ கொண்டே, முந்தியல்‌ மாந்தர்‌ நீண்ட காலமாக 
வாழ்ந்து வந்தனர்‌. 


முதற்‌ காலத்திற்‌ சொற்களாகவே மொழியொலிகள்‌ தோன்‌ 
றின. நாகரிக மாந்தன்‌ மொழியறிவு பெற்ற பின்பே, சொற்களை 
எழுத்‌ தொலிகளாகப்‌ பகுத்தான்‌. ஓரெழுத்‌ தொலியாகவும்‌. பல 
வெழுத்‌ தொலியாகவும்‌ சொற்கள்‌ இரு வகையாய்‌ அமையும்‌. 


பல எழுத்தொலிகள்‌ மக்க ளெல்லார்க்கும்‌ பொது வாயினும்‌ , 
மாந்தனின வளர்ச்சிக்‌ காலம்‌, தட்ப வெப்ப நிலை முதலியவற்‌ 
றின்‌ வேறுபாட்டால்‌, பல இனத்தார்‌ மொழிகளிற்‌ சிலவும்‌ பலவு 
மான சிறப்‌ பெழுத்தொலிகளும்‌ அமைந்துள்ளன. 


தமிழர்‌ குமரிநாட்டில்‌ தோன்றிய முந்திய இனத்தாராத 
லின்‌, அவர்‌ மொழியில்‌ முப்பதொலிகளே அமைந்துள்ளன. 
அவை பெரும்பாலும்‌ மிக எளியன. ஆரியர்‌, அவருள்ளும்‌ வேத 
ஆரியர்‌, மிக மிகப்‌ பிந்திய வராதலின்‌, அவர்‌ மொழியில்‌ ௫௧ 
ஒலிகள்‌ அமைந்துள்ளன . அவற்றுட்‌ பல ஒலித்தற்கு அரியன ; 
சில செயற்கை யானவை. 


சிவனிய மெய்ப்‌ பொருளியலில்‌ எழுத்து ௫௧ என்‌ று கூறி 
யிருப்பது, சமற்கிருதம்‌ நோக்கியே யாம்‌.: அது தமிழர்‌ மொழி 
யன்று. கோலெழுத்துக்‌ காலத்திலும்‌ வட்டெழுத்துக்‌ காலத்திலும்‌ 
தமிழிலும்‌ ௫௧ எழுத்திருந்தன என்று கூறுவது, வரலாற்றறிவும்‌ 
மொழி நூலறிவும்‌ அறவும்‌ இன்மையையே காட்டும்‌. கோவில்‌ 


Digitized by R.Mathan 
௧௦௬ தமிழர்‌ மதம்‌ 


களில்‌ ௫௧ விளக்கேற்றி எழுத்தாலத்தி (அக்கராலத்தி) எடுப்‌ 
பதும்‌, ஆரிய மொழி யமைப்புப்‌ பற்றியே. 


எழுத்‌ தொலி அல்லது மொழியொலி மூச்சுக்‌ காற்றாகிய 
உயிர்ப்பு வளியாற்‌ பிறக்குமே யன்றி, ஆரியர்‌ கூறியது போல்‌ 
உதானன்‌ என்னும்‌ உந்தி வளியாற்‌ பிறவாது. 


காட்சியும்‌ கருத்தும்‌ ஆகிய இருவகைப்‌ பொருள்களும்‌ 
தோன்றிய பின்னரே, அவற்றைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ மாந்த 
னால்‌ அமைக்கப்பட்டன. பொருள்‌ தோன்றிய போதே சொல்‌ 
லும்‌ உடன்‌ தோன்றிற்‌ றென்றும்‌, சொல்‌ இயற்கையாகப்‌ பொரு 
ளுணர்த்து மென்றும்‌, இடுகுறியாகவும்‌ சொற்கள்‌ இருக்கு மென்‌ 
றும்‌, வடமொழி தேவமொழி யென்றும்‌, அது வேறெம்‌ மொழி 
யினின்றும்‌ கடன்‌ கொள்ளாதென்றும்‌, உண்மைக்கும்‌ மொழி 
நூற்கும்‌ மாறான பல அறியாமையும்‌ ஏமாற்றும்‌ ஒருங்கே கலந்த 
கூற்றுக்கள்‌ , தமிழுக்கும்‌ தமிழனுக்கும்‌ ஓரளவு கூற்றாகவே 
முடிந்தன. 


££அகார முதலாக ஐம்பத்தொன்‌ ருகி?? (திருமந்‌. ௨௬௫௦), 


“ஓதும்‌ எழுத்தோ டுயிர்க்கலை மூவைந்தும்‌ 
ஆதி யெழுத்தவை ஐம்பத்தோ டொன்றென்பர்‌?? 
(டை ௯௪௨), 


“அந்தமும்‌ இன்றியே ஐம்பத்தொன்‌ றாயதே?? 
(டை ௯௪௩), 


“ஐம்ப தெழுத்தே அனைத்துவே தங்களும்‌ 
ஐம்ப தெழுத்தே அனைத்தாக மங்களும்‌ 
ஐம்ப தெழுத்தேயும்‌ ஆவ தறிந்தபின்‌ 
ஐம்ப தெழுத்தும்போய்‌ அஞ்செழுத்‌ தாமே.?? 
(ஷ ௬௪௪), 


என்று திருமூலர்‌ திருமந்திரத்தினின்று மேற்கோள்‌ காட்டிப்‌ 
பயனில்லை. இதற்கு விடை திருவைந்‌ தெதழுத்து விளக்கத்‌ 
திலேயே கூறப்பட்டு விட்டது. ₹₹ஐம்பத்தோ டொன்றென்பர்‌.2? 
என்று பிறர்‌ கூற்றாகக்‌ கூறியதும்‌ இங்குக்‌ கூர்ந்து நோக்கத்‌ 
தக்கது. உலகனைத்துந்‌ தழுவிய வரலாறும்‌ மொழி நூலும்‌ 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ்‌ ௧௦ள்‌ 


போன்ற அறிவியற்‌ செய்திகளை, ஒருசார்‌ தமிழர்க்கு மட்டும்‌ 
ஏற்குமாறு திரித்துக்‌ கூறுவதால்‌, கருதிய பயன்‌ கைகூடி 
விடாது. ஓர்‌ உலகப்‌ பொதுவுண்மையை உலக அறிஞர்‌ அனை 
வரும்‌ ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌. பொய்யொடு கலந்த மெய்யும்‌ 
பொய்யாகவே போம்‌. 

\ 


(௧௬) இறையுயி ருறவுக்‌ கொள்கை 


இறைவனுக்கும்‌ ஆதனுக்கும்‌ இடைப்பட்ட உறவியல்பு 
பற்றி, ஒருமை (அத்துவிதம்‌) என்னும்‌ ஒற்றுமை யுறழும்‌ 
(அபேத வாதமும்‌), இருமை (துவைதம்‌) என்னும்‌ வேற்றுமை 
யுறழும்‌ (பேத வாதமும்‌), சிறப்பொருமை (விசிஷ்டாத்து விதம்‌) 
என்னும்‌ ஒன்றிய வேற்றுமை யுநழும்‌ (பேதா பேதவாதமும்‌) 
தோன்றி யுள்ளன, இம்‌ மூன்றற்கும்‌ பொதுவான .தூ வொரு 
மையே (சுத்தாத்து விதமே) சிவனியக்‌ கொள்கை யென, 
இக்‌ காலக்‌ கொண்‌ முடிபர்‌ கூறுவர்‌. தூ வொருமையை வள்‌ 
ளொருமை எனினும்‌ ஓக்கும்‌: 


இறைவனொடு ஆதன்‌ இரண்டறக்‌ கலந்த தெனின்‌, பின்‌ 
னதன்‌ இன்ப நுகர்ச்சிக்‌ கிடமில்லை. இரண்டும்‌ வெவ்‌ 
வேறெனின்‌;,' இறைவனின்‌ எங்கும்‌ நிறைந்த தன்மைக்கு இழுக்‌ 
காகும்‌, ஆகவே, சிறப்பொருமை என்பதே உத்திக்குப்‌ பொருந் 
தவ தாகும்‌. 


ஒருமையும்‌ இருமையும்‌ ஆரியராற்‌ புகுத்தப்பட்ட கொள்கை 
கள்‌ . சிறப்‌ பொருமை இராமானுசாச்சாரியரால்‌ திருமாலியத்திற்‌ 
புகுத்தப்பட்ட தேனும்‌, அதுவே பழந்தமிழ்க்‌ கொள்கையாகும்‌. 
ஆரியக்‌ கொள்கைகள்‌ தோன்றும்‌ வரை, அது கூறப்படத்‌ 
தேவை யின்‌ நி மறைவா யிருந்தது. முக்‌ கொள்கையையுந்‌ தழு 
வியது தூ வொருமை யென்பது, முரண்பட்டதும்‌  கோமுட்டி 
சான்றுரை போன்றதுமாகும்‌. 


4 இறைவனின்‌ நிழல்‌ டல எல்லாப்‌ பொருள்களு மென்‌ 
றும்‌, காண்பன வெல்லாம்‌ கனவிற்‌ கண்டவை போலப்‌ பொய்‌ 
யென்றும்‌, இம்‌ மெய்யுணர்வைப்‌ பெற்ற வளவிற்‌ பிறப்பின்‌ றி 
வீடுபெறலா மென்றும்‌; கூறுவ தெல்லாம்‌ பிதற்றல்களும்‌ இத்‌ 
துரைகளுமே, ' 


Digitized by R.Mathan 


௧௦௮ தமிழர்‌ மதம்‌ 


இறைவனும்‌ ஆதனும்‌ ஒன்றென்று சொல்லிக்‌ கொண்டே, 
நால்வேறு மக்கள்‌ வகுப்பும்‌ பிராமண வுயர்வும்‌ பிறப்பிலமைந்‌ 
தவை யென்று கூறுவது ,எ த்துணை த்‌ தன் முரணும்‌ நெஞ்சழுத்‌ தமு 
மான கூற்றும்‌! 


(௧௭) மதப்‌ பிரிவுகள்‌ 


சிவனியம்‌, மாலியம்‌ என இரண்டாகவே யிருந்த மதங்கள்‌, 
குமரனியம்‌ (கெளமாரம்‌)) ஆனை முகவம்‌ (காணபத்தியம்‌), 
கதிரவம்‌ (செளரம்‌), காளியம்‌ (சாக்தம்‌) என்னும்‌ நான்கொடு 
ஆறாயின. 


சிவனியத்திற்‌ குள்ளேயே, அகச்‌ சமயம்‌ ஆறென்றும்‌ அகப்‌ 
புறச்‌ சமயம்‌ ஆறென்றும்‌ பன்னிரு பிரிவுகள்‌ தோன்றின. 


அபிதான சிந்தாமணியார்‌ ஊர்த்த சைவம்‌, அனாதிசைவம்‌ 
முதலிய பதினேழ்‌ சிவனியப்‌ பிரிவுகளைக்‌ கூறியுள்ளனர்‌. 


பாசண்டம்‌ என்னும்‌ சிலப்பதிகாரச்‌ சொற்கு -(௯: ௧௫); 
தொண்ணூற்‌ றறுவகைச்‌ சமய சாத்திரத்‌ தருக்கக்‌ காவை 
என்று.பொருளுரைத்துள்ளார்‌ அடியார்க்கு நல்லார்‌. 


££தொண்ணூற் றறுவகைக்‌ கோவையும்‌ வல்லவன்‌? 
(வளையாபதி). 


£பாசண்டத்‌ துறையும்‌ இவற்றுட்‌ பலவாம்‌ 
பேசிற்‌ றொண்ணூற்்‌ றறுவகைப்‌ படுமே. ?? 
(திவா. ௧௨-ஆவது), 


மதப்‌ பிரிவுகள்‌ பல்கினமையால்‌, தமிழில்‌ வடசொற்‌ கலப்‌ 
பும்‌, தமிழர்க்குள்‌ பிரிவினையும்‌, மேன்‌ மேலும்‌ மிக்கன. 


(௧௮) கடவுட்‌ சமய மறைப்பு 


உருவ வழிபாட்டினாலேயே ஆரியர்க்குப்‌ பிழைப்பும்‌, தமி 
மரை முன்னேற வொட்டாது என்றும்‌ அடிமைத்‌ தனத்துள்‌ 
அமிழ்த்தும்‌ வாய்ப்பும்‌; உண்மையால்‌, கடவுட்‌ சமயம்‌ மறைக்‌ 
கப்‌ பட்டது. 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௧௦௯ 


(௧௯) தொழுகை நூற்‌ புணர்ப்பு 

திருக்‌ கோவில்களி லெல்லாம்‌, என்றும்‌ பிராமணரே பூசகரா 
யிருந்து சமற்கிருதத்தில்‌ வழிபாடு நடத்துமாறு, ஆ கமம்‌?) 
“தந்திரம்‌? முதலிய தொழுகை நூல்களை அமைத்துக்‌ கொண்ட 
னர்‌. ஆகமம்‌- தோன்றியம்‌ (புதிதாகத்‌ தோன்றியது). 
(௨௦) தொன்ம மறவனப்புத்‌ தொடர்‌ சொற்பொழிவுகள்‌ 

பிராமணரைத்‌ தெய்வமாக வுயர்த்தியும்‌ அவர்க்குத்‌ 
தொண்டு செய்வதை வற்புறுத்தியுங்‌ கூறும்‌, தொன்ம (புராண) 
மறவனப்பு (இதிகாச)க்‌ கதைகளைத்‌ தொடர்ந்து ஊர்தொறும்‌ 
விழாக்‌ காலங்களில்‌ இசையொடு சொல்லி வந்ததனால்‌, ஆரியப்‌ 
பற்று பொதுமக்கள்‌ உள்ளத்திற்‌ பசுமரத்‌ தாணி போற்‌ பதிந்து, 
அரத்தத்தோ டரத்தமாய்க்‌ கலந்து ஊறிப்‌ போயிற்று, பாரத 
இராமாயணத்‌ தொடர்‌ சொற்பொழிவுகள்‌ , இன்றும்‌ நடைபெறு 
கின்றன. 


௩. ஆரியத்தால்‌ விளைந்த கேடுகள்‌ 


(௧) தமிழ மதக்‌ கேடு 
வேள்வி வளர்ப்பு 
“அவிசொரிந்‌ தாயிரம்‌ வேட்டலன்‌ நொன்‌ றன்‌ 

உயிர்செகுத்‌ துண்ணாமை நன்று.?? (குறள்‌. ௨௫௯ ) 
என்று திருவள்ளுவர்‌ கண்டித்திருந்தும்‌, பல்வேள்விச்‌ சாலை 
முதுகுடுமிப்‌ பெருவழுதி ஆரியப்‌ பல்சிறு தெய்வக்‌ கொலை வேள்வி 
நெறியைத்‌ தழுவினான்‌. அவனைப்‌ பின்பற்றுமாறு, மாங்குடி 
மருதனாரும்‌ தலையாலங்‌ கானத்துச்‌ செரு வென்ற நெடுஞ்செழி 
யனை வேண்டினார்‌. கரிகால்‌ வளவன்‌ , பெருநற்‌ கிள்ளி முதலிய 
சோழ வேந்தரும்‌,பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ சேரன்‌ செங்‌ 
குட்டுவன்‌ முதலிய சேர வேந்தரும்‌, முதுகுடுமி போன்றே கழி 
மடம்‌ பட்டனர்‌. பேதை வேந்தரை யேமாற்றி இருபத்தொரு 
வேள்வியும்‌ முடித்த பூஞ்சாற்றூர்ப்‌ பிராமணனை, ஆவூர்‌ மூலங்‌ 
கிழார்‌ மானமிழந்து மதிகெட்டுப்‌ பாடியுள்ளார்‌. சோழனும்‌ 
பாண்டியனும்‌ தன்னை இகழ்ந்தா ரென்று செங்குட்டுவன்‌ 
வெகுண்டபோது, மாடல வேதியன்‌ அவனைப்‌ புகழ்ந்து சினந்‌ 
தணிவித்து வேள்வி யியற்றச்‌ சொன்னது, நச்சுத்‌ தன்மையான 
வலக்கார மாகும்‌. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக அறிவியற்‌ கட்டிட அடிப்‌ 
படைக்‌ கல்‌ நாட்டிய போது, தில்லையிலிருந்து ஒரு பிராமணர்‌ 
வந்து எரி வளர்த்து வேத மந்திரம்‌ ஓதினார்‌. இது ஆரிய வழி 
பாட யன்றித்‌ தமிழ வழிபாடாகாது. 


Digitized by R.Mathan 


௧௧௦ தமிழர்‌ மதம்‌ 


சிறு தெய்வ வணக்கம்‌ 


சிறு தெய்வங்களையே வழுத்தும்‌ வேத ம ந்‌ தி ரங்களைக்‌ 
கோவில்களில்‌ ஓதுவிப்பதும்‌, மழை வேண்டும்போது வாரண 
மன்றாட்டை (வருண ஜபத்தை)ச்‌ செய்விப்பதும்‌, மனை கட்டும்‌ 
போது “வாஸ்து புருஷ(ன்‌)? என்னும்‌ ம னை த்‌ தெய்வத்தை 
வணங்குவதும்‌, பெருந்‌ தேவ வழிபாட்டிற்கு மாறான சிறு தெய்வ 
வணக்கமாம்‌. 
கடவுட்பெய ரிழிபு 

எங்கும்‌ நிறைந்து எண்ணிற்கும்‌ எட்டாது எல்லாவற்றை 
யுங்‌ கடந்து நிற்கும்‌ பரம்பொருளாகிய கடவுட்‌ பெயரை, பெருந்‌ 
தேவ மதத்தில்‌ ஆள்வதும்‌ பொருந்தா திருக்கையில்‌, சிறுதெய்‌ 
வங்கட்கும்‌ முனிவர்க்கும்‌ துறவியர்க்கும்‌ குரு க்கட்கும்‌ பிராம 
ணர்க்கும்‌ முறையே ஆண்டதும்‌ பன்மையில்‌ வழங்கியதும்‌, கட 
வுட்பெய ரிழிபாம்‌. 
பல்தெய்வ வணக்கம்‌ 

உண்மைத்‌ துறவியரும்‌ பெரும்‌ புலவரும்‌ சிறந்த இறையடி 
யாரும்‌ ஒரு பெருமட நிறுவனருமான குமர குருபர அடிகளும்‌, 
தம்‌ மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ என்னும்‌ பனுவலில்‌, விநா 
யகன்‌ , திருமால்‌, சிவ பெருமான்‌, (சித்தி விநாயகன்‌ ) முருகன்‌ , 
நான்‌ முகன்‌, தேவர்‌ கோன்‌, திருமகள்‌, கலைமகள்‌, காளி, எழு 
மாதர்‌, முப்பத்து மூவர்‌ என்னுந்‌ தெய்வங்களையும்‌, 

முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்‌ தமிழ்‌ என்னும்‌ பனுவலில்‌, 
விநாயகன்‌, வினை தீர்த்தான்‌ (வைத்திய நாதன்‌), ப தயல்‌ 
நாயகி, (கற்பக விநாயகன்‌), நான்‌ முகன்‌, தேவர்‌ கோன்‌, 
திருமகள்‌, கலைமகள்‌, எழுமாதர்‌, முப்பத்து முக்கோடி தேவர்‌ 
என்னும்‌ தெய்வங்களையும்‌ வணங்கி யிருத்தல்‌, 
(௨) ஆரிய மேம்பாடு 
குல வுயர்த்தம்‌ 


கண்ண பிரான்‌ பாரதப்‌ போர்‌ தொடங்கு முன்‌ அருச்சு 
னனுக்கு அறிவுறுத்திய செவியறிவுறாஉவாக, கடைக்கழகக்‌ 
காலத்தில்‌ ஒரு வலக்காரப்‌ பிராமணனாற்‌ கட்டி வரையப்பட்ட 
பகவற்‌ கீதை என்னும்‌ சமற்கிருதப்‌ பனுவலில்‌, பிராமணர்‌ சத்‌ 
திரியர்‌ வைசியர்‌ சூத்திரர்‌ என்‌ னும்‌ நால்‌ வரணத்தார்க்கும்‌, 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ககக 


அவ்வவ்‌ வரணத்திற்‌ குரிய குணங்கட்‌ கேற்பக்‌ கடமைகள்‌ வகுக்‌ 
கப்‌ பட்டுள்ளன வென்று, கூறப்பட்டுள்ளது. இதுவே அந்‌ நூலா 
சிரியன்‌ கூறக்‌ கருதிய உயிர்‌ நாடிச்‌ செய்தி. மு தற்‌ பதினேழ்‌ 
அதிகாரங்களிற்‌ பல்வேறு அறவினைகளையும்‌ பத்தி யொழுக்கத்‌ 
தையும்‌ எடுத்துக்‌ கூறி, கடவுள்‌ நம்பிக்கை யுள்ளவரும்‌ பகுத்‌ 
தறிவைப்‌ பயன்படுத்தாதவருமான ம க்களை ப்‌ படிப்படியாக 
வயப்படுத்தி, இறுதிப்‌ பதினெட்டாம்‌ அதிகாரம்‌ ௪௧-ஆம்‌ சொல 
வத்தில்‌, பாலொடு தேன்‌ கலந்த படுநஞ்சை யூட்டுவது போல்‌ 
இப்‌ புரட்டுச்‌ செய்தியைப்‌ புகட்டி யிருக்கின்றான்‌ . 


நால்‌ வரணப்‌ பகுப்பு இறைவன்‌ ஏற்பாடாயின்‌, இந்தியா 
விற்‌ போன்‌ றே ஏனை நாடுகளிலும்‌ அவ்‌ வொழுங்‌ கிருத்தல்‌ 
வேண்டும்‌. அஃதில்லை. மேலும்‌, பிராமணர்‌ நால்‌ வரணத்தார்‌ 
தொழிலையந்‌ தொன்று தொட்டுச்‌ செய்து வந்திருக்கின்‌ றனர்‌. 


அருச்சுனன்‌ தன்‌ குரவரையும்‌ நெருங்கிய உறவினரையும்‌ 
போர்க்களத்திற்‌ கண்டு, அவரைக்‌ கொல்லத்‌ துணிவு கொள்‌ 
ளாது பின்வாங்கிய போது, அவன்‌ தன்‌ கடமையைச்‌ செய்யு 
மாறு அவனைத்‌ தேற்றியதே கண்ணன்‌ செய்த தெல்லாம்‌. பக 
வற்‌ கீதை போன்ற நூற்‌ செய்தியைப்‌ போர்க்‌ களத்திற்‌ சொல்ல 
நேரமும்‌ இருந்திருக்காது. சொல்லி யிருப்பின்‌, பகை மறவ ர்‌ 
அதற்குள்‌ தாக்கி வென்று மிருப்பர்‌. 


பகவற்‌ கீதையைக்‌ கண்ணனார்‌ சொல்லி யிருப்பின்‌, அவ 
ரேனும்‌ அதைச்‌ செவியுற்ற அருச்சுன னேனும்‌ அவ்‌ விருவருள்‌ 
ஒருவர்‌ சொல்லக்‌ கேட்ட வேறொருவ ரேனும்‌, அக்‌ கீதையை 
எழுதி யிருத்தல்‌ வேண்டும்‌. அங்ஙனம்‌ ஒருவரும்‌ எழுதியிலர்‌ . 
அக்‌ கீதைக்கு ஆசிரியன்‌ பெயரும்‌ குறிக்கப்‌ படவில்லை. திரு த 
ராட்டிரன்‌ சஞ்சய முனிவனிடம்‌ போர்‌ நடபடிக்கைகளைப்‌ பற்றி 
வினவிய தாகவும்‌ ,அம்‌ முனிவன்‌ தான்‌ வியா சனிடம்‌ கேட்‌ 
டதை அவனுக்குச்‌ சொன்னதாகவுமே, கீதைச்‌ செய்தி அமைந்‌ 
துள்ளது. போர்க்களத்தில்‌ இரு படைகளும்‌ போர்த்‌ தொடக்கக்‌ 
குறியாகப்‌ போரிசைக்‌ கருவிகளை முழக்கிய பின்‌, ஒரு மாநாட்‌ 
டுச்‌ சொற்பொழிவினும்‌ மிக விரிவான உரையாட்டும்‌ செவியறி 
வுறூவும்‌ நிகழ்ந்தன வென்பது, நம்பத்‌ தக்க செய்தி யன்று. 


மேலும்‌, கண்ணன்‌ இறைவனின்‌ தோற்றர வென்று கொள்‌ 
ளப்‌ படுவதால்‌, நால்‌ வரணமும்‌ இறைவனாற்‌ பிறவிக்‌ குலமாகப்‌ 


ட 


Digitized by R.Mathan 


கக்‌ தமிழர்‌ மதம்‌: 


படைக்கப்பட்டன வென்னும்‌ பொய்யான செய்தியை, அவன்‌: 
சொல்லி யிருக்க முடியாது; சொல்லி யிருப்பின்‌, இறைவனின்‌: 
தோற்றரவாக இருந்திருக்க முடியாது. 


ஆகவே, ஆரிய நால்‌ வரண ஏற்பாட்டை நிலை நிறுத்த 
வேணவாக்‌ கொண்ட பிற்காலத்துப்‌ பிராமண னொருவன்‌ கட்டிய 
செய்தியே, வியாச பாரதப்‌ பகுதியாக இடைச்‌ செருகப்‌ பட்ட 
தென வுணர்க. 


இளங்கோ வடிகளும்‌ திருமூலரும்‌ போன்ற துறவியர்க்‌ குரிய 
அந்தணன்‌, ஐயன்‌, முனிவன்‌ என்னும்‌ பெயர்கள்‌ மட்டுமன்றி, 
தெய்வத்திற்கே யுரிய பகவன்‌ என்னும்‌ பெயரும்‌, பிராமணர்க்கு ' 
வழங்கி வந்திருப்பது, அவர்க்கு ஏற்பட்ட குல வுயர்த்தத்தைக்‌ 
காட்டும்‌. துறவு நிலையில்‌ எல்லாரும்‌ சமமேனும்‌, இன்றும்‌ சங்க 
ராச்சாரியாரைப்‌ பெருமிதத்தொடு நெடுஞ்சாண்‌ கிடையாய்‌ 
விழுந்து வணங்கும்‌ மன்னரும்‌ வெள்ளையரும்‌, தமிழ மடத்‌ தலை 
வரை அங்ஙனம்‌ வணங்குவ தில்லை. 


ஏந்தான வாழ்வு 


மூவேந்தராலும்‌, பிராமணர்‌ கூட்டங்‌ கூட்டமாகச்‌ சதுர்‌ 
வேதி மங்கலம்‌ என்னும்‌ புதிய குடியிருப்புக்களிற்‌ குடியேற்றப்‌ 
பட்டனர்‌. அது அகர மேற்றுதல்‌ எனப்பட்டது. அதைத்‌ திரு 
மூலரும்‌, 
££அகரம்‌ ஆயிரம்‌ ஆரியர்க்‌ கீயிலென்‌ 
சிகரம்‌ ஆயிரம்‌ செய்து முடிக்கிலென்‌ 
பகரும்‌ ஞானி பகலூண்‌ பலத்துக்கு 
நிகரிலை யென்பது நிச்சயந்‌ தானே.23 ்‌ 
(திருமந்‌. ௧௮௨௪), 
“ஆறிடும்‌ வேள்வி அவிகொளும்‌ நூலவர்‌ 
கூறிடும்‌ விப்பிரர்‌ கோடிபே ருண்பதில்‌ 
நீறிடுந்‌ தொண்டர்‌ நினைவின்‌ பயனிலை 
பேறெனில்‌ ஓர்பிடி பேறது வாகுமே.?? (தை ௧௮௨௫); 
என்று கண்டித்தார்‌.* அகரம்‌ மருத நிலத்தூர்‌. ஆகையால்‌, 
சதுர்வேதி மங்கலம்‌ நல்‌ வயல்களோடு கூடியது. 
* இங்குக்‌ காட்டப்‌ பட்டுள்ள திருமந்திரச்‌ செய்யுட்கள்‌ சை. சி. 
நூ. ப. ௧, பதிப்பு. வே. விசுவநாதம்‌ பிள்ளை பதிப்பில்‌, இரிடத்‌ 
தும்‌ அந்தணர்‌ என்னும்‌ சொல்லே உள்ளது. 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௧௧௩ 


்‌.. திருநாள்‌ பெருநாட்களிலும்‌ வெற்றி விழாக்களிலும்‌ வெளியூர்‌ 
செல்லும்‌ போதும்‌, மூவேந்தரும்‌ பிராமணர்க்குத்‌ துலை நிரை 
(துலாபாரம்‌), பொன்னா (இரணிய கருப்பம்‌), ஆவாயிரம்‌ 
(கோசகஸ்ரம்‌) முதலிய தானங்களைச்‌ செய்து வந்தனர்‌. 


வீடும்‌ நிலமுமில்லர்‌ த ஏழைப்‌ பிராமணர்க்‌ கெல்லாம்‌, 
கோவில்களில்‌ ஊட்டுப்‌ புரைகள்‌ அமைக்கப்‌ பட்டன. 


பெருங்‌ கோவில்களில்‌, ஆயிரக்கணக்கான பிராமணப்‌ பூச 
கர்‌ எளிய பணி செய்து இன்பமாக வாழ்ந்து வந்தனர்‌. தில்லை 
யில்‌ மட்டும்‌ மூவாயிரம்‌ பேர்‌ இருந்தனர்‌. அதற்குக்‌ கேட்பார்‌ 
ககள்வி யில்லை. 


இலவசக்‌ கல்வி 


முக்கூடல்‌, எண்ணாயிரம்‌, திருவொற்றியூர்‌ முதலிய பல 
இடங்களில்‌, பிராமண மாணவர்க்கு மட்டும்‌, ஊண்‌, உடை, 
உறையுள்‌, எண்ணெய்‌ முழுக்கு, நோய்‌ மருத்துவம்‌, பொத்‌ 
தகம்‌, கல்வி ஆகிய அனைத்தும்‌ இலவசமாக நடைபெற்றது. 


கொலைத்‌ தண்டனை யின்மை 


பிராமணனுக்குக்‌ கொலைத்‌ தண்டனையாவது, அவன்‌ 
தலையை. மொட்டை யடித்து அவன்‌ பொருள்களுடன்‌ அவனை 
வேற்றூர்க்கு அனுப்பி விடுவதே, என்று மனுதரும சாத்திரம்‌ 
கூறுகின்றது. அரசனுட்பட, யாரேனும்‌ ஒருவன்‌ ஒரு பிராமண 
னைக்‌ கொன்று விடின்‌, அப்‌ பிராமணனது ஆவி கொன்றவனைத்‌ 
தொடர்ந்து பழிவாங்கி விடும்‌ என்று, பிராமணர்‌ ஒரு கருத்தைப்‌ 
பரப்பி விட்டனர்‌. அதனால்‌, கேரள நாடுகளில்‌, பிராமணக்‌ 
குற்றவாளிக்குக்‌ கொலைத்‌ தண்டனை விலக்கப்‌ பட்டிருந்தது. 


மூன்றாங்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ ஒரு கொலைக்‌ குற்றவாளி 
யான பிராமணனுக்குக்‌ கொலைத்‌ தண்டனை யிட்டான்‌. அதனாற்‌ 
பிராமணரிடையே ஒரு பட படப்பு ஏற்பட்டதாகத்‌ தெரிகின்றது. 
அது பற்றிய கதை வருமாறு:-- 

குலோத்துங்கச்‌ சோழன்‌ ஒரு பிராமணனுக்குக்‌ கொலைத்‌ 
தண்டனை யிட்டான்‌. அதனால்‌ அப்‌ பிராமணன்‌ ஆவி அரசனை 
அல்லும்‌ பகலும்‌ தொடர்ந்தது. அரசன்‌ அதினின்று தப்புவதற்கு 


Digitized by R.Mathan 


௧௧௪ தமிழர்‌ மதம்‌ 


எல்லாச்‌ சிவன்‌ கோவில்களிலும்‌ வழிபட்டான்‌. இறுதியில்‌ திரு 
விடை மருதூரில்‌ அப்பழி நீங்கிற்று, ஆயினும்‌, அரசன்‌ கோவிலி 
னின்று வெளியே வந்த போது, அங்கும்‌ அவ் வாவி காத்துக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கண்டு இறைவனிடம்‌ முறையிட்டான்‌. 
இறைவன்‌ திருவுண்ணாழிகைச்‌ சுவர்ப்‌ பக்கத்திலுள்ள ஒரு துளை 
வழியாக அவனைப்‌ பின்‌ பக்கம்‌ போக்கி, மேலைக்‌ கோபுர வாசல்‌ 
வழித்‌ தப்புவித்தான்‌. அதன்‌ பின்னும்‌, அரசன்‌ அஞ்சித்‌ தன்‌ 
குதிரை மேலேறி ஒரு கல்‌ தொலைவு விரைந்தோடித்‌ திரும்பிப்‌ 
பார்த்த போது, பிராமணக்‌ கொல்ப்‌ பழிப்‌ பேய்‌ தொடராது 
தின்று விட்டது கண்டான்‌. அவ்‌ விடமாகிய திரிபுவனத்தில்‌, 
தன்‌ நடுக்கந்‌ தீர்த்த சிவனுக்கு ஒரு சிறந்த கோவில்‌ கட்டினான்‌. 


இக்‌ கதையை மெய்ப்பிக்கும்‌ பொருட்டாக, திருவிடை மரு 
தூர்க்‌ கோவில்‌ திருவுண்ணாழிகைச்‌ சுவ ரருகில்‌ ஒரு துளையும்‌, 
கீழை வாயிற்‌ பக்கத்தில்‌ பிராமணப்‌ பேயுருவும்‌, கோவிற்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ சிலவும்‌, இன்றும்‌ உள்ளன. 


எல்லாம்‌ வல்ல இறைவனே பிராமணப்‌ பேய்க்கு அஞ்சிய 
போது, மாபெரு வேந்தராயினும்‌ மக்கள்‌ அஞ்சாதிருக்க 
முடியுமா? 


நடுக்கந்‌ தீர்த்தான்‌ என்று பெயர்‌ பெற்றிருக்க வேண்டிய 
சிவன்‌ , கம்பஹரேசுவரர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது, இசுவர சிவா 
என்னும்‌ பிராமணக்‌ குரவனின்‌ வடமொழி வெறியாகும்‌. 


கோவிற்‌ களவு 


தெய்வ வுடமையாகிய திருக்‌ கோவிற்‌ பொருட்களைத்‌ திருடி 
விற்பதும்‌ பயன்‌ படுத்துவதும்‌, கையாடுவதும்‌ தீராத்‌ தீவினை 
யாகக்‌ கருதப்படும்‌. 


திருப்பன ந்தாட்‌ கோவிலில்‌ வெள்ளித்‌ தட்டைத்‌ திருடிய 
பூசகனுக்கு, ஓரிரு நாள்‌ வேலை நிறுத்தமே தண்டனையாக இடப்‌ 
பட்டது. 


தஞ்சாவூரை யாண்ட விசயராகவ நாயக்கர்‌ (கி. பி, 
௧௬௩௩-௧௬௭௩), தம்‌ குடிகளின்‌ சேமத்தைக்‌ கருதி, நாள்‌ 
தோறும்‌ . தாம்‌ உண்ணு முன்‌ பன்னீராயிரம்‌ பிராமணருக்கு 


Digitized by R.Mathan 


இடைநிலை யியல்‌ ௧௧௫ 


உண்டி படைத்து வந்தார்‌. ஓராண்டு பன்னாள்‌ விடாப்‌ பெரு 
மழை பொழிந்து எங்கும்‌ வெள்ளமாகி விட்டதனால்‌, பிராமண 
ருக்கு உண்டி சமைக்க விறகு கிடைக்கவில்லை. அதனால்‌, 
அரண்மனையின்‌ ஒரு பகுதியை இடித்து, அதிலுள்ள உத்தரம்‌, 
துலாக்‌ கட்டை, கைமரம்‌, சட்டம்‌, கம்பம்‌, நிலை, கதவு, 
பலகணி முதலிய எல்லா மர வுறுப்புக்களையும்‌ வெட்டி யெரிக்க 
நாயக்கர்‌ உத்தரவிட்டார்‌. அவை தீர்ந்த பின்‌, பிராமண ரூண்‌ 
தடையுண்ணாவாறு; அரண்மனையி லுள்ள விலை யுயர்ந்த பட்‌ 
டாடைக ளெல்லாம்‌ எண்ணெயில்‌ துவைத்து எரிக்கப்‌ பட்டன. 


இந்‌ நிலையில்‌, திருவரங்க நாய்ச்சியாரின்‌ விலை மதிக்க முடி 
மாத வயிர மூக்குத்தி களவு போய்‌ விட்டது. அங்குள்ள இட 
வகன்‌(ஸ்தானீகன்‌ ) ஆன பிராமணப்‌ பூசகன்‌ திருடின னென்று 
அக்‌ கோவி லதிகாரிகள்‌ அவனை நையப்‌ புடைத்தனர்‌. அவன்‌ 
அடி தாங்காது நாயக்கரிடம்‌ வந்து முறையிட்டான்‌. 


உடனே ஒரு பிராமணப்‌ பெண்‌, அரங்க நாயகி தன்‌ மீதேறி 
யதாக நடித்து அணங்காடி, **பிராமண வுண்டி சமைக்க அரண்‌ 
மனப்‌ பட்டாடைகளை எண்டுணய்‌ தேோய்த்‌ தெரித்த போ 
தெழுந்த புகையைப்‌ பொறுக்க முடியாது, மடைப்பள்ளியா 
ரெல்லாம்‌ ஓடிப்‌ போய்‌ விட்டனர்‌. அரங்க நாயகியே ஒரு பிரா 
மண மடை மகளாக வந்து சமைத்தாள்‌. அவளும்‌ புகையால்‌ 
முகத்திலும்‌ மூக்கிலும்‌ தாக்குண்டு, அங்கிருந்த கழு நீர்த்‌ 
தொட்டியில்‌ மூக்குச்‌ சீந்திய போது, அவள்‌ மூக்குத்தி அத்‌ 
தொட்டிக்குள்‌ விழுந்து இன்னும்‌ அங்கேயே கிடக்கின்றது. 
அதற்காகக்‌ கோவிற்‌ பூசகனை அடிப்பது அறங்கடை.?? என்று 
விளம்ப, நாயக்கரும்‌ அங்ஙனமே மூக்குத்தியைக்‌ கண்டெடுத்து, 
அரங்க நாயகியே தன்‌ அரண்மனைக்கு வந்தருளின ளென்று அள 
வற்ற மகிழ்ச்சி கொண்டாடி, அம்‌ மூக்குத்‌ தி போல்‌ எண்‌ 
மூக்குத்தியும்‌ நாய்ச்சியார்‌ பொற்‌ படிமை யொன்றும்‌ செய்‌ 
வித்து, மேள தாளங்களுடன்‌ திருவரங்கத்திற்கு அட்டோலக்க 
மாய்‌ அனுப்பி வைத்தார்‌. 


ஆங்கூர்க்‌ கோவிற்‌ பூசகன்‌, பூசை வேளையில்‌ திரு வமுது 
படைக்காது வெறுங்‌ கொட்டு முழக்கம்‌ மட்டும்‌ செய்வித்து 
வந்தது, 


Digitized by R.Mathan 


மி ௩. . 
௧௧௬ டட தமிழர்‌ மதம்‌ 


( ஈடுதங்குபுக ழாங்கூர்ச்‌ சிவனேயல்‌ யாளியப்பா 
\ நாங்கள்‌ பசித்திருக்கை நாயமோ--போங்காணும்‌ 


கூறுசங்கு டோன்முரசு கொட்டோசை யல்லாமற்‌ 
சோறுகண்ட மூளியார்‌ சொல்‌.?? 


என்னும்‌ இரட்டையர்‌ பாடல்‌ தெரிவிக்கின்றது. 


சங்கர நயினார்‌ கோவிற்‌ சி வமால்‌ (சங்கர நாராயணன்‌ ) 
செப்புப்‌ படிமையை, செண்பகக்‌ கண்‌ நம்பி யென்னும்‌ பூசகன்‌ 
திருடிக்‌ கொண்டு போய்த்‌ திருவுத்தர கோச மங்கையில்‌ விற்று 
விட்டான்‌. அவனுக்குத்‌ தண்டனையே யில்லை. 


(௩) தமிழ்க்‌ கேடு 


சின்னமனூர்ச்‌ சிவபிரான்‌ கோயில்‌ பெருந்‌ திருவிழாவில்‌ 
(1902), திரு வுருவம்‌ மறுகிற்கு (வீதிக்கு) எழுந்தருளி ஆரியப்‌ 
பார்ப்பனச்‌ சேரியில்‌ வரும்‌ போது,சிவ தீக்கை பெற்ற வேளாள 
ஓதுவார்‌ தேவார திருவாசகங்களைப்‌ பண்ணிசையோடு ஓதி 
வந்ததை, சூத்திரப்‌ பாடல்கள்‌ தங்கள்‌ காதில்‌ விழக்‌ கூடா 
தென்று அங்குள்ள பிராமணர்‌ தடுத்ததொடு, ஊர்காவல்‌ கண்‌ 
காணிப்பாளராகவும்‌ வழக்குத்‌ தீர்ப்பாளராயு மிருந்த பிராமண 
ரின்‌ பாதுகாப்பையும்‌ தேடிக்‌ கொண்டனர்‌. 


தமிழ்‌ வழிபாட்டு விலக்கு, முதலிரு கழக இலக்கிய முற்‌ 
றழிவு, நூற்றுக்‌ கணக்கான இடைக்கால நூல்‌ இறந்துபாடு, 
அறிவியல்‌ இலக்கிய வளர்ச்சி யின்மை, தேவார மறைப்பு,தென்‌ 
சொல்‌ வளர்ச்சி யின்மை, வடசொற்‌ கலப்பு, தென்சொல்‌ லிழிபு, 
தென்சொல்‌ வழக்கழிவும்‌ இறந்துபாடும்‌,செந் தமிழ்‌ கொடுந்தமிழ்‌ 
மொழிகளின்‌ உறவு முறிவு முதலியன தமிழுக்கு நேர்ந்த 
தீங்குகளாம்‌. 


(௪) தமிழினக்‌ கேடு 


தமிழன் தாழ்வு, பிறவிக்குலப்‌ பிரிவினையும்‌ ஒற்றுமைக்‌ 
கேடும்‌ தன்னினப்‌ பகையும்‌, தொழி லிழப்பும்‌ பிழைப்‌ பிழப்பும்‌, 
எளியார்க்கு அறப்‌ பேறின்மை, தமிழப்‌ பண்பாட்‌ டழிவு, அகக்‌ 
கரண வலி யிழப்பு, தீண்டாமையும்‌ கோவிற்‌ புகவின்‌ மையும்‌, 
பிராமணர்க்‌ கச்சம்‌, ஆரியப்‌ பழக்க வழக்க மேற்‌ கொள்வு, வர 
லாற்று மாற்றம்‌ முதலியன தமிழின த்திற்கு நேர்ந்த தீங்குகளாம்‌. 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ ௧௧௭ 
(௫) தமிழ மத உட்போர்‌ 


கிறித்தவமும்‌ இச்ல்ர்மும்‌ போலச்‌ சிவனியமும்‌ மாலியமும்‌ 
வேறுபட்ட மதங்கள்‌ரம்‌. ஆயினும்‌, இரண்டும்‌ இறைவனையே 
வெவ்வேறு பெயரால்‌ வணங்குவனவாம்‌. ஆதலால்‌, சிவனை டி 
போன்றே திருமாலும்‌ முத்‌ தொழில்‌ செய்பவன்‌ என்‌ று கூறப்‌ 
படும்‌. ்‌ - 


*₹“சமயகோடிக ளெலாம்‌, தந்தெய்வம்‌ எந்தெய்வமென்‌ 
றெங்குந்‌ தொடர்ந்தெதிர்‌ வழக்கிடவும்‌ நின்றதெது?? 
என்று தாயுமானவரும்‌, 


₹முன்னையொப்‌ பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன்‌ ?? 
என்று திருமூல நாயனாரும்‌ , 


₹*தோள்கண்டார்‌ தோளேகண்டார்‌ தொடுகழற்‌ கமலமன்ன 
்‌ தாள்கண்டார்‌ தாளேகண்டார்‌ தடக்கைகண்‌ டாருமஃதே 
வாள்கொண்ட கண்ணார்யாரே வடிவினை முடியக்கண்டார்‌ 

ஊழ்கொண்ட சமயத்‌ தன்னான்‌ உருவுகண்‌ 
டாரையொத்தார்‌.35 


என்று கம்பரும்‌, பாடியிருப்பதை நோக்குக. 


சிறுதெய்வ வணக்கத்திலேயே நீண்ட காலமாக அடிப்பட்‌ 
டுக்‌ கடவுளைப்‌ பற்றிக்‌ கருத்தில்லாத ஆரியர்‌, சிவனும்‌ திரு 
மாலும்‌ வேறென்று கொண்டு அவரை முத்திருமேனிக்‌ கூண்டிற்‌ 
குட்‌ புகுத்தி, ஒவ்வொரு தொழிலே வகுத்ததனால்‌, சிவனியரும்‌ 
மாலியருமான தமிழரும்‌ மயங்கி, முத்தொழி லிறைமை யில்லாத 
சிவ மாலருள்‌ எவன்‌ பெரியவன்‌ என்று வீனா வெழுந்து, அதனால்‌ 
தமிழர்க்குள்ளேயே கடும்‌ போர்‌ மூண்டது. 


சிறந்த சிவனடியா னான இரண்டாங்‌ குலோத்துங்கச்‌ 
சோழன்‌ (௧௧௩௮-௧௧௫௦ ) இப்‌ போரில்‌ இடுபட்டு, ₹₹சிவனிலும்‌ 
பெரிய தெய்வ மில்லை. என்னும்‌ வாசகம்‌ பொறித்த செப்புப்‌ 
ய்ட்டயத்திற்‌ கையெழுத்‌ திடுமாறு, திரு இராமானுச அடிக ளை 
அழைத்தான்‌. அடிகட்குத்‌ தலைமாமுகக்‌ கூரத்தாழ்வான்‌ என்‌ 
ம்‌ மாணவகரே (சீடரே) சென்று, **சிவத்திலும்‌ பெரியது 
ராணம்‌. என்று கூறியதனால்‌, உடனே தம்‌ இரு கண்ணை 
யும்‌ இழந்தார்‌. 


Digitized by R.Mathan 


௧௧௮ தமிழர்‌ மதம்‌ - 
வ 


வடமொழியிற்‌ சிவம்‌ என்பது குறுணி (ஒரு மரக்கால்‌) என்‌ 
றும்‌, துரோணம்‌ என்பது தூணி (இரு மரக்கால்‌) என்றும்‌ திரு 
மால்‌ என்றும்‌, பொருள்‌ படும்‌. சிவத்‌ தினும்‌ பெரியவன்‌. திருமால்‌ 
என்னுங்‌ கருத்தை, இங்ஙனம்‌ நகையாண்டி செய்து கூறியத 
னால்‌, சிவனையும்‌ குலோத்துங்கனையும்‌ ஒருங்கே பழித்த குற்றத்‌ 
திற்‌ குள்ளானார்‌ கூரத்தாழ்வார்‌. இராமானுச அடிகளோ, இவ்‌ 
விளைவை அறியு முன்னரே, ஒய்சள நாட்டிற்கு விரைந்து 
சென்று தப்பினார்‌. 

“சிவ வோதி நுவற்சி? (சிவ ஞான போத) ஆசிரியர்‌ மெய்‌ 
கண்டார்‌, வரலாற்றறிவும்‌ மொழிநூ லாராய்ச்சியும்‌ அக்‌ காலத்‌ 
தின்மையால்‌, முத்திருமேனிக்‌ கொள்கையி னின்று தப்ப வழி 
தெரியாது, “அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌? என்றொரு 
வட்டவழி ஏரண முறையைக்‌ கையாண்டு, சிவனுயர்பவை 
நாட்டினார்‌. 

தொன்ம (புராண)க்‌ கதைகளையே சான்றாகக்‌ கொண்டு, 
சிவ மாலரின்‌ ஏற்றத்‌ தாழ்வைக்‌ கூறும்‌ அரியர (ஹரிஹர) தார 
தம்மியம்‌ என்றொரு தமிழ்ப்‌ பனுவலு முண்டு. இது அப்‌ பெயர்‌ 
கொண்ட வடநூலின்‌ மொழி பெயர்ப்பு. 


௪. சிவனியர்‌ ஆரியச்‌ சார்பும்‌ திருமாலியர்‌ தமிழச்‌ சார்பும்‌. 


சிவனியம்‌ மாலியம்‌ இரண்டும்‌ தமிழ மதங்களேனும்‌, முந்தித்‌ 
தோன்றியதனாலும்‌, ெபெரும்பான்‌ மைத்‌ தமிழராற்‌ கைக்‌ 
கொள்ளப்‌ பெறுவதனாலும்‌, சிவனியமே மிகுந்த தமிழச்‌ சார்பா 
யிருத்தல்‌ வேண்டும்‌. ஆயின்‌, இயற்கைக்கு முரணாகத்‌ திருமா 
லியமே மிகுந்த தமிழச்‌ சார்பாக வுள்ளது. 


சிவனியம்‌ 


ஆரிய வேதமே வேதமெனத்‌ 
தமிழராலும்‌ ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
பட்டுள்ளது. 


மெய்ப்‌ பொருளியல்‌ ஆரியக்‌ 
கலப்பு மிக்கது. 


திருஞான சம்பந்தராகிய பிரா 
மணரே தலை சிறந்த அடியார்‌. 


மாலியம்‌ 
நாலாயிரத்‌ தெய்வப்‌ பனுவலும்‌ 
ஆரிய வேதத்தோ டொப்பத்‌ 
திராவிட வேதம்‌ என (த்தென்‌ 
கலை)ப்‌ பிராமணராலும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்‌ பட்டுள்ளது. 


மெய்ப்‌ பொருளியல்‌ ஆரியக்‌ 
கலப்பில்லது. 


நம்மாழ்வாராகிய தமிழே 
தலை சிறந்த ஆழ்வார்‌. 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ 


சிவனியம்‌ 


தில்லை நடவரசன்‌ திருப்‌ 
படிமையைக்‌ காண வந்த 
சிறந்த அடியாரான நந்தனார்‌, 
தீண்டாதவர்‌ என்று தீயி 
லிட்டுக்‌ கொளுத்தப்‌ பட்டார்‌. 


தெய்வப்‌ பெயரும்‌ சமய குரவர்‌ 
பெயரும்‌ திருநகர்ப்‌ பெயரும்‌ 
பெரும்பாலும்‌ வடசொற்களாக 
அமைந்தும்‌, மாற்றவும்‌ 
பட்டுள்ளன. 


கொண்‌ முடிபு வீடுபேற்று 
வாயில்களை ஆரிய முறைப்படி 


கூறுவது, 


௧௧௯ 


மாலியம்‌ 


திருவரங்க நம்பி திருப்‌ படிமை 
யைக்‌ காண அஞ்சித்‌ தொலை 
வில்‌ நின்ற திருப்பாணாழ்வார்‌, 
திருவரங்க நம்பி யேவலால்‌ 
தலைமைப்‌ பூசகராகிய பிரா 
மணர்‌ ம தாள்‌ மீது ஏற்றிக்‌ 
கொண்டு வரப்பட்டுத்‌ தெய்வத்‌ 
திரு முன்பு நிறுத்தப்‌ பெற்றார்‌. 


தெய்வப்‌ பெயரும்‌, ஆழ்வார்‌ 
பெயரும்‌ திருநகர்ப்‌ பெயரும்‌ 
பெரும்பாலும்‌ தென்சொற்‌ 
களாக அமைந்துள்ளன. 


கொண்‌ முடிபு வீடுபேற்று 
வாயிலைத்‌ தமிழ முறைப்படி 
கொள்வது. 


திரு நீலகண்ட யாழ்ப்பாணர்‌ மதுரையில்‌ முதல்நாள்‌ கோயில்‌ 
வாயிலில்‌ நின்று பாடினார்‌. திருவாரூரிலும்‌ அங்ஙனமே கோவில்‌ 
வாயிலில்‌ நின்று பாட, அதன்‌ பின்‌ அவர்க்கு வடதிசைக்கண்‌ 
வேறு வாயில்‌ தனியாக வகுக்கப்பட்டது. திருக்காழியிற்‌ சம்பந்தர்‌ 


அவரைக்‌ 
வித்தார்‌. 


கோயிற்‌ புறமுன்‌ நிற்குக்‌ கொண்டு சென்று கும்பிடு 


“நண்ணிய கீர்த்தி நலங்கொள்‌ கேள்வி 
நான்மறை ஞானசம்‌ பந்தன்‌ சொன்ன 
பண்ணியல்‌ பாடல்‌ ,.ஃஃஃ%%%9%ஃ%922 


££பொன்புடை சூழ்தரு மாடக்காழிப்‌ 
பூசுரன்‌ ஞானசம்‌ பந்தன்‌ சொன்ன 
இன்புடைப்‌ பாடல்கள்‌ பத்தும்‌ ..... ௨2? 


£₹₹6கண்டல்கள்‌ மிண்டிய கானற்காழிக்‌ 
கவுணியன்‌ ஞானசம்‌ பந்தன்‌ சொன்ன 
கொண்டினிதா விசைபாடி .... ௨ 2 


எனவும்‌, பிறவாறும்‌, சம்பந்தர்‌ தம்‌ தேவாரப்‌ பதிகந்தொறும்‌ 
இறுதியில்‌ தம்மைப்‌ பற்றிக்‌ குறித்துள்ள முறைமையையும்‌, 


Digitized by R.Mathan 


௧௨௦ தமிழர்‌ மதம்‌ 
அப்பர்‌ சுந்தரர்‌ தேவாரப்‌ பாடல்களையும்‌, நோக்கின்‌ , 


“சம்பந்தன்‌ தன்னைப்‌ பாடினான்‌ 
சுந்தரன்‌ பொன்னைப்‌ பாடினான்‌ 
என்னப்பன்‌ என்னைப்‌ பாடினான்‌ .?? 
என்று இறைவன்‌ கூற்றாகக்‌ கூறும்‌ மக்கள்‌ சொலவடை ஓரளவு 
பொருத்த முள்ளதாகவே தோன்றுகின்றது. 


சம்பந்தர்‌ வேதத்தையும்‌ வேதியரையும்‌ வேள்வியையும்‌ 
பலவிடத்தும்‌ பாராட்டிப்‌ போற்றி யிருப்பதை நோக்குமிடத்து, 
அவர்‌ சிவ நெறியை மட்டுமன்றி வேத நெறியையுங்‌ காக்கவே, 
சமண மதத்தைப்‌ பாண்டி நாட்டில்‌ தொலைத்தார்‌ என்று கருத 
தேர்கின்றது, 


மரைக்‌ காட்டில்‌, திருநாவுக்கரசர்‌ பாடிய பதிக இறுதியில்‌ 
கதவு திறந்ததும்‌, சம்பந்தர்‌ பாடிய பதிகத்‌ தொடக்கத்திலேயே 
கதவு சாத்திக்‌ கொண்டதும்‌, திருவீழி மிழலையிற்‌ சம்பந்தர்‌ படிக்‌ 
காசு வட்டங்‌ கொடுத்தும்‌ நாவுக்கரசர்‌ படிக்காசு வட்டங்‌ 
கொடாதும்‌ மாற்றப்‌ பட்டதன்‌ விளைவான பிராமணச்‌ சூழ்ச்சி 
போலும்‌! மறைக்காடு என்னும்‌ பெயரே, அவ்‌ வூர்ப்‌ பிராமணப்‌ 
பூசகரின்‌ புரட்டை விளக்கப்‌ போதிய சான்றும்‌. 


முத்‌ தொழிற்‌ சிவனை அழிப்புத்‌ திருமேனி யாகவும்‌, முத்‌ 
தொழின்‌ மாலைக்‌ காப்புத்‌ திருமேனி யாகவும்‌, ஆரியர்‌ வகுத்த 
தனாலும்‌ மாலியம்‌ தமிழகத்தில்‌ வர வர வளர்ந்து வந்திருக்‌ 
கின்றது என்னலாம்‌. இராமாயண பாரதக்‌ கதைகளும்‌ இதற்குப்‌ 
பெரிதும்‌ துணை செய்திருக்கின்றன. 


மாலியரான தொல்காப்பியர்‌, சேயோனும்‌ குறிஞ்சியும்‌ முத 
லாகச்‌ சொல்ல வேண்டிய திணைகளை , கி.மு. எ- -ஆம்‌ நூற்றாண்டி 
லேயே மாயோனும்‌ முல்லையும்‌ முதலாகச்‌ சொல்லி விட்டார்‌. 


தமிழச்‌ சிறு பிள்ளைகட்‌ கெல்லாம்‌, கடைக்‌ கழகக்‌ காலத்திற்கு 
முன்பிருந்தே, மத வேறுபாடின்றி ஐம்படைத்‌ தாலி காப்பணி 
யாக அணியப்பட்டு வந்திருக்கின்றது. 


நம்மாழ்வார்‌ காலத்திற்குப்‌ பின்‌ நெடுங்‌ கணக்கு அரிச்சுவடி 
என்று பெயர்‌ பெற்று விட்டது. இடைக்‌ காலத்தில்‌, “அரி ஓம்‌ 
தம'என்று தொடங்கி எழுத்தறிவிக்கப்‌ பட்டதாகத்‌ தெரிகின்றது. 


Digitized by R.Mathan 


111. நிகழ்நிலை மீியால்‌ 
LONG Zo] 


இக்காலத்தில்‌, சமணம்‌ புத்தம்‌ ஆகிய வடநாட்டு மதங்களைத்‌ 
தழுவிய ஒரு சிலரும்‌, கிறித்தவம்‌ இசலாம்‌ ஆகிய மேனாட்டு 
மதங்களைத்‌ தழுவிய பெருங்‌ கூட்டத்தாரும்‌, தமிழருள்‌ உள்ளனர்‌. 


க. திருகான்‌ மறை ஆராய்ச்சி 


சிவனியம்‌ மாலியம்‌ என்னும்‌ இரு தமிழ மதங்களினின்றும்‌ 
ஆரியக்‌ கூறுகளை நீக்கும்‌ முயற்சி, திருவள்ளுவர்‌ காலத்தி னின்று 
தொடர்ந்து வருகின்றது. 


பல்லவபுரம்‌ தவத்திரு. மறைமலை யடிகள்‌, திருவாசகப்‌ 
போற்றித்‌ திரு வகவலுக்குத்‌ தாங்கள்‌ வரைந்த விரிவுரையில்‌, 
“மூவா நான்மறை முதல்வா போற்றி? என்னும்‌ அடியிலுள்ள 
£“மூவா நான்மறை? என்னுந்‌ தொடர்ச்‌ சொல்‌, தொல்காப்பி 
யம்‌, இறையனாரகப்‌ பொருள்‌, திருக்குறள்‌, தேவாரம்‌, சிவ 
ஞான போதம்‌ என்னும்‌ நூல்களைக்‌ குறிக்குமென்றும்‌, வடமொழி 
நான்கு வேதங்களைக்‌ குறிக்காதென்றும்‌, கூறினார்கள்‌. அதைத்‌ 
திருச்சி மா. சாம்பசிவப்‌ பிள்ளை எதிர்த்து ஒரு மறுப்புரை வெளி 
யிட்டார்‌. 


அதன்பின்‌, பேரா. கா. சுப்பிரமணியப்‌ பிள்ளை செந்தமிழ்ச்‌ 
செல்வி முதற்‌ சிலம்பில்‌, திரு நான்மறை விளக்கம்‌” என்னும்‌ 
தலைப்பில்‌, நான்மறை என்பன தமிழ்‌ நூல்களே யென்று ஒரு 
தொடர்‌ கட்டுரை வெளியிடு வித்தார்‌. அதன்‌ கருத்து: 


| சிவபெருமான்‌, நம்‌ தமிழ்‌ நாட்டில்‌, ஒரு கல்லால மரத்தின்‌ 
கீழ்த்‌ தமிழ்‌ மக்கள்‌ நால்வர்க்கு அறம்‌ பொரு ளின்பம்‌ வீடென்னும்‌ 
உறுதிப்‌ பொருள்‌ நான்கினையும்‌ உணர்த்தினார்‌. அத்‌ தமிழறிஞர்‌, 
திருக்குறள்‌ போன்ற நான்மறை நூல்களையும்‌, அவற்றிற்குத்‌ 


Digitized by R.Mathan 


௧௨௨ தமிழர்‌ மதம்‌ 


துணையாக அறுவகை உறுப்பு நூல்களையும்‌, இயற்றினர்‌. அவை 
தலைக்கழகக்‌ காலத்துக்‌ கடல்‌ கோளில்‌, கழக நூல்களுடன்‌ 
அழிந்து போயின. நம்‌ சிவனியக்‌ குரவர்‌ கருத்தும்‌ இதுவே. -- 
என்‌ பதேயாம்‌. ம்‌ 


இதையும்‌ சாம்பசிவப்‌ பிள்ளை மறுத்து, “திரு நான்மறை 
விளக்க ஆராய்ச்சி? என்னும்‌ ௨௩௬ பக்க எதிர்‌ நூலொன்று 
வெளியிட்டார்‌. அந்நூற்கு, அவர்‌ கருத்திற்கிணங்கிப்‌ பல பிரா 
மண அறிஞரும்‌, நெல்லைச்‌ சிதம்பர ராமலிங்கம்‌ பிள்ளை, தச்ச 
நல்லூர்‌ இலக்குமணப்‌ போற்றி ஐயா, அம்பாசமுத்திரம்‌ காந்தி 
மதி நாதப்‌ பிள்ளை, திருச்சி ஆ. சுப்பிரமணியப்‌ பிள்ளை, 
உறந்தைப்‌ புலவர்‌ பெரியசாமிப்‌ பிள்ளை, கோவை (0.%.) சுப்‌ 
பிரமணிய முதலியார்‌, தஞ்சை அராவ ஆண்டகை (ராவ்‌ பஹ 
தூர்‌) (K.8.) சீநிவாசப்‌ பிள்ளை, சீகாழிப்‌ புலவர்‌ முத்துத்‌ தாண்‌ 
டவராயப்‌ பிள்‌ ளை, உயிர்‌ நூலாசிரியர்‌ ப. மு. சோமசுந்தரம்‌ 
பிள்ளை, ச. சதாசிவ முதலியார்‌, யாழ்ப்பாணம்‌ சிவபாத சுந்தரம்‌ 
பிள்ளை, கைலாச பிள்ளை, வைத்திய லிங்கம்‌ பிள்ளை, அருளம்‌ 
பலம்‌, ஆறுமுகம்‌ பிள்ளை, கணேச பண்டிதர்‌, சுவாமிநாத பண்‌ 
டிதர்‌ ஆகிய தமிழ அறிஞரும்‌, நன்மதிப்புரையும்‌ பாராட்டுரை 
யும்‌ வழங்கியுள்ளனர்‌. 


தால்வேதம்‌ அல்லது நான்மறை, ஆறங்கம்‌, ஆகமம்‌ என்‌ 
பன ஆரிய நூல்களே என்‌ பதும்‌, திருக்குறள்‌ தவிர இது 
போதுள்ள மற்றைப்‌ பண்டை நூல்களி லெல்லாம்‌ அந்தணர்‌ என்‌ 
பது பிராமணரையே குறிக்கும்‌ என்பதும்‌, சரியே. ஆயின்‌ , ஆரி 
யச்‌ சார்பான இற்றைப்‌ பண்டை நூல்க ளெல்லாம்‌, ஆரியர்‌ 
தென்னாடு வந்து தம்மை நிலத்‌ தேவரென்றும்‌ தம்‌ மொழியைத்‌ 
தேவ மொழி யென்றும்‌ சொல்லி ஏமாற்றி, தம்‌ மேம்பாட்டை 
தாட்டி மதத்தையும்‌ வரலாற்றையும்‌ திரித்த பின்னரே இயற்றப்‌ 
பட்டவை யாதலால்‌, அவற் பற முதனூல்களென மயங் கி, 
அவற்றிற்குமுன்‌ தமிழ்‌ நூல்கள்‌ இருந்ததில்லை யென்று கொள்‌ 
வது, வரலாற்றறிவும்‌ மொழி யாராய்ச்சியும்‌ இன்‌ மையால்‌ 
நேர்ந்த விளைவாம்‌. இவ்‌ விரண்டும்‌ போதிய அளவு இன்மை 
யாலேயே , ஆரிய ஏமாற்றையும்‌ அதனால்‌ தமிழர்‌ அடைந்து 
வரும்‌ பெருங்‌ கேட்டையும்‌ கண்ட அடிகளும்‌ பேராசிரியரும்‌, 
இனநல நன்னோக்கமாகவே, நான்மறை தமிழர்க்‌ குரியவை 


யல்ல வென்றும்‌, இறந்து பட்ட தமிழ்‌ நூல்க ளென்றும்‌, கூறலா 
யினர்‌. 


Digitized by R.Mathan 


நிகழ்நிலை யியல்‌ ௧௨௩ 


திருமந்திரம்‌ ஆரியம்‌ தமிழகத்தில்‌  வரூன்‌ நிய ௬-ஆம்‌ 
நூற்றாண்டு நூலா தலால்‌, 


₹ஈமாரியுங்‌ கோடையும்‌ வார்பனி தூங்க நின்‌ 
றேரியு நின்றங்‌ கிளைக்கின்ற காலத்து 
வாரிய முந்தமி மும்முட னேசொல்லிக்‌ 
காரிகை யார்க்குங்‌ கருணைசெய்‌ தானே .?? 


₹₹அவிழ்க்கின்ற வாறும்‌ அதுகிட்டு மாறும்‌ 
சிமிட்டலைப்‌ பட்டுயிர்‌ போகின்ற வாறும்‌ 
தமிழ்ச்சொல்‌ வடசொல்‌ லெனுமிவ்‌ விரண்டும்‌ 
உணர்த்து மவனை யுணரலு மாமே.?? 


“அந்தண ராவோர்‌ அறுதொழில்‌ பூண்டுளோர்‌ 
செந்தழ லோம்பிமுப்‌ போது நியமஞ்செய்‌ 
தந்தவ நற்கரு மத்துநின்‌ றாங்கிட்டுச்‌ 
சந்தியு மோதிச்‌ சடங்கறுப்‌ பார்களே.?? 


“பெருநெறி யான பிரணவ மோர்ந்து 
குருநெறி யாலுரை கூடிநால்‌ வேதத்‌ 
திருநெறி யான திருகை யிருத்திச்‌ 
சொரூபம தானோர்‌ துகளில்பார்ப்‌ பாரே.?? 
என்பவற்றைக்‌ கணேச பண்டி தரும்‌, 
“சிவமாம்‌ பரத்தினிற்‌ சத்தி சதாசிவம்‌ 
உவமா மகேச ருருத்திர தேவர்‌ 
தவமால்‌ பிரமீசர்‌ தம்மிற்றாம்‌ பெற்ற 
நவவா கமமெங்கள்‌ நந்திபெற்‌ ரனே.?? 
என்பதைச்‌ சுவாமிநாத பண்டிதரும்‌, திருவாசகம்‌ தேவாரம்‌ 
முதலிய பிற பனுவற்‌ செய்யுட்களைப்‌ பிறரும்‌, தம்‌ கொள்கைக்குச்‌ 
சான்று காட்டிப்‌ பயனில்லை. 


“மூலன்‌ உரைசெய்த மூவா யிரந்தமிழ்‌?? என்று சிறப்புப்‌ 
பாயிரம்‌ கூறுவதால்‌, திருமந்திர மண்டிலங்கள்‌ (விருத்தங்கள்‌ ) 
மொத்தம்‌ மூவாயிரமே. வே. விசுவநாதப்‌ பிள்ளை பதிப்பில்‌ 
௩௦௪௭ மந்திரங்கள்‌ உள்ளன. சை. சி. நூ. ப. கழகப்‌ பதிப்பில்‌ 
மூவாயிரமே உள்ளன. அவற்றுள்‌, **அவிழ்க்கின்ற வாறும்‌??, 
“அந்தண ராவோர்‌?? என்னுமிரண்டும்‌ இடம்‌ பெறவில்லை. 
அவை இடைச்‌ செருகல்‌ போலும்‌! 


Digitized by R.Mathan 


௧௨௪ தமிழர்‌ மதம்‌ 


££வடமொழியைப்‌ பாணினிக்கு வகுத்தருளி யதற்கிணையாத்‌ 
தொடர்புடைய தென்மொழியை யுலகமெலாந்‌ 


தொழுதேத்தும்‌ 
குடமுனிக்கு வலியுறுத்தார்‌ கொல்லேற்றுப்‌ பாகர்‌ ... ... 23 
““இருமொழிக்குங்‌ கண்ணுதலார்‌ முதற்குரவர்‌ .. 4 22 


என்னும்‌ சிவஞான முனிவர்‌ கூற்றுக்கள்‌ இக்காலத்திற்‌ கேற்கா. 
வடமொழிக்கு மூலம்‌ தென்மொழி யென்பதை, இந்நூலின்‌ முடி 
புரை யியலில்‌, “எது தேவமொழி?” என்னும்‌ பகுதியிற்‌ காண்க. 
“மன்னு மாமலை மகேந்திர மதனிற்‌ 
சொன்ன வாகமந்‌ தோற்றுவித்‌ தருளியும்‌?? 


என்று பாடினார்‌, கி. பி. மூன்றாம்‌ நூற்றாண்டிறுதியிற்‌ பாண்டி 
நாட்டிற்‌ பிறந்து வளர்ந்து, தமிழை முற்றக்‌ கற்று, வரகுண 
பாண்டியனின்‌ தலைமை மந்திரியாரா யிருந்து, சிறந்த சிவ 
னடியாராக மாறிய மாணிக்க வாசகர்‌. 


மகேந்திரமலை தெற்கே மூழ்கிப்‌ போன குமரிமலைத்‌ தொட 
ரின்‌ வடபகுதி யென்பது, 


₹துங்கமலி பொதித்தென்பாற்‌ நறொடர்ந்‌ தவடி வாரத்தின்‌ 
அங்கன்‌ க இலங்கையுமேழ்‌ வரைச்சார லடித்தேசம்‌.?? 
என்னும்‌ சிவ தருமோத்திர (கோபுர. ௪௮) அடிகளால்‌ அறியப்‌ 
படும்‌. “மிகவும்‌ உயர்ந்‌ திருக்கிற பொதிய மலைக்குத்‌ தெற்காகிய 
மயேந்திரகிரியின்‌ அடிவாரத்தில்‌, அழகிய பொன்மய மாகிய 
இலங்கை யென்னுந்‌ தேசமும்‌ பொருந்தும்‌. என்னும்‌ அவ்வடி 
களின்‌ உரையை நோக்குக. 


கி. பி. ௨-ஆம்‌ நூற்றாண்டிடை வரை இருந்ததாகத்‌ தெரி 
கின்ற குமரியாறு, மகேந்திரம்‌ என வடவர்‌ வழங்கும்‌ குமரிமலைப்‌ 
பகுதியி னின்றே எழுந்தோடி, இலங்கைத்‌ தீவு பிரியாது பெரு 
நிலத்தோடு சேர்ந்திருந்த காலத்தில்‌, ௮ தனூடு பாய்ந்து 
கடலிற்‌ கலந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


குமரி யாற்றின்‌ ஒரு பகுதி ஓடிக்‌ கொண்டிருந்த காலத்‌ 
திலேயே ஆரியர்‌ ஒரு சிலர்‌ தென்னாட்டிற்கு வந்து விட்டாரேனும்‌, 
மகேந்திரம்‌ என்னும்‌ குமரிமலையிற்‌ சிவ பெருமானிடம்‌ அல்லது 
அவரருள்‌ பெற்ற நந்தி போன்ற குரவனிடம்‌, கொள்கை மறை 


Digitized by R.Mathan 


நிகழ்‌ நிலை யியல்‌ ௧௨௫ 


யும்‌்தொழுகை மறையும்‌ பற்றிப்‌ பாடங்‌ கேட்டவர்‌ தனித்‌ தமிழ்ப்‌ 
பெயர்‌ தாங்கிய தமிழராகவே யிருந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


இன்றுள்ள வடமொழிச்‌ சிவாகமங்கள்‌ கி. பி. ௫-ஆம்‌ நூற்‌ 
றாண்டிற்குப்‌ பின்னரே தோன்றின. அவற்றுள்‌ மூலமானவை 
தொண்டு (ஒன்பது) என்பதும்‌, ஏனைப்‌ பதின்‌ ரொண்டும்‌ (பத்‌ 
தொன்பதும்‌) அவற்றின்‌ வழிப்‌ பின்னர்த்‌ தோன்‌ நின என்பதும்‌, 


““பெற்றநல்‌ ஆகமம்‌ காரணம்‌ காமிகம்‌ 
உற்றநல்‌ வீரம்‌ உயர்சிந்தம்‌ வாதுளம்‌ 
மற்றவ்‌ வியாமளம்‌ ஆகும்கா லோத்தரம்‌ 
துற்றநற்‌ சுப்பிரம்‌ சொல்லும்‌ மகுடமே.?? (௭௩) 


“ஆகமம்‌ ஒன்பான்‌ அதிலான நாலேழு 
மோகமில்‌ நாலேழு முப்பேத முற்றுடன்‌ 
வேகமில்‌ வேதாந்த சித்தாந்த மெய்ம்மையொன்‌ 
றக முடிந்த அருஞ்சுத்த சைவமே.?? (௭௪) 


என்னுந்‌ திருமந்திரங்களான்‌ அறியப்படும்‌. 


முப்பேதம்‌--மூ வேறுபாடு. அவை கருமக்‌ காண்டம்‌, வழி 
பாட்டுக்‌ காண்டம்‌, அறிவக்‌ காண்டம்‌ என்பன. 5 


சிவனியம்‌ ஆரியர்‌ இந்தியாவிற்குட்‌ புகுமுன்னரே குமரி 
நாட்டில்‌ தோன்றிய மதமாதலால்‌, குமரிமலைத்‌ தொடரின்‌ 
வடமுடி யொன்றாகிய மகேந்திர மலையில்‌, இறைவ னருள்‌ பெற்ற 
குரவனிடம்‌, தொல்காப்பியர்‌ காலமாகிய கி. மு. ஏழாம்‌ நூற்‌ 
றாண்டிற்கு முன்‌ பாடங்‌ கேட்டவர்‌ தமிழராகவே யிருந்தது மட்டு 
மன்றி, அவர்‌ பாடங்‌ கேட்டதும்‌ அதை நூலாக வரைந்ததும்‌ 
தனித்‌ தமிழ்‌ வாயிலாகவே நிகழ்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. அந்‌ 
நூல்‌ அல்லது நூல்களே, பிற்காலத்து வடமொழி யாகமங்கட்கு 
மூலமா யிருந்திருத்தல்‌ வேண்டும்‌. அம்‌ மூல நூல்கள்‌ யாவும்‌ 
ஆரியரால்‌ அழிக்கப்பட்டு விட்டன. 


பிராமணரே ஓதவும்‌ ஓதுவிக்கவும்‌, இரு வகைச்‌ சடங்கும்‌ 
கோவில்‌ வழிபாடும்‌ நடத்தவும்‌, இவ்வகையில்‌ தமிழரை என்‌ 
றும்‌ அடிமைப்‌ படுத்தவும்‌, வேண்டுமென்னுங்‌ குறிக்கோளுட 
னேயே, வடமொழி யாகமங்கள்‌ தோற்றுவிக்கப்‌ பட்டன. 


Digitized by R.Mathan 


௧௨௬ தமிழர்‌ மதம்‌ 


ஆகமம்‌ என்னும்‌ வடசொற்குத்‌ தான்‌ றியது என்றே 
பொருள்‌. தோன்றற்‌ புணர்ச்சியை வடமொழியாளர்‌ ஆகம சந்தி 
என்று கூறுதல்‌ காண்‌ ௧. குறியீட்டு முறையில்‌ ஆகமத்தைத்‌ 
“தோன்‌ றியம்‌? என்னலாம்‌. தோன்றியது என்னும்‌ பொருளா 
லேயே, ஆகமங்கள்‌ வட நாட்டு ஆரியர்‌ தென்னாடு வந்தபின்‌ 
புதிதாகத்‌ தோன்றியவை என்பதை, ஆகமம்‌ என்னுஞ்‌ சொல்‌ 
உணர்த்துதல்‌ காண்க, 


இனி, ஆகமம்‌ என்னும்‌ வடசொல்லும்‌ தென்சொல்‌ அடி 
வேரினின்றே தோன்றிய தென்பதை, கீழ்‌ வருஞ்‌ சொல்‌ வர 
லாற்றால்‌ தேர்ந்து தெளிக. 


உய்தல்‌-செல்லுதல்‌. உய்‌ த்தல்‌-செலுத்துதல்‌. உய்‌ 
இய்‌--இய--இயவு- (௧) செலவு. **இடைதெறிக்‌ கிடந்த இய 
வுக்கொண்‌ மருங்கில்‌?? (சிலப்‌. ௧௧:௧௬௮). (௨) வழி, இய 
விடை வருவோன்‌ ?? (மணி. ௧௩:௧௬). 


இய--இயல்‌. இயலுதல்‌ (௧) செல்லுதல்‌. (௨) நடத்தல்‌. 
££அரிவை யொடு மென்மெல வியலி?? (ஐங்‌. ௧௭௫. (௩) கூடிய 
தாதல்‌, 

இயவு--இயவுள்‌ - (௧) வழி. (௨) நடத்துவோன்‌, தலைவன்‌, 
இறைவன்‌. **பெரியோ ரேத்தும்‌ பெரும்பெய ரியவுள்‌?? (திரு 
முரு. ௨௭௪). 


இயவு -- (இயகு) -- இயங்கு. இயங்குதல்‌ - செல்லுதல்‌. 
இயங்கு--இயக்கு--இயக்கம்‌ - செலவு. 


இய்‌--எய்‌--எய்து, எய்துதல்‌- நடத்தல்‌, நிகழ்தல்‌, சென்‌ 
றடைதல்‌, அடைதல்‌. 


எய்‌--ஏ. ஏதல்‌-போதல்‌, இவ்‌ வினை இன்று வழக்கற்றது. 


ஏ--ஏவு. ஏவுதல்‌- செலுத்துதல்‌, தூண்டுதல்‌, தூண்டிக்‌ 
கட்டளை யிடுதல்‌. 


ஏ--ஏவு--ஏகு. ஏகுதல்‌- போதல்‌, 


ஒ. நோ: போ--போவு--போகு. 


Digitized by R.Mathan 


நிகழ்திலை யியல்‌ ௧௨௭ 


... ஏ-யா-யாத்திரை- செலவு. தகடூர்‌ யாத்திரை- தகடூர்ச்‌ 
, செலவு, ஒ. நோ: மா--மாத்திரை. மாத்தல்‌-அளத்தல்‌. 
இதுவும்‌ ஒரு வழக்கற்ற வினை. 

ஏகாரம்‌ யாவாகத்‌ திரிதலை, ஏன்‌--யான்‌, ஏ-யா, ஏது-- 
யாது, ஏனை--யானை, ஏமை-யாமை; ஏமம்‌--யாமம்‌--சாமம்‌ 
முதலிய சொற்றிரிபுக ளான்‌ அறிக, 


யா-ஜா (மராட்டி, குசராத்தி, இந்தி, வங்கம்‌.) 

யாத்திரை யாத்ரா-ஜாத்ரா. 

மராட்டியும்‌ குசராத்தியும்‌ பழம்‌ பஞ்ச திரவிடம்‌; இந்தியும்‌ 
வங்கமும்‌ வடதிரவிடமாகிய முன்‌ வடமொழி (பிராகிருதம்‌). 

ய--ஜ, 6 போலித்‌ திரிபு. எ-டு: யோகி (வ.)--ஜோகி (இ.); 

யுவன்‌ (வ. 9--ஜவான்‌(இ.), யெளவனம்‌(வ.)-ர்மா5 1. 
ஜா--ஐ. OE, OS. gan, OHG. gan, gén, E. go, Skt. ga (to g0), 
gatu (going). 

சகரம்‌ ககரமாகத்‌ திரிதலால்‌, ஜகரம்‌ ககரத்தின்‌ எடுப்‌ 

பொலியாக *2' என்று திரியும்‌. 


வட திரவிட வழிப்பட்ட இந்தியிலேயே, போதலைக்‌ குறிக்‌ 
கும்‌ வினைச்‌ சொல்லின்‌ ஜகரம்‌, இறந்த காலத்திற்‌ ககர எடுப்‌ 
பொலி (2) ஆகி விடுகின்றது. 


எ-டு? 
ஜா-போ, ஜாத்தா ஹை- போகின்றான்‌, 
ஜாவேகா (187628) - போவான்‌. 


கயா (2௨/84) - போனான்‌. 


வடமொழி என்னும்‌ சமற்‌ கிருதத்தில்‌, 28 என்னும்‌ முதனிலை 
8 என்று குறுகியும்‌ கற என்று திரிந்தும்‌, ஜூ, தமக, தகக 
என்னும்‌ வினைப்‌ பெயர்களைப்‌ பிறப்பிக்கும்‌. 


ட கம்‌ (ஓக) என்னும்‌ முதனிலை *ஆ? என்னும்‌ எதிர்மறை 
ய்‌ ' முன்னொட்டொடு சேர்ந்து, செல்கைக்கு எதிரான வருகையைக்‌ 
குறிக்கும்‌ ஆகம (&ஜூ&) என்னும்‌ வினைப்‌ பெயரையும்‌ வினை 
யாகு பெயரையும்‌ தோற்றுவிக்கும்‌. ஆகம என்னும்‌ வடசொல்‌, 
தமிழில்‌ ஆகமம்‌ என்று மகரமெய்‌ யீறு கொடுத்துக்‌ குறிக்கப்படும்‌. 


Digitized by R.Mathan 
௮ தமிழர்‌ மத்ம 


“ஆ? என்னும்‌ எதிர்மறை முன்னெட்டு, அகர எதிர்ம்றை 
முன்னொட்டின்‌ நீட்ட்மே்‌. 


அல்‌--௮--ஆ. ஓ. நோ: தல்‌--ந. 


இங்ஙனம்‌, ஆகார எதிர்மறை முன்னொட்டுச்‌ சர்க்க 
யால்‌ எதிர்வினைச்‌ சொற்களைப்‌ படைப்பது, சமற்கிருத இயல்பே. 


கம்‌-போ. ஆகம்‌- வா. 
தா-கொடு, ஆதா-கொள்‌, வாங்கு. 


சமற்கிருதம்‌, தன்னில்‌ ஐந்திலிரு பகு தி ய முழுச்சொற்‌ 
கடனாகவும்‌, வேறோர்‌ ஐந்திலிரு பகுதியை வேர்ச்சொற்‌ கடனாக 
வும்‌, தமிழினின்‌ று கொண்டுள்ள தென்பதை, “எது தேவ 
மொழி? என்னும்‌ பகுதியிற்‌ காண்க, 


“திரு நான்மறை விளக்க ஆராய்ச்சி?க்கு மதிப்புரை வழங்‌ 
கியவருள்‌ ஒருவரான, தஞ்சைச்‌ சீனிவாசப்‌ பிள்ளை, 


“ஸ்ரீமான்‌ கா. சுப்பிரமணிய பிள்ளை யவர்கள்‌, நல்ல குலத்‌ 
தில்‌ பிறந்தவரா யிருந்தும்‌ இந்த நான்மறை விளக்கம்‌ எழுதி 
யிருப்பது, கலியுகக்‌ கூத்துக்களில்‌ ஒன்றென்று தோன்றுகிறது. 
அசஞ்சல சிவ பக்தியில்‌ சிறந்த குடும்பத்தில்‌ தோன்றிய ஸ்ரீமான்‌ 
சாம்பசிவம்‌ பிள்ளை யவர்கள்‌, மேலே கண்ட ஆராய்ச்சி என்னும்‌ 
நூலை எழுதியிருப்பது, சைவர்கள்‌ அனைவருக்கும்‌ சந்தோஷத்‌ 
தைக்‌ கொடுக்கக்‌ கூடியது .?? என்று வரைந்திருப்பது, ஆரி 
யர்க்கு அடிமையரா யிருப்பவரே நல்ல குலத்தா ரென்றும்‌ நல்ல 
சிவனிய ரென்றும்‌ பொருள்படுவதா யுள்ளது. இடத அவர்தம்‌ 
“தமிழ்‌ வரலாறு? மறு பதிப்பில்‌ வெளியிடாது போயினர்‌. 


இத்தகைய நல்ல குலத்தாரும்‌ நல்ல சிவனியரும்‌ இ ருந்த 
தனால்‌ தான்‌, சின்னமனூர்த்‌ தேவார ஊர்வலம்‌ பி ராமணத்‌ 
தெருவில்‌ தடுக்கப்‌ பட்டதும்‌, அது பற்றித்‌ தொடர்ந்த வழக்கில்‌ 
பிராமண முறையாளி பிராமணச்‌ சார்பாகத்‌ தீர்ப்புக்‌ கூறியதும்‌, 
ஆகும்‌. ச 

“மகேந்திரம்‌? என்னும்‌ முடியைக்‌ கொண்ட குமரிமலைத்‌ 
தொட்ரின்‌ வடபகுதி மூழ்கிய பின்னரே, கஞ்சம்‌ மாவட்டத்திற்‌ 
சிவன்‌ கோவில்‌ கொண்டுள்ள மலை மகேந்திரம்‌ என்று பெயர்‌ 


Digitized by R.Mathan 


நிகழ்நிலை யியல்‌ ௧௨௯ 


பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. ₹₹மந்திர மாமலை மகேந்திர வெற்‌ 
பன்‌?? என்னும்‌ திருவாசகத்‌ தொடரில்‌ (௨: ௧௦௦) மாணிக்க 
வாசகர்‌ குறித்துள்ள மலை, கஞ்சம்‌ மாவட்ட மலையே யென்று, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ அகரமுதலி தன்‌ இயல்பிற்‌ 
கேற்பக்‌ குறித்துள்ளது. 


௨. தமிழ்நாட்டுச்‌ சிவ மடங்கள்‌ 


இன்று எல்லாத்‌ துறையிலும்‌ ஆரியத்தைப்‌ போற்றி வரு 
வன, தமிழ்நாட்டுச்‌ சிவ மடங்களே. இவற்றுள்‌ குன்‌ றக்குடி 
மடம்‌ ஒன்றே விலக்காகும்‌. 


மடத்‌ தலைவரான தம்பிரான்மாரும்‌ அவர்‌ மாணவராகிய 
குட்டித்‌ தம்பிரான்மாரும்‌, துறவியர்‌ எ ன ச்‌ சொல்லப்‌ படுகின்‌ 
றனர்‌. ஆயின்‌, தமிழத்‌ துறவு முறைக்‌ கேற்ற நிலைமைகள்‌ 
அவர்‌ மடங்களில்‌ இல்லை.நால்‌ வகை வெள்ளாளரே தம்பிரான்மா 
ரா தற்‌ குரியவர்‌ என்பதும்‌, உண்டி வகையிற்‌ பிராமணர்க்குத்‌ 
தனிச்‌ சிறப்பும்‌, மொழித்‌ துட றயிற்‌ சமற்கிருதத்திற்கே முத 
லிடங்‌ கொடுத்தலும்‌, கோவிற்‌ பூசகர்‌ ப தவிக்குப்‌ பிராமண 
ரையே பயிற்றுவதும்‌, திருக்‌ கோவில்‌ வழிபாட்டில்‌ வேத மந்தி 
ரங்களை ஓதுவிப்பதும்‌, முற்றும்‌ ஆரியச்‌ சார்பான பழக்க வழக்‌ 
கங்களாம்‌. 


அணிகளை யணிவதும்‌ உருவ வணக்கஞ்‌ செய்வதும்‌, உயரிய 
துறவுநிலைக்‌ குரியவை யல்ல. 


“மனத்துக்கண்‌ மாசில னாத லனைத்தறன்‌ 
ஆகுல நீர பிற.?? (குறள்‌. ௩௪). 


₹“மற்றுந்‌ தொடர்ப்பா டெவன்கொல்‌ பிறப்பறுக்கல்‌ 
உற்றார்க்‌ .குடம்பு மிகை,?2 (டை ௩௪௫). 


££சொல்லிலுஞ்‌ சொல்லின்‌ முடிவிலும்‌ வேதச்‌ சுருதியிலும்‌ 
அல்லிலும்‌ மாசற்ற ஆகாயந்‌ தன்னிலும்‌ ஆய்ந்து 
விட்டோர்‌ 
இல்லிலும்‌ அன்ப ரிடத்திலும்‌ இச னிருக்குமிடம்‌ 
கல்லிழுஞ்‌ செம்பிலு மோவிருப்‌ பான்‌ எங்கள்‌ 
கண்ணுதலே.?? 
(பட்டினத்தார்‌ பாடல்‌), 


Digitized by R.Mathan 


௧௩௦ தமிழர்‌ மதம்‌ 


*“வேதச்‌ சுருதி?” என்றது, நீண்ட கால ஆரிய விளம்பரத்தினால்‌ 
அடிப்பட்ட வழக்குப்‌ பற்றியது. 


இல்லறத்தாரான அடியார்‌ நிலைமை வேறு; துறவு பூண்ட 
அறிவர்‌ நிலைமை வேறு. 


திருவாவடுதுறை மடம்‌ 


ஆங்கிலராட்சியும்‌ ஆங்கிலக்‌ கல்வியும்‌ மொழி யாராய்ச்சியும்‌ 
ஏற்படாத காலத்தில்‌, ££இருமொழியும்‌ நிகரென்னும்‌ இதற்‌ 
கையம்‌ உளதேயோ?? என்று பாடிய மாதவச்‌ சிவஞான முனி 
வர்‌ தொடர்பாலும்‌; சோறு என்னும்‌ தூய தமிழ்ச்‌ சொல்லைச்‌ 
சொன்னதற்காக ஒரு புலவரை யடித்த குட்டித்‌ தம்பிரானை, 
பெரிய தம்பிரானார்‌ விலக்கிவிட்ட நிகழ்ச்சியாலும்‌, திருவாவடு 
துறை மடம்‌ சிறப்புற்றதே. ஆயினும்‌, தமிழைப்‌ போதிய அளவு 
போற்றாதது வருந்தத்‌ தக்கதே. 


தருமபுர மடம்‌ 


கோவிற்‌ பூசகர்‌ பதவிக்குப்‌ பிராமண மாணவரையே இல 
வச ஊணுடையுறையுள்‌ அளித்து ஆரிய மந்திரங்களிற்‌ பயிற்று 
வதும்‌, வினைதீர்த்தான்‌ (வைத்தீசுவரன்‌) கோவிற்‌ கும்ப 
முழுக்கு விழாவிற்கு, ஒரு மாதக்‌ காலமாக நூற்றுக்‌ கணக்கான 
வேதியரைக்‌ கொண்டு வேத மந்திரங்களை ஓதுவித்ததும்‌, ஆரி 
யத்தை நிலைநாட்டும்‌ “வருணாஸ்ரம சந்திரிகை? , “சித்தாந்த 
சைவ வினா விடை”, “சித்தாந்தத்‌ தெளிவியல்‌? முதலிய பல 
பொத்தகங்களை வெளியிட்டு வருவதும்‌, தமிழ மாணவரைத்‌ 
தாழ்வாக நடத்தியதும்‌, பிறவும்‌, ஆரியம்‌ தரு ம. மடத்தில்‌ 
அடைக்கலம்‌ புகுந்தது மட்டுமன்றித்‌ தலை விரித்தும்‌ ஆடுகின்‌ 
றது என்னுமா றுள்ளன. முந்திய தம்பிரான்‌ ஒருவர்‌ சமற்கிருதத்‌ 
திற்‌ கையெழுத்திடுவதே வழக்கம்‌ என்றும்‌ சொல்லப்படுகின்றது. 


““குண்டாசுர னென்னும்‌ ஓரசுரன்‌ கொக்கு சூபமாயிருந்து 
அண்டமனைத்துங்‌ கொரித்துக்‌ கொரித்து, தேவர்களை வருத்தி 
வந்தமையால்‌ சிவபெருமான்‌ அவனைச்‌ சம்ஹாரம்‌ செய்து அவ 
னது இறகை யணிந்‌ தருளிஞர்‌.?? (பக்‌. ௯௪) என்னும்‌ கொக்கிற 
கணி விளக்கம்‌ ஒன்றே, “சித்தாந்த சைவ வினா விடை” யின்‌ 
சிறப்பை விளக்கப்‌ போதிய சான்றாம்‌. 


Digitized by R.Mathan 


நிகழ்நிலை யியல்‌ ௧௩௧ 


“வைதிக முறைப்படி உபநயனமும்‌ சிவாக முறைப்படி 
சமயம்‌, விசேடம்‌, நிர்வாணம்‌ என்னும்‌ தீட்சைகளும்‌ பெற்று, 
ஆச்சாரி யாபிடேகம்‌ செய்து கொண்டு ச வக்‌ குருமார்களாய்‌ 
விளங்குபவர்கள்‌, ஆதி சைவர்‌ என ப்படும்‌ சிவமறையோர்‌. 
“சிவாசாரியார்‌? என்று சொல்லப்படும்‌ இவர்கள்‌, சிவபெரு 
மானைச்‌ சிவாகமங்களின்‌ வழித்‌ தம்‌ இல்லங்களில்‌ ஆன்மார்த்த 
மாகவும்‌,சிவாலயங்களில்‌ பரார்த்த மாகவும்‌ பூசை செய்பவர்கள்‌ . 
சிவாலயங்களில்‌ நித்திய நைமித்திகங்களாகிய பூசைகளையும்‌ 
விழாக்களையும்‌ நடத்துபவர்கள்‌.?? (பக்‌. ௧௧), 


. ₹“ட$வதம்பசு அதன்பால்‌ மெய்யாக மம்நால்வர்‌ 
ஓதும்‌ தமிழ்‌அதனின்‌ உள்ளுறுநெய்‌--போ தமிகும்‌ 
நெய்யின்‌ உறுசுவையாம்‌ நீள்வெண்ணெய்‌ மெய்கண்டான்‌ 
செய்ததமிழ்‌ நூலின்‌ திறம்‌.?? (பக்‌. ௩௩); 


“உலகம்‌ சொல்‌ வடிவும்‌ பொருள்‌ வடிவும்‌ என இருவகை 
யாய்‌ உள்ளது. சொல்‌ உலகம்‌ ₹சத்தப்‌ பிரபஞ்சம்‌? எனவும்‌, 
பொருள்‌ உலகம்‌ அர்த்தப்‌ பிரபஞ்சம்‌? எனவும்‌ சொல்லப்படும்‌. 


“அவற்றுள்‌ சொல்‌ உலகம்‌, எழுத்துக்களை உறுப்பாகக்‌ 
கொண்ட சொற்களும்‌ சொற்றொடர்களுமாம்‌. எழுத்துக்கள்‌ 
“வன்னம்‌? (வர்ணம்‌) என்றும்‌, சொற்கள்‌ “பதம்‌? என்றும்‌, 
வடமொழியிற்‌ சொல்லப்படும்‌. சொற்றொடர்களில்‌ சிறப்புடையன 
மந்திரங்கள்‌. அதனால்‌, “மந்திரம்‌, பதம்‌, வன்னம்‌? எனச்‌ சத்‌ 
தப்‌ பிரபஞ்சம்‌ மூவகையாகச்‌ சொல்லப்படும்‌. வடமொழி மரபும்‌ 
சைவ மரபும்‌ பற்றி, வன்னம்‌ ஐம்பத்‌ தொன்று, பதம்‌ எண்பத்‌ 
தொன்று, மந்திரம்‌ பதினொன்று? எனச்‌ சிவாகமங்கள்‌ வைர 
யறை செய்கின்றன. இங்குக்‌ கூறப்பட்ட எழுத்து சொல்‌ சொற்‌ 
ரொடர்களில்‌, எல்லா மொழிகளிலும்‌ உள்ள எழுத்துக்களும்‌ 
சொற்களும்‌ நூல்களும்‌ அடங்கும்‌ என்‌ பது சிவாகமங்களின்‌ 
கொள்கை,?? 


““சத் தப்‌ பிரபஞ்சம்‌ அறிவுக்குக்‌ காரணமாய்‌ நிற்றலின்‌ , 
அது சுத்த மாயையின்‌ காரியமே யாகும்‌. ஆகவே, சுத்த மாயை 
யின்‌ காரியமே, சொற்‌ பிரபஞ்சம்‌, பொருட்‌ பிரபஞ்சம்‌ என இரு 
வகையாகின்றது. அசுத்த மாயையின்‌ காரியங்களும்‌, பிரகிருதி 
மாயையின்‌ காரியமும்‌, பொருட்‌ பிரபஞ்சம்‌ ஒன்‌ ஜறேயா தல்‌ 
அறிந்து கொள்க.?? (பக்‌. ௧௮0௦). 


Digitized by R.Mathan 
௧௩௨ தமிழர்‌ மதம்‌ 


என்னும்‌ பகுதிகள்‌ , “சித்தாந்தத்‌ தெளிவியல்‌? எத்‌ துணைக்‌ 
கொண்‌ முடிபு மயக்கியல்‌ என்பதைத்‌ தெரிவிக்கும்‌. 


பூணூலணிவு, தமிழவாழ்க்கை முறைக்கும்‌ சிவ நெறி 
யொழுக்கத்திற்கும்‌ புறம்பான, பொருளற்ற ஆரிய வ ழக்கம்‌, 
ஆதி சைவர்‌ அல்லது முந்து சிவனியர்‌ என்று சொல்லப்படத்‌ 
தக்கவர்‌, ஓதுவார்‌, பண்டாரம்‌, புலவர்‌, குருக்கள்‌ என்‌ னும்‌ 
வகுப்புக்களைச்‌ சேர்ந்த தமிழப்‌ பூசகரே. 


வேதத்திற்கும்‌ சிவ தெறிக்கும்‌ யாதொரு தொடர்பு மில்லை. 


எழுத்து சொல்‌ சொற்றொடர்‌ என்பவற்றின்‌ இயல்பு முன்‌ 
னரே விளக்கப்பட்ட து. மொழித்‌ துறை பற்றிய ஆரியக்‌ 
கொள்கை அறியாமையின்‌ விளைவாகும்‌. சிவநெறி தோன்‌ நிய 
மொழி தமிழாதலால்‌, எழுத்‌ தெனப்‌ படுவன முப்பதே. பல்‌ 
வேள்விச்‌ சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி காலத்திலேயே , ஆரி 
யக்‌ கொள்கைகள்‌ சிவனியக்‌ கொண்‌ முடிபிற்கல ந்து விட்டத 
னால்‌, ஏழு அல்லது எட்டு நூற்றாண்டுகட்குப்‌ பின்‌ தோன்றிய 
திருமூலர்‌, அவற்றை அங்ஙனமே மேற்கொண்டு விட்டார்‌. 


திருப்பனந்தாள்‌ மடம்‌ 


திருப்பனந்தாள்‌ மட மூலவரான குமரகுருபரர்‌, 
““பல்லுயிர்த்‌ தொகுதியும்‌ பயன்கொண் டுய்கெனக்‌ 
குடிலை என்னும்‌ தடவயல்‌ நாப்பண்‌ 
அருள்வித்‌ திட்டுக்‌ கருணை நீர்‌ பாய்ச்சி 
வேதம்‌ என்னும்‌ பாதபம்‌ வளர்த்தனை?? 
என்று “பண்டார மும்மணிக்‌ கோவை?யிற்‌ பாடியிருப்பதே, 
வேதம்‌ பற்றி வழிவழித்‌ தமிழரிடை வழங்கி வந்த குருட்டு நம்பிக்‌ 
கையைக்‌ காட்டும்‌. 


திருப்பனந்தாள்‌ மடத்‌ தலைவராகத்‌ திருத்‌ தவத்திருச்‌ 
சுவாமிநாதத்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ இருந்‌ த காலத்தில்‌, ஒரு 
முறை சென்று அவர்கஜக்‌ கண்டு, என்‌ தமிழாராய்ச்சியை 
எடுத்துக்‌ கூறி, அதை வெளியிடப்‌ பொ ரூ. ள்‌ வேண்டினேன்‌. 
தம்பிரான்‌ அவர்கள்‌, நான்‌ சொன்னதை அமைதியாகச்‌ செவி 
கொடுத்துக்‌ கேட்டு, அடுத்து வரும்‌ குருபூசை நாளன்று வரச்‌ 
சொன்னார்கள்‌ . மகிழ்ச்சியோடு திரும்பினேன்‌, 


Digitized by R.Mathan 


3 நிகழ்‌ நிலை யியல்‌ ௧௩௩ 


ஆயினும்‌, நான்‌ கருதியது கைகூடுமா வென்று ஓர்‌ ஐயம்‌ 
எனக்கிருந்தது. ஏனெனின்‌, அங்கு *இராயசம்‌? என்றிருந்த 
பிராமண எழுத்தாளர்‌, நான்‌ பண்டாரத்‌ திருமுன்பு செல்லு 
முன்பே என்னை அழைத்து, தம்‌ அகவைக்கும்‌ அறிவிற்கும்‌ 
பதவிக்கும்‌ தகாத பல வினாக்கள்‌ வினவினார்‌. நான்‌ தங்கி 
யிருந்த மடத்து விடுதி மேலாளரும்‌, என்னைப்‌ பண்டாரத்‌ திரு 
முன்பு அழைத்துச்‌ சென்ற பணியாளரும்‌, மடத்துக்‌ காசுக்‌ 
கணக்கரும்‌ பிராமணரே. அதோடு, பெரும்‌ பேராசிரியர்‌ 
௨. வே. சாமிநாத ஐயர்‌ அங்கு வந்து தங்கும்‌ தனி மனையை 
யுங்‌ கண்டேன்‌. ௮ வர்‌ தம்பிரானுக்கு ஆசிரியரா யிருந்தவர்‌ 
என்றும்‌ கேள்விப்‌ பட்டேன்‌. 


ஆதலால்‌, “வாய்த்தால்‌ தமிழுக்கு; வாய்க்கா விட்டால்‌ 
வடமொழிக்கே.? என்று கருதிக்‌ கொண்டு, குருபூசை நாளன்று 
சென்றேன்‌. பெரும்‌ பேராசிரியரும்‌ வந்திருந்தார்‌. அவரும்‌ தம்பி 
ரான்‌ அவர்களும்‌ ஒருங்கே நின்ற விடத்துச்‌ சென்று கண்டேன்‌. 
“ஐயர்‌ அவர்களைப்‌ பற்றித்‌ தெரியுமா??? என்று தம்பிரான்‌ 
அவர்கள்‌ வினவினார்கள்‌. **தெரியும்‌.2? என்றேன்‌. ஜயரோ, 
ஒருமுறை நான்‌ அவர்‌ இல்லஞ்‌ சென்று கண்டிருந்தும்‌, தமக்கு 
நினைவில்லை யென்றார்‌. அவ்வளவுதான்‌. தம்பிரான்‌ அவர்கள்‌ 
அப்பாற்‌ சென்று விட்டார்கள்‌. நானும்‌ விடுதிக்குத்‌ திரும்பி 
னேன்‌. 


எத்தனையோ ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளும்‌ நூல்களும்‌ வெளி 
யிட்ட பின்பும்‌, தமி ை ழ வளர்ப்பதாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ 
தி. மு. க. அரசும்‌, வெவ்வேறு நிலைமையிலுள்ள தமிழ்‌ நாட்டுப்‌ 
பல்கலைக்‌ கழகங்களும்‌, என்‌ ஆராய்ச்சியைப்‌ போற்றாத போது, 
திலத்தேவர்‌ காவலிலுள்ள ஒரு நிறுவனம்‌ எங்ஙனம்‌ போற்றும்‌! 
அதை எதிர்பார்ப்பது எட்டாக்‌ கனிக்குக்‌ கொட்டாவி விடுவதே. 


என்னொடு தமிழன்பரான தமிழர்‌ வேறு சிலரும்‌ விடுதித்‌ 
தாழ்வார அறையில்‌ தங்கியிருந்தனர்‌. பிராமணர்க்கோ உள்‌ 
ளிடம்‌. நண்பகலுணவு எங்கட்குப்‌ பிற்பகல்‌ ௩ மணிக்குத்‌ தான்‌ 
வந்தது. கரணியம்‌ வினவிய போது, அன்றுதான்‌ பிராமணப்‌ 
பந்தி முடிந்த தென்று தெரிவிக்கப்‌ பட்டது. 


எனக்கு மடத்துப்‌ பொருளுதவி தப்பியது பற்றி எள்ளளவும்‌ 
வருத்தமில்லை. தமிழர்‌ குமுகாய நிலைத்‌ தாழ்வே என்னை மிக 
மிகப்‌ புண்‌ படுத்தியது. நாடு தமிழ்நாடு; மடம்‌ தமிழன்‌ மடம்‌) 
மதம்‌ தமிழன்‌ மதம்‌; பணம்‌ தமிழன்‌ பணம்‌. அங்ஙன மிருந்தும்‌, 


Digitized by R.Mathan 


௧௩௪ தமிழர்‌ மதம்‌ 


தமிழன்‌ நாய்போல்‌ நடத்தப்‌ படுவது இவ்‌ விருபதாம்‌ நூற்றாண்டி 
லும்‌ தொடர்கின்ற தெனின்‌, இற்றைத்‌ தமிழன்‌ உயர்‌ திணை 
யைச்‌ சேர்ந்தவ னல்லன்‌ என்பது தெள்ளத்‌ தெளிவாம்‌. 


பிராமணர்க்கு உள்ளும்‌ தமிழர்க்கு வெளியுமாக வெவ்வே 
றிடத்தில்‌ உண்டி படைக்கப்‌ படினும்‌,ஒரே நேரத்திற்‌ படைக்கப்‌ 
பட்டிருப்பின்‌ ஓரளவு நன்றா யிருந்திருக்கும்‌. அக்‌ காலத்துப்‌ பிரா 
மணப்‌ பொது வுண்டிச்‌ சாலைகளில்‌, பிராமணரின்‌ எ ச்சிலை களி 
லிருந்து கறிவகைகளை யெடுத்துத்‌ தமிழர்க்குப்‌ பை டப்பது 
வழக்கமா யிருந்தது. காசு கொடுத்துண்ணும்‌ இடத்திலேயே 
அந்நிலைமை யாயின்‌, இலவசமா யுண்ணும்‌ இடத்தில்‌ எங்ஙனம்‌ 
இருந்திருக்கும்‌! 


மடம்‌ துறவியர்‌ பயிற்சிக்கு ஏற்பட்டது. கற்பிக்கப்‌ படுவன 
கொண்‌ முடிபும்‌ மெய்ப்‌ பொருளியலும்‌. முப்பத்தா றென்று கொள்‌ 
ளப்படும்‌ மெய்ப்‌ பொருள்களுள்‌ , குலம்‌ எதைச்‌ சார்ந்தது? குலம்‌ 
மாந்தன்‌ இயல்பாயின்‌ , ஏனை நாடுகளில்‌ ஏன்‌ ௮ஃதில்லை? 
“ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌? என்று திருமூலரே 
சொல்ல வில்லையா? 


வேதம்‌ ஓதித்‌ திருக்‌ கோவில்‌ வழிபாடு நடத்தும்‌ பிராமணப்‌ 
பூசகனை ஒருவாறு உயர்வாகக்‌ கருதினாலும்‌, வேத மறியாது 
உழவு, கைத்தொழில்‌, வணிகம்‌, சமையல்‌, கோழிப்‌ பண்ணை , 
ஏவல்‌, கணக்கம்‌, ஆசிரியம்‌, ஊர்காவல்‌, ஆள்வினை முதலிய 
பல தொழில்களைச்‌ செய்யும்‌ பிராமணரையும்‌ ஏன்‌ உயர்வாகக்‌ 
கருத வேண்டும்‌? பிராமணர்‌ போலுடுத்துப்‌ பிராமணர்‌ போற்‌ 
பேசிப்‌ பிராமணராக வாழும்‌ தமிழரும்‌ உண்டே! நயன்மைக்‌ 
கட்சி (4081௦6 Party ) ஆட்சிக்‌ காலத்தில்‌, அலுவற்‌ பேற்றின்‌ 
பொருட்டுப்‌ பூணூல்‌ களைந்து தம்மைத்‌ தமிழராகக்‌ காட்டிக்‌ 
கொண்ட பிராமணரும்‌ உண்டே! 


தமிழருள்ளும்‌ ஒருவரைக்‌ குலப்‌ பட்டத்தினால்‌ மட்டும்‌, ஒரு 
குலத்தா ரென்று எங்ஙனங்‌ கொள்ள வியலும்‌? முதலியார்‌ 
குலத்தை எடுத்துக்‌ கொள்ளின்‌, வேளாண்‌ முதலி, செங்குந்த 
முதலி, அகம்‌ படிய முதலி, கோலிய முதலி, முதலிப்‌ பெண்ணை 
மணந்தத்னால்‌ ஆன முதலி, தானே பட்டஞ்‌ சூட்டிக்‌ கொண்ட 
முதலி, பண்டை அரசியல்‌ அதிகாரிகள்‌ வழிவந்த முதலி எனப்‌ 
பலவகை யுண்டே. 


Digitized by R.Mathan 


நிகழ்‌ நிலை யியல்‌ ௧௩௫ 


மேலும்‌, முதலியார்‌ என்பது படை முதலியார்‌(சேனை முதலி 
யார்‌) என்னும்‌ படைத்‌ தலைவர்‌ பதவிப்‌ பெயரின்‌ குறுக்க 
மாதலால்‌, அதை அரிய நாயக முதலியார்‌ என்னும்‌ விசயநக 
ரப்‌ படைத்‌ தலைவர்‌ போன்றாரின்‌ வழியினரே மதிப்புறவுப்‌ 
பட்டமாகப்‌ (Courtesy title) பூணுவது, மேலை முறை ப்படி 
பொருந்தாதிருக்க, பொது வகையான படைஞரின்‌ வழியின 
ரெல்லாம்‌ அப்‌ பட்டத்தை வழிவழி பூணுவது எங்ஙன்‌ பொருந்‌ 
தும்‌? 


இன்றும்‌, திருப்பனந்தாள்‌ மடத்தில்‌, பிராமணப்‌ பையன்‌ 
களையே சமற்கிருத வகுப்பிற்குச்‌ சேர்ப்பதும்‌, பிராமண மாண 
வர்க்கும்‌ தமிழ மாணவர்க்கும்‌ வெவ்‌ வேறிடத்தில்‌ உண்டி படைப்‌ 
பதும்‌, முகம்‌, மீனம்‌ முதலிய தூய தென்‌ சொற்களை வட சொல்‌ 
லென்று கற்பிப்பதும்‌, வழக்கமா யிருப்பதாகத்‌ தெரிகின்‌ றது. 


மும்‌ மடங்களும்‌ ஆரிய ச்‌ சார்பாயிருந்து குல வேற்றுமை 
காட்டுவதற்கு, பின்‌ வருபவை கரணியமா யிருக்கலாம்‌. 


(௧) வெள்ளாண்‌ குலத்தினரே மடத்‌ தலைவராக இருத்தல்‌ 
வேண்டு மென்னுங்‌ கொள்கை. 


(௨) சமற்கிருதம்‌ தேவ மொழியும்‌, வேதம்‌ சிவமத மூலமும்‌, 
ஆகுமென் னுங்‌ குருட்டு நம்பிக்கை. 


(௩) ஆரியத்தைப்‌ போற்றாவீடின்‌, பிராமண வழக்கறிஞர்‌ 
சிவ மடங்களை அற நிலையப்‌ பாதுகாப்பு மன்‌ ற ஆட்சிக்‌ குட்‌ 
படுத்தி விடுவர்‌ என்னும்‌ அச்சம்‌. 


(௪) சூத்திரனுக்குத்‌ துறவில்லை யென்னும்‌ ஆரியக்‌ கொள்கை 
பற்றிய தாழ்வுணர்ச்சி. 


(௫) சிவத்‌ தொன்மங்களும்‌ (புராணங்களும்‌) திருமந்திரமும்‌ 
சிவ ஞான போதமும்‌ முதலிய கொண்‌ முடிபு நூல்களும்‌, 
சிறப்பாக, ஓங்காரப்‌ பகுப்பும்‌ சிவாயநம என்னும்‌ திரு 
வைந்‌ தெழுத்தும்‌ மெய்ப்‌ பொருள்‌ முப்பத்‌ தாறென்னும்‌ 
முடிபும்‌ ஆகியவை, ஆரியச்‌ சார்பா யிருத்தல்‌. 


இவற்றை நீக்குவதற்கு, ஒவ்வொரு மடத்திலும்‌,; தனித்‌ 
தமிழ்‌ ஆசிரியர்‌ ஒருவரையும்‌ உண்மை வரலாற்றாசிரியர்‌ ஒருவ 
ரையும்‌ அமர்த்தி, உருவிலா வழிபாட்டை மேற்கொள்ளல்‌ 
வேண்டும்‌. உருவ வழிபாடு துறவுநிலைக்‌ கேற்பதன்று. 


Digitized by R.Mathan 


௧௩௬ தமிழர்‌ மதம்‌ 


சிவநெறிச்‌ செலவு, புலான்‌ மறுத்தல்‌, துப்புரவு, ஒழுக்‌ 
கம்‌ ஆகியவையே, சிவமடத்‌ துறவியர்‌ ஆசிரியர்‌ இலக்கண 
மாய்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 


இன்று தி. மு. ௧. ஆட்சி ஏற்பட்டிருப்பதால்‌, பிராமண 
வழக்கறிஞரைப்‌ பற்றி அஞ்ச வேண்டுவ தில்லை. பிராமணியத்தி 
னின்று தப்ப முடியாதவர்‌ பிறவியி னின்று ஒருகாலும்‌ தப்ப 
முடியாது. கூரை யேறிக்‌ கோழி பிடிக்கத்‌ தெரியா தவனா 
கோபுர மேறிக்‌ குடக்‌ கூத்தாடுவான்‌? 


சிவ மடங்கள்‌ திருந்தா விடின்‌ , எதிர்‌ காலத்தில்‌ தமிழாட்சி 
வந்து திருத்தும்‌; அல்லது பொதுவுடைமை யாட்சி வந்து, 
மூன்றாங்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ காலத்துக்‌ குகை யிடி கலகம்‌ 
போன்ற கிளர்ச்சி யெழும்‌. 


௩, சைவ சித்தாந்த மகா சமாசச்‌ சிவத்‌ தொண்டு. 

பிராமணர்‌ மட்டுமன்றி வையாபுரிப்‌ பிள்ளை போன்ற தமி 
ழரும்‌,மெய்‌ கண்டார்‌ இயற்றிய “சிவஞான போதம்‌? வட மொழி 
*ரெளரவ? ஆகமத்தின்‌ மொழி பெயர்ப்‌ பென்று, நீண்ட கால 
மாகப்‌ பிதற்றி வந்தனர்‌. 


திரு. ம. பால சுப்பிரமணிய முதலியார்‌, மறுக்க முடியாத 
௧௨௦ கரணியங்‌ காட்டி, “சிவஞான போதம்‌ தமிழ்‌ முதனூலே, 
மொழி பெயர்ப்‌ பன்று? என்று நாட்டிய அரிய ஆராய்ச்சிச்‌ 
சுவடியை, சைவ சித்தாந்த மகா சமாசம்‌, ௧௯௬௫-ஆம்‌ ஆண்டு 
தன்‌ வைர விழா வெளியீடாக வெளியிட்டது, சிவனியரும்‌ 
தமிழரும்‌ மிகப்‌ பாராட்டி மகிழத்‌ தக்க தொன்றும்‌. 


௪. காஞ்சிக்‌ காமக்‌ கோடிப்‌ பீடச்‌ சங்கராச்சாரியாரின்‌ கரை 

கடந்த தமிழ்‌ வெறுப்பு. 

சில ஆண்டுகட்கு முன்‌, இற்றைக்‌ காஞ்சிச்‌ சங்கராச்சாரி 
யார்‌, ஆண்டாள்‌ திருப்பாவையின்‌ “செய்யா தன செய்தோம்‌ 
தீக்குறளை சென்மோதோம்‌?? என்னும்‌ அடியிலுள்ள ££ தீக்குறளை 
சென்றோதோம்‌?? என்னும்‌ தொடருக்கு, தீய திருவள்ளுவரின்‌ 
குறளை யாங்கள்‌ ஓத மாட்டோம்‌ என்று ஆண்டாள்‌ சொன்ன 
தாகப்‌ பொது மேடையிற்‌ பொருள்‌ கூறி, தம்‌ தமிழிலக்கண 
அறியாமையையும்‌ தமிழ்‌ வெறுப்பையும்‌ வடமொழி வெறியையும்‌ 
ஒருங்கே காட்டினார்‌. 


Digitized by R.Mathan 


நிகழ்நிலை யியல்‌ ௧௩௭ 


ஆட்சிமொழிக்‌ காவலர்‌ திரு. கீ. இராமலிங்கனார்‌ ஆச்சாரி 
யார்‌ மடத்திற்குச்‌ சென்று இது பற்றி வினவிய போது, ஆச்சாரி 
யார்‌ நேரடியாகத்‌ தமிழில்‌ விடை யிறுக்காது, தம்‌ அணுக்கத்‌ 
தொண்டர்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்துச்‌ சொல்லுமாறு சமற்கிருதத்‌ 
திலேயே விடை கூறினாராம்‌. **சுவாமிகளுக்கு நன்றாகத்‌ தமிழ்‌ 
தெரியுமே! தமிழிலேயே எனக்கு ே நரடியாய்‌ விடை கூற 
லாமே!?? என்று ஆட்சிமொழிக்‌ காவலர்‌ சொன்னதற்கு, 
“சுவாமிகள்‌ பூசை வேளையில்‌ நீச பாஷையில்‌ பேசுவ தில்லை.2? 
என்று அணுக்கத்‌ தொண்டர்‌ மறுமொழி கூறினாராம்‌. எது நீச 
மொழி என்பதை, *எது தேவ மொழி?” என்னும்‌ பகுதியிற்‌ 
காண்க, 


௫. அகோபிலம்‌ சீயர்‌ ஆணவம்‌ 


முன்பு தருமை வளாகத்‌ தமிழ்க்‌ கல்லூரி முதல்வராக இருந்த 
வரும்‌, இன்று காஞ்சி ஞானப்‌ பிரகாசர்‌ மடத்‌ தலைவராக 
இருப்பவரும்‌ ஆன தமிழத்‌ துறவியார்‌, வடார்க்காடு மாவட்ட 
முக்கூர்‌ என்னும்‌ சிற்றூரில்‌, தம்‌ இல்லத்தையே மடமாக்கிக்‌ 
கொண்டு “அகோபிலம்‌ சீயர்‌? என இறுமாந்திருக்கும்‌ பிராமண 
ரைப்‌ பார்க்கச்‌ சென்றிருந்த போது, அப்‌ பிராமணர்‌ ₹₹நீ ஒரு 
சூத்திரன்‌. உனக்குக்‌ காவி கட்ட அதிகாரம்‌ உண்டா? வேதம்‌ 
படிக்க அதிகாரம்‌ உண்டா??? என்றும்‌ பிறவாறும்‌ திமிரொடு 
வினவி யிருக்கின்றார்‌. 


௬. தவத்திருக்‌ குன்றக்குடி அடிகளின்‌ சிவ தமிழ்த்‌ தொண்டு 


ஐங்‌ கோவில்‌ வருமானமே யுடையவரேனும்‌, ஆண்டு முழு 
தும்‌ நாடெங்கும்‌ சுற்றி, மொழித்‌ துறையிலும்‌ மதத்‌ துறையிலும்‌ 
கற்றார்க்கும்‌ கல்லார்க்கும்‌ நல்லறிவு புகட்டி, ஆரியத்‌ தீங்குகளை 
அறவே அகற்றி, தமிழர்‌ திருந்திய முறையில்‌ வாழவும்‌ தெய்வத்‌ 
தமிழில்‌ வழிபடவும்‌, அல்லும்‌ பகலும்‌ அரும்‌ பாடுபட்டு, ஆயிரக்‌ 
கணக்கான வேலி நிலங்களை யுடைய ஏனை மடங்களின்‌ தலைவ 
ரினும்‌ சிறந்த பணியாற்றி வரும்‌, தவத்திருக்‌ குன்றக்குடி அடிக 
ளின்‌ தவப்‌ பெருஞ்‌ சிவ தமிழ்த்‌ தொண்டு போற்றிப்‌ புகழத்‌ 
தக்கதாம்‌. 


Digitized by R.Mathan 


௧௩௮ தமிழர்‌ மதம்‌ 
௭. தி. மு. க. அரசின்‌ திருக்‌ கோவில்‌ தொண்டு 


நம்பா மதத்தாரென்று தமிழ்ப்‌ பகைவராலும்‌ அவரடியாரா 
லும்‌ பழிக்கப்பட்ட தி. மு. க. அரசினர்‌, பழங்‌ கோவில்களைப்‌ 
புதுக்கியும்‌, திருவிழாக்களைச்‌ சிறப்பாக நடத்தியும்‌, வருமானத்‌ 
தைப்‌ பெருக்கியும்‌, தமிழ ரெல்லாரும்‌ நெஞ்சுருகி உண்மையாக 
வழிபடத்‌ தாய்மொழியில்‌ வழிபாடு செய்வித்தும்‌; மாந்த ரெல்லா 
ரும்‌ இறைவன்‌ மக்களென்று உணர்ந்து, ஏமாற்றும்‌ ஏற்றத்‌ 
தாழ்வும்‌ இனப்‌ பகையு மின்றி, எல்லாரும்‌ உடன்‌ பிறப்புப்‌ 
போல்‌ ஒருமித்து இன்புற்று வாழ, கோவிற்‌ பூசகரை எல்லா 
வகுப்பி னின்றும்‌ தெரிந்‌ தெடுக்கத்‌ திட்டமிட்டும்‌; இது வரை 
"மவேறெவ்‌ வரசும்‌ செய்யாத முறையில்‌, சிறந்த இறையடியார்‌ 
போல்‌ உண்மையான மதத்‌ தொண்டு செய்து வருவது, எதிர்‌ 
காலத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ முன்னேற்றத்திற்கு ஒரு நற்குறியாகும்‌. 


ஆயினும்‌, தமிழ்‌ திரவிடத்திற்குத்‌ தாயும்‌ ஆரியத்திற்கு 
மூலமுமாகும்‌ என்னும்‌ உண்மையை நாட்டினா லன்றி, இவ்‌ வேற்‌ 
பாடு நிலைத்த பயன்‌ தராது. 


Digitized by R.Mathan 


IV வமுற்லை பமல்‌ 
91075 


க. திருக்‌ கோவில்‌ தமிழ்‌ வழிபாடு 


கிறித்தவம்‌ கி. பி, ௩-ஆம்‌ நூற்றாண்டு உரோம நகரத்தி 
னின்று பிரித்தானுக்குட்‌ புகுத்தப்‌ பட்டது. அதைப்‌ புகுத்தியவர்‌ 
மறைமொழி இலத்தீனமா யிருந்ததனால்‌, கோவில்‌ வழிபாடு 
அம்‌ மொழியிலேயே நடைபெற்று வந்தது. ஆயின்‌, ௧௬-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌, மார்ட்டின்‌ லுத்தர்‌ என்னும்‌ செருமானியர்‌, போப்‌ 
பாண்டவரின்‌ அதிகாரத்தை யெதிர்த்துப்‌ பெருங்‌ கிளர்ச்சி 
செய்து சீர்திருத்தத்தை யேற்படுத்திய பின்‌, எல்லா நாடுகளிலு 
முள்ள சீர்திருத்தக்‌ கிறித்தவக்‌ கோவில்களில்‌, அவ்வந்‌ நாட்‌ 
டுத்‌ தாய்மொழியிலேயே வழிபாடு நடந்து வருகின்றது. இங்ங 
னம்‌, ஜரோப்பியரும்‌ ஆங்கிலரும்‌, தம்‌ உரிமை யுணர்ச்சியால்‌, 
அயல்‌ நாட்டினின்று அயன்மொழி வாயிலாக வந்தமதத்ைதை 
யும்‌, தம்‌ தாய்மொழி மதமாக மாற்றிக்‌ கொண்டனர்‌. 


தமிழரோ, தமிழ்‌ நாட்டில்‌ தமிழரால்‌ தோற்றுவிக்கப்‌ பட்ட 
மத வழிபாட்டை, ஒருபோதும்‌ வழக்கில்‌ இல்லாத, ஒருவர்க்கும்‌ 
தெரியாத அயல்‌ நாட்டு இலக்கிய மொழியில்‌ நடைபெறுவித்து , 
செவிடர்‌ போல்‌ நின்று மீள்கின்றனர்‌. 


சிவனியமும்‌ மாலியமும்‌ தூய தமிழ மதங்களா யிருந்தும்‌, 
அன்பான தந்தையுடன்‌ அவன்‌ அருமை மக்கள்‌ தெஞ்சு கலந்து 
்‌ நேரடியாய்ப்‌ பேசி இன்புற முடியாவாறு, இடையில்‌ ஓர்‌ அய 
லான்‌ நின்று தடுத்து, அவர்கள்‌ கொண்டு வந்த தின்பண்டங்‌ 
களையும்‌ தானே வாங்கிக்‌ கொடுத்து, அவர்கள்‌ தந்தையைப்‌ 
போற்றிப்‌ புகழ்வது போலும்‌, தந்தை அவர்களை வாழ்த்துவது 
போலும்‌, தானே மனப்பாடஞ்‌ செய்து கொண்டனவும்‌ அவர்கட்‌ 


Digitized by R.Mathan 


௧௪௦ தமிழர்‌ மதம்‌ 


குப்‌ பொருள்‌ தெரியா தனவுமான சில தொடர்களைச்‌ சொல்லி, 
அதன்பின்‌ அவர்களே விலகிக்‌ கொள்ளுமாறு செய்வது போல்‌, 
கோவிலிலுள்ள பரமத்‌ திருத்‌ தந்‌ ை தயும்‌ அருட்‌ கடலுமான 
இறைவனுருவிற்கு, தமிழர்‌ தாமே தம்‌ அன்பார்ந்த நெஞ்சு 
கனிந்த வணக்கத்தைத்‌ தம்‌ தாய்மொழியில்‌ தெரிவித்து வழி 
பட்டுப்‌ படைத்து, பேரின்பப்‌ பெரு மகிழ்ச்சியைப்‌ பெற முடியா 
வாறு, வடநாட்டி னின்று வந்த பிராமணன்‌ இடைநின்று, 
படைப்புத்‌ தேங்காயை வாங்கித்‌ தானே யுடைத்து, தமிழர்க்‌ 
குத்‌ தெரியாத, தனக்குந்‌ தெளிவாக விளங்காத, அரைச்‌ 
செயற்கை இல்க்கிய நடைமொழியாகிய சமற்கிருதத்தில்‌ தான்‌ 
உருப்‌ போட்டதைச்‌ சொல்லி, அஞ்சலகத்திலும்‌ வைப்பகத்தி 
லும்‌ (Buk) வரியகத்திலும்‌ பணஞ்‌ செலுத்தியவர்‌ திரும்புவது 
போல்‌ வழிபட்டவரைத்‌ திரும்பச்‌ செய்வது, எத்துணை ஏமாற்றும்‌ 
துணிச்சலுமான தீச்‌ செயலாம்‌! ஆங்கிலப்‌ பட்டக்‌ கல்வியரும்‌ 
அறிவியல்‌ ஆராய்ச்சியாளரும்‌ இதற்கு இணங்கியிருப்பது, 
எத்துணை இழி தகவான அடிமைத்‌ தனமாம்‌! 


தமிழே திரவிடத்தாயும்‌ ஆரிய மூலமு மாகும்‌ என்னும்‌ 
உண்மை, அண்ணிய காலத்திலேயே உலகறிய நாட்டப்‌ படும்‌, 
அதன்‌ பிறகேனும்‌, தமிழர்‌ இருவகைச்‌ சடங்குகளையும்‌ கோவில்‌ 
வழிபாட்டையும்‌ தமிழிலேயே நடைபெறச்‌ செய்தல்‌ வேண்டும்‌, 


பொதுக்‌ கூட்டங்களில்‌, அவைத்‌ தலைவர்‌ “அம்மையப்பன்‌ 
திருவடி போற்றி! என்றே ஒலிக்க. அவையினர்‌ “அரகர (அர 
வர) மாதேவா!? என்று ஆர்ப்பரிக்க. 


௨. பல்‌ வகுப்புக்‌ கோவிற்‌ பூசகர்‌ 


பொதுக்‌ கல்வி, சிறப்புக்‌ கல்வி, தமிழ்ப்‌ பற்று, தெய்வ நம்‌ 
பிக்கை, புலான்‌ மறுத்தல்‌, துப்புரவு, ஒழுக்கம்‌ ஆகிய எழு 
வகைத்‌ தகுதியும்‌ உள்ளவரை, எல்லா வகுப்பினின்றும்‌ பூசக 
ராகத்‌ தெரிந்தெடுத்துப்‌ பணி யாற்றுவித்தல்‌ வேண்டும்‌. இதற்கு 
மாரு யிருப்பவரை அரசு தண்டித்தலும்‌ வேண்டும்‌. 


௩. வழிபாட்டில்‌ வீண்‌ செலவு நிறுத்தம்‌ 


கோவில்களிற்‌ படைக்கப்படும்‌ உணவுப்‌ பொருட்கள்‌, வழி 
படுவார்க்கும்‌ பூசகர்க்கும்‌ இரப்போர்க்கும்‌ ஏழைகட்கும்‌ பயன்‌ 


Digitized by R.Mathan 


வருநிலை யியல்‌ ௧௪௧ 


படும்‌. ஆயின்‌, பால்‌ முழுக்கு, நெய்யாட்டுப்‌ போன்றவை 
ஒருவர்க்கும்‌ பயன்படா. இறைவனுக்கும்‌ ஏற்காது. மக்கட்‌ 
டொகைப்‌ பெருக்கமும்‌ வேலை யில்லாத்‌ திண்டாட்டமும்‌ பொருள்‌ 
விலையுயர்வும்‌ வறுமையும்‌ வறட்சியும்‌ மிக்க இக்காலத்தில்‌, 
ஏழை மக்கள்‌ குடிக்கக்‌ கூழுமின்றிப்‌ பசியு ம்‌ பட்டினியுமாய்க்‌ 
கிடந்து வருந்துகையிலும்‌, தற்கொலை சசய்து வருகையிலும்‌, 
உயிரற்ற ஓருருவத்தின்‌ மேற்‌ குடங்‌ குடமாய்ப்‌ பாலைக்‌ கொட்டு 
பவனை ; இறைவன்‌ அடியான்‌ என்னாது கொடியான்‌ என்றே 
கருதுவன்‌ . இறைவனுக்கு எண்ணில்லா எல்லா வுலகும்‌ என்றும்‌ 
சொந்தம்‌. அவனுக்கு ஒரு பொருளும்‌ தேவை யில்லை. அவனே 
எல்லார்க்கும்‌ எல்லாவற்றையும்‌ அளிப்பவன்‌. அவன்‌ விரும்பு 
வது மனம்‌ ஒன்றே. அதை முழுமையும்‌ அளிக்க முடியாதவர்‌, 
பூசகர்க்கும்‌ ஏழைகட்கும்‌ பல்வகைப்‌ பணி செய்யும்‌ பொது மக்‌ 
கட்கும்‌ பயன்படுமாறு, தத்‌ தமக்கு இயன்‌ றவளவு பல்வகைப்‌ 
பொருள்களைக்‌ காணிக்கையாகப்‌ படைக்கலாம்‌. 


௪. உருவிலா வழிபாடு 


துறவறத்தார்க்கு மட்டுமன்றி, அறிவு விளக்கம்‌ பெற்ற இல்‌ 
லறத்தார்க்கும்‌ உருவிலா வழிபாடே உகந்ததாம்‌. உருவ வழி 
பாட்டினால்‌, இறைவனின்‌ எங்கும்‌ நிறைந்த தன்மை உணரப்‌ 
படாது போம்‌.௮6 தாடு, அவனது அளவிடப்படாத பெருமைக்‌ 
கும்‌ அது இழுக்காகும்‌. 


உலகிலுள்ள உயிரினங்களுள்‌ உயர்‌ ந்தது மாந்தனினம்‌. 
ஆதலால்‌, தலைசிறந்த வகையிலும்‌, மாந்தன்‌ வடிவில்‌ தான்‌ 
இறைவனைக்‌ காட்ட முடியும்‌. அதுவே அவன்‌ மாட்சிமைக்கு 
இழுக்கா யிருக்க, பகுத்தறி வில்லா யானை வடிவிற்‌ படிவ 
மமைத்து வணங்குவது எத்துணேப்‌ பழிப்பாகும்‌! ஒருவர்‌ படத்‌ 
தைத்‌ தவறாக வரையின்‌ , அவருக்கு எத்துணைச்‌ சினம்‌ எழுகின்‌ 
றது!: மாந்தனுக்கே அங்ஙனமாயின்‌ இறைவனுக்கு எங்ஙன 
மிருக்கும்‌! 


. . கசினி மகமது கற்‌ படிமைகளை யுடைத்துப்‌ பொற்‌ படிமை 
கனை உருக்குவான்‌ ; சண்பகக்‌ கண்‌ நம்பி செப்புப்‌ படிமையைத்‌ 
திருடிக்‌ காடு மேடாய்‌ இழுத்துச்‌ சென்று விற்பான்‌, படி மை 
ஒன்றுஞ்‌ செய்யாது, 


Digitized by R.Mathan 


௧௪௨ தமிழர்‌ மதம்‌ 


““விள்ளுவமோ சீராசை வீடுவிட்டுக்‌ காடுதனில்‌ 
தள்ளிருளிற்‌ செண்பகக்கண்‌ நம்பியான்‌--மெள்ளவே 
ஆடெடுக்குங்‌ கள்வரைப்போ லஞ்சா தெமைக்கரிசற்‌ 
காடுதொறு மேயிழுத்தக்‌ கால்‌,22 


ஒருவனது தெய்வப்‌ படிமையே அவன்‌ வீட்டுப்‌ படிக்கல்‌ 
லாக வந்து அமையினும்‌ அமையலாம்‌. 


இல்லற மக்கட்கு உருவ வழிபாடு இன்றியமையாத தென்‌ 
பர்‌ சிலர்‌. கிறித் தவரும்‌ மகமதியரும்‌ உரு வில ர வழிபாட்டிற்‌ 
சிறந்து விளங்குதல்‌ காண்க. 


துறவறம்‌ உயர்ந்த அறிவு நெறி யாதலால்‌ பட்டினத்தாரும்‌ 
தாயுமானவரும்‌ போன்ற உண்மைத்‌ துறவிய ரெல்லாம்‌, உரூவ 
வழிபாட்டை அறியாமைச்‌ செயலாகவே கருதினர்‌. 


இறைவனுக்கு நெஞ்சக்‌ கோயிலே இனிய தென்று திருவள்‌ 
ளுவரும்‌ திருமூலரும்‌ கண்டனர்‌. 


“மலர்மிசை யேகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌. (குறள்‌. ௩). 


“உடம்பினை முன்னம்‌ இழுக்கென்‌ நிருந்தேன்‌ 
உடம்பினுக்‌ குள்ளே யுறுபொருள்‌ கண்டேன்‌ 
உடம்புளே யுத்தமன்‌ கோயில்கொண்‌ டானென்‌ 
றுடம்பினை யானிருந்‌ தோம்புகின்‌ றேனே . 2? 


(திருமந்‌. எதி). 


““படமாடக்‌. கோயில்‌ பகவற்கொன்‌ நீயில்‌ 
நடமாடக்‌ கோயில்‌ நம்பர்க்கங்‌ காகா 
நடமாடக்‌ கோயில்‌ நம்பர்க்கொன் நீயில்‌ 
படமாடக்‌ கோயில்‌ பகவற்க தாமே. (ஷை ௧௮௨௧). 


மதத்தை யொழித்து விட்டாற்‌ பிராமணியம்‌ ௮ டியா 
டெழியு மென்று கருதி, கடவுளில்லை யென்று சிலர்‌ சொல்லி 
வருகின்றனர்‌. உருவ வணக்கத்தை ஒழித்து விட்டாலே பிராம 
ணியம்‌ ஒழிந்து போமென்று உறுதியாய்ச்‌ சொல்லலாம்‌. 


Digitized by R.Mathan 


வரு நிலை யியல்‌ ௧௪௩ 


தமிழ்‌ நாட்டில்‌ உருவிலா வழிபாடு பதினெண்‌ சித்தர்‌ 
காலத்தில்‌ தோன்றிய தென்றும்‌, கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட தென்‌ 
றும்‌, தவறாகக்‌ கருதப்‌ படுகின்றது. உலகில்‌ முதன்‌ முதல்‌ கடவுளை 
உணர்ந்தவர்‌ தமிழறிவரே. கடவுள்‌ என்னும்‌ சொல்‌, குமரிநாட்‌ 
டில்‌ தலைக்‌ கழகக்‌ காலத்திலேயே தோன்றிய தாகும்‌. ₹₹முந்து 
நூல்‌ கண்டு முறைப்பட எண்ணிப்‌? புலந்‌ தொகுக்கப்‌ பட்ட 
தொல்காப்பியத்தில்‌, கடவுள்‌ என்னுஞ்‌ சொல்‌ ஆளப்‌ பட்டிருத்‌ 
தல்‌ காண்க. 


ஆரியர்‌ வந்தபின்‌, கடவுட்‌ சமயம்‌ மறைக்கப்‌ பட்டது; கட 
வுள்‌ என்னும்‌ சொல்லின்‌ பொருளும்‌ குறைக்கப்‌ பட்டது. 


௫. இந்து மதம்‌ என்னாது தென்மதம்‌ எனல்‌ 


(௧) இந்து என்பது வடநாடுகளுள்‌ ஒன்றின்‌ பெயரான சிந்து 
என்பதன்‌ திரிபு. 


சிந்து- ஓர்‌ ஆறு,அது பாயும்‌ நாடு.சிந்து என்னும்‌ பெயர்‌ 

பாரசீகத்தில்‌ ஹிந்து எனத்‌ திரிந்‌ தது. பிற்காலத்தில்‌ 
அதினின்று இந்தியா என்னும்‌ பெயர்‌ கிரேக்கத்தில்‌ 
தோன்‌ நிற்று. 


வேத ஆரியர்‌ முதன்‌ முதல்‌ சிந்து வெளியில்‌ தங்கி யிருந்‌ 
ததனால்‌, ஹிந்து என்பது நாளடைவில்‌ நாவலந்‌ தேயம்‌ 
முழுமைக்கும்‌ பெயராயிற்று. 


ஆரியர்‌ தம்‌ வேள்வி மதத்தொடு தமிழ மதங்களையும்‌ 
இணைத்து, அக்‌ கலவையைத்‌ தமதென்று காட்டி, இந்‌ 
தியா முழுதும்‌ பரவி இந்தியர்‌ எல்லாரும்‌ அக்‌ கலவை 
மதத்தைத்‌ தழுவும்படி செய்து விட்டதனால்‌, ஹிந்து 
என்னும்‌ தேசப்‌ பெயர்‌ ,அத்‌ தேச மக்களையும்‌ அம்‌ மக்கள்‌ 
மதத்தையும்‌ குறிக்கலாயிற்று, அது தமிழில்‌ இந்து எனத்‌ 
திரிந்தது. 


(௨) இந்து மதம்‌ என்பது,ஒரு தனி மதமன்றி ஆரியமும்‌ 
தமிழமுஞ்‌ சேர்ந்த கலவை மதம்‌. 


(௩) இந்து மதத்‌ தெய்வங்களான முத்திரு மேனிகளுள்‌ , 
படைப்புத்‌ தொழில னான நான்‌ முகன்‌ (பிரமன்‌ ) என்னும்‌ 


Digitized by R.Mathan 


௧௪௪ தமிழர்‌ மதம்‌ 


. ஆரியத்‌ தெய்வத்தை, தமிழர்‌ தொடக்கந்‌ தொட்டு ஒப்‌ 

புக்‌ கொள்ள வில்லை.அவன்‌ சிவனையே ஏ மாற்றின படு 
மோசப்‌ பொய்யன்‌ என்றும்‌, ஓங்காரப்‌ பொருள்‌ தெரியாது 
முருகனாற்‌ குட்டுப்‌ பட்டவன்‌ என்றும்‌, கதைகள்‌ தோன்றி 
யுள்ளன. 


(௪) சிவன்‌ என்றும்‌ திருமால்‌ என்றும்‌ இரு வேறு பெயராற்‌ 
குறிக்கப்படும்‌ ஒரே இறைவன்‌, காப்புத்‌ தெய்வ மென்றும்‌ 
அழிப்புத்‌ தெய்வ மென்றும்‌ இரு வேறு தெய்வங்களாகக்‌ 
காட்டப்‌ பட்டுள்ளான்‌. 


(௫) முத்‌ தொழில்‌ இறைவனான சிவன்‌ அல்லது திருமால்‌, 
ஒரே தொழில்‌ தலைவனாகக்‌ குறிக்கப்‌ பட்டுள்ளான்‌. 


(௬) ஓரே இறைவனை இரு வேறு தெய்வமாகக்‌ காட்டியதால்‌, 
சிவன்‌ பெரியவனா, திருமால்‌ பெரியவனா என்னும்‌ மதப்‌ 
போர்‌ மூண்டுள்ளது. 


(எ) பொய்யும்‌ புரட்டுமான பல கதைகளும்‌ கொள்கைகளும்‌ 
கூற்றுக்களும்‌, ஆரியத்‌ தொன்மங்களிலும்‌ கொண்‌ முடி 
பியலிலும்‌ மெய்ப்‌ பொருளியலிலும்‌ கூறப்‌ பட்டுள்ளன. 


(௮) ஆரியன்‌ நிலத்‌ தேவன்‌ என்று உயர்த்தப்‌ பட்டும்‌, 
தமிழன்‌ “சூத்திரன்‌? என்று தாழ்த்தப்‌ பட்டும்‌,உள்ளனர்‌. 


(௯) இந்து மதத்தால்‌ தமிழப்‌ பண்பாடு அழிக்கப்‌ படுகின்றது. 
(௧௦) இந்து மதத்தால்‌ தமிழ்‌ வழிபாடு எதிர்க்கப்‌ படுகின்றது. 


ஆதலால்‌, இனிமேல்‌, சிவ நெறியான்‌ தன்னைச்‌ சிவனியன்‌ 
என்றும்‌, திருமால்‌ நெறியான்‌ தன்னை மாலியன்‌ என்றுமே, 
குறித்தல்‌ வேண்டும்‌. இரு நெறிக்கும்‌ பொதுமை குறிக்க விரும்‌ 
பின்‌, தென்‌ மதத்தான்‌ அல்லது தமிழ மதத்தான்‌ என்று குறித்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


இந்து உயர்நிலைப்‌ பள்ளி யென்றும்‌, இந்துக்‌ கல்லூரி யென்‌ 

றும்‌, தமிழ்‌ நாடெங்கும்‌ இருக்கும்‌ கல்வி நிலையப்‌ பெயர்களை த்‌ 
தென்னவர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, தென்னவர்‌ கல்லூரி யென்று 

_ மாற்றல்‌ வேண்டும்‌. மூத்த தலை முறையைச்‌ சேர்ந்த பெரியோர்‌ 


Digitized by R.Mathan 


வரு நிலை யியல்‌ ௧௪௫ 


பெரும்பாலும்‌ அடிமையராயும்‌ பேடியராயும்‌ இருத்தலால்‌, இளந்‌ 
தலை முறையைச்‌ சேர்ந்த மாணவரே பெருங்‌ கிளர்ச்சி செய்து 
இம்‌ மாற்றத்தைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. இந்து என்னுஞ்‌ சொல்‌ 
ஆரிய அடிமைத்‌ தனத்தைக்‌ குறித்தலால்‌, உரிமைத்‌ தமிழர்‌ 
அச்‌ சொல்லால்‌ தம்மைக்‌ குறித்தல்‌ பெரு மானக்கேடான செய 
லாகும்‌, 


முதற்கண்‌, செந்தமிழ்ப்‌ பாண்டி நாட்டின்‌ தென்‌ தலை நக 
ராகிய திருநெல்வேலியில்‌ உள்ள, “திரவியம்‌ தாயுமானவர்‌ இந்‌ 
துக்‌ கல்லூரி?யின்‌ பெயரை, “திரவியம்‌ தாயுமானவர்‌ தென்ன 
வர்‌ கல்லூரி? யென்று நெல்லைத்‌ தமிழ மாணவர்‌ மாற்றி, ஏனைக்‌ 
கல்வி நிலைய மாணவர்க்கும்‌ நல்வழி காட்டுவாராக. 


௬, எல்லா மதமும்‌ தனித்‌ தமிழ்‌ போற்றல்‌ 


கடவுள்‌ புறக்‌ கண்ணாற்‌ காணப்‌ படாமையாலும்‌, மதம்‌ மறு 
மையை நோக்கிய தாதலாலும்‌, மக்கள்‌ மனப்பான்மை பல்வேறு 
வை கப்‌ பட்டிருப்பதனாலும்‌, உள்நாட்டு மத மென்றும்‌ வெளி 
நாட்டு மத மென்றும்‌ வேறுபாடு காட்டாது கருத்து வேறுபாட்‌ 
டிற்கு இடந்‌ தந்து, தனித்‌ தமிழைப்‌ போற்றுவதையே எல்லா 
மதத்தாரும்‌ கடைப்‌ பிடித்தல்‌ வேண்டும்‌. 


எ. தவத்திருக்‌ குன்றக்குடி. அடிகள்‌ கடமை 


சிறந்த தமிழறிஞராயும்‌ துறவியராயும்‌ தமிழப்‌ பண்பாட்டின 
ராயும்‌ சீர்திருத்த நோக்கினராயும்‌ ஒரு திருமடத்‌ தலைவராயும்‌ 
உள்ள, தவத்திருக்‌ குன்றக்குடி அடிகள்‌, தமிழ்‌ நாட்டுச்‌ சிவ 
மடங்களிலேனும்‌, பண்டைக்‌ கடவுட்‌ சமய உருவிலா வழிபாட்‌ 
டைப்‌ புகுத்த முயல்வார்களாக. 


Digitized by R.Mathan 


V மூறாடரரரறை மில்‌ 
க. எது தேவ மொழி? 


சமற்கிருத வரலாறு 


தெற்கே முழுகிப்‌ போன குமரி நாட்டில்‌, தோரா. கி. மு. 
௫௦,௦௦௦ ஆண்டுகட்கு முன்‌, தமிழ்‌ என்னும்‌ உலக முதன்‌ மொழி 
தோன்றிற்று. அது வடக்கு நோக்கிப்‌ பரவித்‌ திரவிடமாகத்‌ 
திரிந்தது. திரவிடம்‌ வடமேற்கு நோக்கிப்‌ பர வி, ஐரோப்பா 
வில்‌ ஆரியமாக மாறியது. ஆரியம்‌ ஐரோப்பாவின்‌ வடமேற்கி 
னின்று தென்கிழக்கு நோக்கி வந்து இந்தியாவிற்குட்‌ புகுந்து, 
வழக்கற்று வடதிரவிடமாகிய பிராகிருதத்தொடு கலந்து வேத 
மொழியாயிற்று. அதனாலேயே, மேலை யாரியத்தில்‌ உள்ள எகர 
ஒகரங்களை யிழந்தும்‌,அதி லில்லாத டகர ணகரங்களைப்‌ பெற்றும்‌, 
உள்ளது. வேதமொழி தமிழொடு கலந்து அரைச்‌ செயற்கை 
யான சமற்கிருதம்‌ என்னும்‌ இலக்கிய நடைமொழி (Literary 
dialect) புணர்க்கப்‌ பட்டது. 


சமற்கிருதம்‌ ஓரிடத்தும்‌ ஒருகாலும்‌ ஓரினத்தாராலும்‌ தாய்‌ 
மொழியாகப்‌ பேசப்‌ பட்டதன்று. அது பிறப்பும்‌ இறப்பு மில்லாப்‌ 
பாவை போன்றது. வேதக்‌ காலத்தில்‌ வட இந்தியாவில்‌ வழங்‌ 
கிய மொழிகள்‌ “பிராகிருதம்‌? எனப்பட்டன. பிராகிரு தம்‌ - 
முந்திச்‌ செய்யப்‌ பட்டது. ஸம்ஸ்க்ருதம்‌ - பிந்திக்‌ கலந்து 
செய்யப்‌ பட்டது. இவ்விரு பெயரும்‌ உறவியற்‌ சொற்கள்‌ 
(Relative terms). தமிழையும்‌ ₹த்ராவிடீ? என ஒரு பிராகிருத 
மாக்குவர்‌. 


வேத மொழி வேறு; சமற்கிருதம்‌ வேறு. மேலையர்‌ சமற்‌ 
கிருதத்தை அடிப்படையாக வைத்து ஆய்ந்ததனால்‌, தலை 
கீழான முடிபும்‌ பல தவறான கருத்துங்‌ கொண்டுள்ளனர்‌. இன 


Digitized by R.Mathan 


௧௪௮ தமிழர்‌ மதம்‌ 


வெறியும்‌ குமரி நாட்டிலக்கிய அழிவும்‌ இற்றைத்‌ தமிழரின்‌ தாழ்‌ 
நிலையும்‌ மேலையர்‌ கண்ணை மறைக்கின்றன. 


சமற்கிருத வண்ண மாலை 

வேத ஆரியர்‌ ஆடு மாடு மேய்க்கும்‌ முல்லை நாகரிக நிலையில்‌ 
இந்தியா வந்து சேர்ந்தார்கள்‌. வேதம்‌ ஏற்பட்ட பின்பும்‌, 
நீண்ட நாள்‌ அவர்கள்‌ எழுத்தில்லா திருந்தனர்‌. அவர்கள்‌ 
வேதம்‌ வாய்‌ மொழியாகவே வழங்கி வந்ததால்‌, எழுதாக்‌ கிளவி 
யெனப்‌ பட்டது. சமற்கிருதம்‌ தோன்றிய பின்னரே, தமிழ்‌ 
நெடுங்‌ கணக்கைப்‌ பின்பற்றிய வண்ணமாலை, முன்பு கிரந்த 
எழுத்திலும்‌, பின்பு தேவ நாகரியிலும்‌, அமைக்கப்‌ பட்டது. 


சமற்கிருதச்‌ சொற்கள்‌ 
(௧) சுட்டுச்‌ சொற்கள்‌. 


திரவிடத்திற்‌ போன்றே ஆரியத்திலும்‌, சுட்டுச்‌ சொற்கள்‌ 
அ, இ, உ என்னும்‌ முத்‌ தமிழ்ச்‌ சுட்டெழுத்துக்களையே மூலமாகக்‌ 
கொண்டன. 


தமிழ்ச்‌ சுட்டெழுத்துக்கள்‌ சமற்கிருதத்திற்கு முந்தியவை 
யென்றும்‌, ஆரியத்தின்‌ மூல மொழியொடு தொடர்புடையன 
வென்றும்‌, கால்டுவெலார்‌ தேற்றமாகக்‌ கூறி யிருத்தலைக்‌ காண்க. 


சமற்கிருதச்‌ சொற்கள்‌, திரிசொற்க ளாதலால்‌ ,ஓரெழுத்துச்‌ 
சொல்லா யிராது பல வெழுத்துச்‌ சொல்லாகவே யிருக்கும்‌. 


எ-டு: அதஸ்‌ = அது, அப்படி, அங்கே. 
இஹ- இங்கே, இவ்விடத்தில்‌, இவ்வுலகில்‌. 
சில சுட்டுச்‌ சொற்கள்‌ இடமாறிச்‌ சுட்டும்‌. 
எ-டு: அத்ர- இங்கே, அதுனா- இப்பொழுது. 
சில சுட்டுச்‌ சொற்கள்‌ சேய்மை யண்மை யிரண்டையும்‌ சுட்டும்‌. 
எ-டு: அத்தஸ்‌ (௨௨) ௫ அதனால்‌, இதனால்‌, 
இகரச்‌ சுட்டு ஏகார மாகவும்‌ திரியும்‌. 
ட. எ-டு? ஏதத்‌ (6௨0) = இது, இங்குள்ளது, இங்கு. 
ஏவம்‌- இப்படி. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ 


(௨) பொதுச்‌ சொற்கள்‌ 
எ-டு: 

தமிழ்‌ சமற்கிருதம்‌ 
அக்கை அக்கா 
அடவி அடவீ (14) 
அம்‌— அம்பு, க த 
ஆம்‌ } அம்பு, அப்‌ 
அம்பலம்‌ அம்பர 
அம்மை அம்மா, அம்பா 
அரசன்‌ ராஜன்‌ 
ஆணி ஆணி 
ஆம்‌ (96) ஆம்‌ 
இடைகழி தேதஹலி 
உண்ணம்‌ உஷ்ண 
உத்தரம்‌ உத்தர 
(வடக்கு) 
உம்பர்‌ உபரி 
உ௬--௨ 
தவல்‌ 1௫ 


உலகு--உலகம்‌ லோக 
உவமை உபமா 
ஏமம்‌--யாமம்‌ யாம 


கடுகு--கடுகம்‌ கடுக(() 


கரணம்‌ கரண 
௧௬--கரும்‌ ட 
கருமம்‌ கர்மன்‌ 
கலுழன்‌ கருட(8) 
கன்னி கன்யா 
கன்னிகை கன்யகா 
காக்கை காக்க 
காயம்‌ ஆகாச 
கால்‌--காலம்‌ கால 
காளம்‌(கருப்பு) கால 
காளி காலீ 
கடம்ப [குடும்ப (1) 


தமிழ்‌ 


குண்டம்‌ 


கும்பம்‌ 
கோ (ஆ) 
கோபுரம்‌ 
சகடம்‌ 


சங்கு—சங்கம்‌ 
சமம்‌ சமர்‌ } 


சமரம்‌ 
சவம்‌ 


௧௪௯ 


சமற்கிருதம்‌ 


குண்ட 
கும்ப (bh) 
கோ (ஓ) 
கோபுர (8) 
சகட (1) 
சங்க (kh) 
சமர 


சவ 


(அமை--அவை--) 


சவை 
சுட்கு--சுக்கு 
( உவண்‌-- 
உவணம்‌-- ) 
சுவணம்‌ 


சபா (bh) 
சுஷ்க 


ஸுபர்ண 


தக்கு--தக்கணம்‌ தக்ஷிண 
தண்டு--தண்டம்‌ தண்ட 


தயிர்‌ ததி (00) 
தாமரை தாமரஸ 
தா--தானம்‌ தான 
திடம்‌ த்ருட (94) 
திரு ச்ரீ, ஸ்ரீ 
துருவு த்ரு 
துலா துலா 
தூண்‌--தூணம்‌ ஸ்தூணா 
தூணி த்ரோண 
தூது-தூதன்‌ தூத 
கள-தூள- 

க னாய்‌ 
தோணி த்ரோணி 
நகர்‌--நகரம்‌ நகர(2) 
(நடி-நடம்‌-) , 

| நட்டம்‌ தீருத்த 
நாகம்‌ நாக (2) 


Digitized by R.Mathan 


௧௫௦ தமிழர்‌ மதம்‌ 
தமிழ்‌ - சமற்கிருதம்‌ தமிழ்‌ சமற்கிருதம்‌ 

(தளி--நடி--) பொத்தகம்‌ புஸ்தக 
நாடகம்‌ நாடக (்‌) மண்டு 
தாடி (றய186) நாடி மண்டபம்‌ மண்டப 
நாவி--நாவாய்‌ நெள மண்டு-- 

ழி ம்‌ மண்டலம்‌ மண்டல 
7 க்க மண்ணி--மணி மணி 
நாழிகை நாடிகா மக்கம்‌ த்து 
நிலை-நிலையம்‌ நிலய ரதத 

A ட்‌ மத்தளம்‌ மர்தல 
றல்‌! தா மத்து மந்த (th) 
ல்‌ ன்‌: மதி மதி (6) 
ள்‌ பே மயிர்‌ ச்மச்ரு 
பகு— பக்கம்‌ பக்ஷ து மயூர 


பகு--பாகம்‌ பாக (bh,g) 


படி-படிமை ப்ரதி--ப்ரதிமா மனம்‌ வனம்‌? மனஸ்‌ 
பதி--பதம்‌ பத (1௦௦) மா (அள) மா 
பழு--பழம்‌ பல (ph) மாத்திரம்‌ மாத்ர 
பள்‌--பள்ளி பல்லி மாத்திரை மாத்ரா 
பதம்‌-பாதம்‌ பாத மதி--மாதம்‌ மாஸ 
பல்லி . பல்லீ முய--மய--மயல்‌-- 
பலகை பலக (ph) மால்‌--மாலை மாலா 
(பிண்டி--பிடி ) மா-மானம்‌ மான 
பிண்டம்‌ பிண்ட மின்‌ _மீன்‌— 
புகு (உண்‌) புஜ்‌(்) [பனம்‌ மீன 
புடவி ப்ருத்வீ முகு-முகம்‌ முக (kh) 
புருவம்‌ ப்ருவ (bh) | முத்து முத்தம்‌ முக்த 
புழல்‌--புடல்‌-- மெது ம்ருது 
புடலை பட்டோலிகா | மேழம்‌-மேடம்‌ மேஷ 
_பூதம்‌ bh ன்ற த ர்‌ 
rr 
பூது--பூதம்‌ ப்தி (bh) (பதி--)வதி வஸ்‌ 
Cimon? வலம்‌ பல (6) 
புழுதி-பூதி பூதி (56) றக்க அன 
(சாம்பல்‌) வளையம்‌ வலய 
பெட்டி: . பேட்ட விள்‌--விட்டை விஷ்டா (th) 
பெட்டகம்‌ பேட்டக ட்‌ வ்ருஷ, 


பெருகு ப்ருஹ்‌ (6) வ்ருஷப (bh) 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௫௧ 


இச்‌ சொற்கட்‌ கெல்லாம்‌ வேரும்‌ மூலமும்‌ தமிழிலேயே உள்‌ 
ளன. வடமொழி தேவமொழியா தலாற்‌ கடன்‌ கொள்ளா தென்‌ 
னும்‌ ஏமாற்றும்‌, வடமொழித்‌ தென்சொற்கட்குப்‌ பொருந்தப்‌ 
பொய்த்தலாகவும்‌ பொருந்தாப்‌ பொய்த்தலாகவும்‌ வேறு மூலங்‌ 
காட்டுவதும்‌, இக்காலத்திற்கு ஏற்கா. 

தமிழ்‌ ஆரியத்திற்கு மூலம்‌ என்பதை நாட்டற்குத்‌ “தா? 
என்னும்‌ சொல்‌ ஒன்றே போதிய சான்றும்‌. தாச. தா, தத்‌ 
(00), இலத்‌. தோ, கிரேக்‌. திதோ. 

இச்‌ சொல்‌ தமிழில்‌ தொன்று தொட்டுப்‌ பெருவழக்கா 
யிருந்து வருவதுடன்‌ , 


££இதா கொடுவெனக்‌ கிளக்கும்‌ மூன்றும்‌ 
இரவின்‌ கிளவி ஆகிட னுடைய.?? (தொல்‌. எச்‌.௪௮); 


££அவற்றுள்‌ , 
இயென்‌ கிளவி இழிந்தோன்‌ கூற்றே.?? (டை ௪௯), 
“தாஎன்‌ கிளவி ஒப்போன்‌ கூற்றே.?? (ஷே ௫௦), 


₹₹கொடுவென்‌ கிளவி உயர்ந்தோன்‌ கூற்றே. ? (ஷீ ௫௧), 


““தருசொல்‌ வருசொல்‌ ஆயிரு கிளவியும்‌ 
தன்மை முன்னிலை ஆயீ ரிடத்த.?? (தை கிளவி. ௨௯) 


என்னும்‌ வரம்புகட்‌ குட்பட்ட சிறப்புப்‌ பொருளதாயும்‌, தா என்‌ 
னும்‌ தந்‌ைத பெயராயும்‌, உள்ளது. கன்னடத்திலும்‌ மலையாளத்‌ 
'திலும்‌ போன்றே ஆரியத்‌ திலும்‌ பொதுப்‌ பொருளில்‌ வழங்கு 
வதால்‌, அவ்‌ வாரிய மொழிகள்‌ தமிழி னின்று இச்‌ சொல்லைக்‌ 
கடன்‌ கொண்டுள்ளன என்பது, தெரிதரு தேற்றமாம்‌. 


ஒரே தென்சொல்‌ முதனிலையி னின்று திரிந்த திரிசொற்கள்‌ , 
சமற்கிருதத்தில்‌ வெவ்வேறு முதலெழுத்துப்‌ பெற்று வெவ்வேறு 
மூலத்தின போல்‌ தோன்றுகின்றன. 


எடு: சாய்‌ (முதனிலை). சாய்தல்‌-கோணுதல்‌, வளைதல்‌, 
விழுதல்‌, படுத்தல்‌, இறத்தல்‌. 


Digitized by R.Mathan 
௧௫௨ தமிழர்‌ மதம்‌ 


சாயுங்‌ காலம்‌ ௫ பொழுது சாயும்‌ எற்பாடு. பொழுது சாய வந்‌ 
தான்‌ என்னும்‌ வழக்கை நோக்குக. 


சாயுங்‌ காலம்‌--சாயங்‌ காலம்‌--சாய்ங்‌ காலம்‌ (கொச்சைத்‌ 


திரிபு). 


வடமொழியாளர்‌ சாயங்‌ காலம்‌ என்பதைச்‌ சாயம்‌-ஃ காலம்‌ 
எனத்‌ தவறாகப்‌ பிரித்து, சாயம்‌ என்பதை எற்பாட்டின்‌ பெயரா 
கக்‌ கொண்டு, அதை வடமொழியில்‌ ஸாயம்‌ என்று குறித்துள்‌ 
ளனர்‌. 


சாய்‌--சாயை- சாயும்‌ நிழல்‌. நிழல்‌ சாய்கிறது என்பது 
வழக்கு. சாயை--௪. சாயா (08978). நிழல்‌ வடிவத்தையும்‌ 
நிறத்தையும்‌ குறிக்குமாதலால்‌, சாயல்‌, சாயம்‌ முதலிய சொற்‌ 
களும்‌ தோன்றி யுள்ளன. 

சாய்‌--சாயி- படுத்தவன்‌, பள்ளி கொண்டான்‌. சேஷ 
சாயி- அரவணைத்‌ துயின்றோன்‌. தலை சாய்த்தல்‌ என்னும்‌ 
வழக்கை நோக்குக, சாய்‌--சயனம்‌- படுக்கை. 

சாய்‌--சா. விழுதலும்‌ படுத்தலும்‌ இறத்தலையுங்‌ குறிக்கும்‌. 
சா--சாவு--சவம்‌. ஆள்‌ சாய்ந்து விட்டான்‌ என்னும்‌ வழக்கை 
நோக்குக. 


சில தென்சொற்களி னின்று, ஒத்த பொருட்‌ கரணியமுள்ள 
வேறொரு சொல்லையும்‌ படைத்‌ திருக்கின்‌ றனர்‌ வடமொழியாளர்‌. 
எ-டு: சுள்‌--சுர்‌--சுரம்‌- சுடும்‌ பாலை நிலம்‌. 
சுரம்‌--ஜ்வர- சுடும்‌ காய்ச்சல்‌ நோய்‌, 
சில தென்சொல்‌ முதனிலைகளி னின்று, ஏராளமான புதுச்‌ 


சொற்களைத்‌ தோற்றுவித்துச்‌ சமற்கிருதத்தை வளம்‌ படுத்தி 
யுள்ளனர்‌, 


எ-டு: பூ (முதனிலை). பூத்தல்‌- தோன்றுதல்‌, உண்டா தல்‌, 
இருத்தல்‌. 
““பூத்தலிற்‌ பூவாமை நன்று?? (நீதிநெறி. ௬). 


— 


₹*பூத்திழி மதமலை?2 (கம்பரா. கும்பகர்‌, ௩௧௫). 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௫௩ 


புகு--பொகு--பொகில்‌ - அரும்பு. 
பொகில்‌--போகில்‌ - அரும்பு. 
புகு--போ--போத்து- புதிதாய்‌ வெடிக்கும்‌ சிறு கிளை. 


பூ--பூது--பூதம்‌- தோன்றிய ஐம்பூதங்களுள்‌ ஒன்று, (ay ௦4 
the five elements) 


பூம. இதினின்று தான்‌ புவனம்‌, புவி, பூதி; பூமி, பவம்‌, 
பவனம்‌,பவித்ரம்‌,பவிஷ்யம்‌, பாவம்‌, பாவகம்‌, பாவி, பாவனை, 
பாவிகம்‌, அபாவம்‌, அனுபவம்‌, அனுபவி, அனுபூதி, உத்பவம்‌, 
சம்பு, தத்பவம்‌, ப்ரபு, ப்ரபாவம்‌, பரிபவம்‌, ஸம்பவம்‌, ஸம்பா 
விதம்‌, ஸம்பாவனை, சுயம்பூ முதலிய நூற்றுக்‌ கணக்கான 
சொற்கள்‌ பிறக்கும்‌. தமிழர்க்கு எளிதாய்‌ விளங்குமாறு இவை 
இங்கு இயன்றவரை தமிழெழுத்தில்‌ எழுதப்‌ பட்டுள்ளன. 

சில தென்சொற்கள்‌, திரிந்தும்‌ முன்னொட்டுப்‌ பெற்றும்‌ உரு 
மாறி வடசொற்களாகி யுள்ளன. 


எ-டு: ஆயிரம்‌--அஸ்ரம்‌--அ௮ஸ்ர-- ஸகஸ்ர. 


சில தென்சொற்கள்‌ மேலை யாரிய வழியாகத்‌ திரிந்து, நம்ப 
முடியா அளவு சமற்கிருதத்தில்‌ முற்றும்‌ வடிவு மாறியுள்ளன. 
எ-டு? 
காண்‌-- 1௦%. kun, ken, con, cun, can, know, L. gno, GK. gno, 
$k. jங்4. (ஜ்ஞா ). காட்சி (அறிவு) - ஜ்ஞான. 


சில தென்சொற்களைச்‌ சமற்கிருதத்தில்‌ மொழி பெயர்த்து 
அமைத்துள்ளனர்‌. எ-டு: விலங்கு--த்ரியச்‌, அங்குற்றை-- 
தத்ரபவத்‌. 


சமற்கிருதம்‌ இலக்கிய மொழியும்‌ செயற்கை மொழியுமாத 
லால்‌, பல பொருள்கட்கும்‌ பொருட்‌ பாகுபாடுகட்கும்‌ விருப்பம்‌ 
போல்‌ இடுகுறிச்‌ சொற்களைப்‌ படைத்துள்ளனர்‌. 
எ-டு: எழு முகில்‌ (ஸப்த மேகம்‌): சம்வர்த்தம்‌, ஆவர்த்தம்‌, 
புட்கலா வர்த்தம்‌, சங்காரித்தம்‌, துரோணம்‌, காள 
முகி, நீலவர்ணம்‌ என்பன. 


சங்கராபரணம்‌,நாத நாமக்‌ கிரியை முதலிய நூற்றுக்‌ கணக்‌ 
கான பண்ணுப்‌ பெயர்களும்‌ இடுகுறிச்‌ சொற்களே. 


Digitized by R.Mathan 


௧௫௪ தமிழர்‌ மதம்‌ 


கல்லால மர தீழலிற்‌ சிவபெருமானிடம்‌ பாடங்‌ கேட்ட ஆரிய 
முனிவர்‌ பெயராகச்‌ சொல்லப்படும்‌ சன கர்‌, சனந்தனர்‌, 
சனாதரர்‌, சனற்‌ குமாரர்‌ என்பனவும்‌ இத்தகையனவே. 


இங்ஙனம்‌, சமற்கிருதத்தில்‌ ஐந்திலிரு பகுதி முழுத்‌ தமிழ்ச்‌ 
சொல்;ஜந்திலிரு பகுதி தமிழ்‌ வேரி னின்று திரிந்த திரி சொல்‌; 
ஐ.ந்தி லொரு பகுதி இடுகுறிச்‌ சொல்‌. 


பெரும்‌ பேராசிரியர்‌ உ. வே. சாமிநாதையர்‌, தாம்‌ வரைந்த 
குறுந்தொகை யுரையுள்‌ , நூலாராய்ச்சி என்னுந்‌ தலைப்பின்‌ கீழ்‌, 
௪௪ சொற்களை வடசொல்லாகக்‌ காட்டி,**முதலியன?? என்னுஞ்‌ 
சொல்லால்‌ முடித்து, ₹*இவற்றிற்‌ சிலவற்றைத்‌ தமிழெனவே 
கொள்வாரும்‌ உளர்‌.?? என்று எழுதியிருக்கின்றார்‌. 


அவற்றுள்‌ , அகில்‌, அமயம்‌, அமிழ்தம்‌, அரசன்‌, அவை, 
ஆரியர்‌, உலகம்‌, ஏமம்‌, கடிகை, கலாவம்‌, காமம்‌, காலம்‌; 
குணன்‌ , குவளை, சகடம்‌, சூலி, சேமம்‌, சேரி, தண்டு, தாது, 
தூது, தெய்வம்‌, நகர்‌, நீலம்‌, பக்கம்‌, பணிலம்‌, பருவம்‌, பவ 
ழம்‌, மண்டிலம்‌, மணி, மதம்‌, மதி, மாலை, முகம்‌, முத்து, முரசு, 
யாமம்‌ என்னும்‌ முப்பத்தேழும்‌ தென்சொல்லாம்‌. 


சாமிநாதையர்க்குத்‌ தமிழ்‌ தவிர வேறொரு மொழியும்‌ தெரி 
யாது. அவர்‌ தமிழாலேயே வளர்ந்து தமிழாலேயே வாழ்ந்த 
வர்‌. ஆயினும்‌, பிறப்பிலேயே அமைந்த ஆரிய நச்சுத்‌ தன்மை 
அவரை விடவில்லை. பணிலம்‌ என்னும்‌ சொல்‌ வடமொழி அகர 
முதலிகளில்‌ இல்லை. தென்சொல்லை வடசொல்லாகக்‌ காட்‌ டு 
வதில்‌ தலைசிறந்த சென்னைப்‌ ப. க. ௧. தமிழ்‌ அகரமுதலியும்‌, 
அச்‌ சொல்லை வடசொல்லாகக்‌ குறிக்கவில்லை. அங்ஙன மிருந்தும்‌, 
சாமிநாதையர்‌ அதை எங்ஙனம்‌ வடசொல்லாகக்‌ கண்டா 
ரென்று தெரியவில்லை. அவர்‌ தமிழுக்கு மாபெருந்‌ தொண்டு 
செய்தார்‌ என்பது உண்மையே. ஆயின்‌, அவர்‌ முன்னோரான 
பிராமணர்‌ தமிழுக்கு மாறாகச்‌ செய்த வழுவாயின்‌ ஆயிரத்தி 
லொரு கூற்றிற்குக்‌ கூட, அது கழுவாயாக வில்லை யென்பதை 
அறிதல்‌ வேண்டும்‌. 


அவி--அவிழ்‌- சோற்றுப்‌ பருக்கை, சோறு. அவிழ்‌-- 
அவிழ்து--அமிழ்து--அமிது--அமுது- சோறு, உணவு. பருப்‌ 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௫௫ 


பமுது, கறியமுது, தயிரமுது, இலையமுது என்பன உண்ணுங்‌ 
கறிவகைகளைக்‌ குறிக்கும்‌ கல்‌ வெட்டுச்‌ சொற்கள்‌. 


அமுது செய்தல்‌ - உண்ணுதல்‌. அமுது படைத்தல்‌ = உணவு 
பரிமாறுதல்‌. திருவமுது ௫ தெய்வப்‌ படிமைக்குப்‌ படைக்கப்படும்‌ 
உணவு. 


அமிழ்து- அமிழ்தம்‌. அமுது- அமுதம்‌. 


கட்டிப்‌ பொருளாயினும்‌, நீர்ப்‌ பொருளாயினும்‌, உண்ணப்‌ 
படுவ தெல்லாம்‌ அமுதமாம்‌. உணவிற்குச்‌ சுவையூட்டும்‌ உப்பும்‌ 
அமுதம்‌ எனப்பட்டது. 


அமுது-௧. சோறு. ௨. உணவு. “வாடா மலரும்‌ நல்‌ 
ல்முதும்‌?? (ஞானவா. பிரகலா, ௮.). ௩. பால்‌. (௮௧, நி.). 
௪. நீர்‌. (பிங்‌. ). 


அமுதம்‌ க. சோறு. (பிங்‌.). ௨. பால்‌. (பிங்‌.). ௩. நீர்‌. 
₹₹துலங்கிய வமுதம்‌?? (கல்லா. ௫). 


உண்டவன்‌ வாழ்வான்‌; உண்ணா தவன்‌ சாவான்‌. சோறும்‌ 
நீரும்‌ சாவைத்‌ தவிர்ப்பதால்‌ இரு மருந்தெனப்படும்‌. 


தயிர்‌ அமுதம்‌ எனப்படுவதால்‌ வெண்ணெயும்‌ அமுதமாம்‌. 


தேவர்‌ மக்களினும்‌ உயர்ந்‌ தவ ரா தலால்‌ ,அவருணவு சிறந்த 
தாகக்‌ கருதப்பட்டது. 


₹“ஏனது சுவைப்பினும்‌ நீகை தொட்டது 
வானே ரமுதம்‌ புரையுமால்‌ எமக்கென 3 


(தொல்‌. கற்‌. ௫). 


அமுதம்‌ என்னுஞ்‌ சொல்‌ வடமொழியில்‌ அம்ருத என்று திரி 
யும்‌. அதை அம்ருத்‌ என்று பிரித்துச்‌ சாவைத்‌ தவிர்ப்பது 
என்று பொருள்‌ கொண்டு,அதற்‌ கேற்பத்‌ தேவரும்‌ அசுரரும்‌ 
கூடித்‌ திருப்பாற்‌ கடல்‌ கடைந்து வெண்ணெ யெடுத்ததாகக்‌ 
கதை கட்டி விட்டனர்‌. ௮க்கதையிற்‌ பகுத்தறிவிற்‌ கொவ்வாத 
பல செய்திக ளிருத்தல்‌ காண்க. 


Digitized by R.Mathan 


௧௫௬ . தமிழர்‌ மதம்‌ 
வேதப்‌ பெயர்கள்‌ 


வேத மொழியிலும்‌ சமற்கிருதத்திலும்‌ நூற்றுக்‌ கணக்கும்‌ 
ஆயிரக்‌ கணக்குமான தமிழ்ச்‌ சொற்கள்‌ இருப்பதுடன்‌ , வேதத்‌ 
தின்‌ பெயர்களும்‌ தென்சொல்‌ திரிபாகவே உள்ளன. 


விழித்தல்‌-கண்‌ திறத்தல்‌, பா.ர்த்தல்‌, அறிதல்‌. 
வி ழி- அறிவு, ஓதி (ஞானம்‌). 


.... ₹*விழக்‌ கண்டுந்‌ தேறார்‌ விழியிலா மாந்தர்‌??(திருமந்‌.). 
விழி--1.. vide, 08. wit, Goth, wit, ON. vit, Skt. வித்‌ -வேத- 
அறிவு; அறிவு நூல்‌, மறை. 


செவியுறுதல்‌- கேட்டல்‌. செவியுறு--ச்ரு--ச்ருதி- கேள்வி, எழு 
தாக்‌ கிளவியாய்க்‌ கேட்டறியப்‌ பட்ட ஆரிய மறை. 


வேதப்‌ பிரிவின்‌ பெயரான மண்டலம்‌ என்பதும்‌ தென்‌ 
சொல்லே. 


மண்டுதல்‌ - வளைதல்‌. மண்டு--மண்டி. மண்டி யிடுதல்‌- 
காலை வளைத்து நிற்றல்‌ அல்லது இருத்தல்‌. மண்டு--மண்டலம்‌ - 
வட்டம்‌, நாட்டு வட்டம்‌, கால வட்டம்‌, வட்டமான பொருள்‌, 
நூற்‌ பிரிவு. மண்டலம்‌--மண்டிலம்‌. என்‌ “வடமொழி வரலாறு? 
பார்க்க, 


“மூன்‌ றன்‌ பகுதியும்‌ மண்டிலத்‌ தருமையும்‌?? 
(தொல்‌. அகத்‌. ௪௧). 


தொண்டை மண்டலம்‌, கொங்கு மண்டலம்‌ என்பன 
தொன்மையான நாட்டுப்‌ பெயர்கள்‌. 


மண்டலம்‌--மண்டலி. மண்டலித்தல்‌- வட்டமிடுதல்‌, பாட்‌ 
டின்‌ எல்லா அடிகளும்‌ அளவொத்‌ திருத்தல்‌. 
“மண்டிலம்‌ குட்டம்‌ என்றிவை யிரண்டும்‌?” 


(தொல்‌. செய்‌. ௧௧௯). 


வட்டமிடும்‌ அல்லது வட்டமாயிருக்கும்‌, பாம்பு, நச்சுப்‌ 
பூச்சி முதலிய உயிரிகளும்‌, நரப்பிசைக்‌ கருவிகளும்‌, மண்டலம்‌ 
அல்லது மண்டலி எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளன. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௫௭ 
மந்திரம்‌ முதன்‌ முதலாகத்‌ தோன்றியது தமிழிலேயே. 


“மந்திரப்‌ பொருள்வயின்‌ ஆஅகுநவும்‌?? 
(தொல்‌. எச்ச. ௫௩). 


மந்திரம்‌ என்னும்‌ சொல்‌ வரலாற்றைப்‌ பக்கம்‌ ௯௭-இல்‌ 
காண்க. 


முற்றத்‌ துறந்த முழு முனிவர்‌ தம்‌ தூய வுள்ளத்தின்‌ எண்ண 
வலிமையால்‌ ஆய்ந்து கூறும்‌ மெய்ம்‌ மொழி, நிறை மொழி மாந்‌ 
தரின்‌ நிறைவேறுங்‌ கூற்று. 


மந்திரம்‌ வாய்மை பற்றியும்‌ வாய்ப்பது பற்றியும்‌ வாய்மொழி 
யெனவும்‌ படும்‌. 


சிவனியச்‌ சார்பான திருமந்திரமும்‌ மாலியச்‌ சார்பான 
திருவாய்‌ மொழியும்‌ தமிழில்‌ உள்ளன. 


தத்துவ மசி 


ஓகநிலைக்குரிய “தத்துவமசி? என்னும்‌ சொற்றொடரை, 
பெருங்‌ கூற்றியம்‌ (மகா வாக்கியம்‌) என்‌ று வடமொழியாளர்‌ 
பறை யறைவர்‌. அது முற்றும்‌ தென்சொற்றிரி பென்பதை அவர்‌ 
அறியார்‌. 


தத்ர த்வம்‌ அஸிஃ தத்த்வமஸி, 


தான்‌, தாம்‌ என்னும்‌ பெயர்கள்‌, முதற்‌ காலத்தில்‌ ஒருமை 
யும்‌ பன்மையுங்‌ குறித்த படர்க்கைச்‌ சுட்டு ப்‌ பெயர்களாக 
விருந்து, அகர வடி கொண்ட ஐம்‌ பாற்‌ படர்க்கைச்‌ சுட்டுப்‌ 
பெயர்கள்‌ தோன்றிய பிற்காலத்தில்‌, தற்சுட்டுப்‌ பெயர்களாக 
(Reflexive Pronouns) மாறின. * 


தான்‌ (அவன்‌ , அவள்‌, அது. )--௪. தத்‌- அவன்‌, அவள்‌, 
அது. 
ஓ. நோ: திருமகன்‌-—திருமான்‌—ச. ஸ்ரீமத்‌. 

OE. thet, E. that. 


Digitized by R.Mathan 


௧௫௮ தமிழர்‌ மதம்‌ 


ஊன்‌, ஊம்‌ என்னும்‌ முன்னிலைப்‌ பெயர்கள்‌; நூன்‌; நூம்‌ 
என்று நகர மெய்ம்‌ முதல்‌ பெற்று, பின்னர்‌ நீன்‌, நீம்‌ எனத்‌ 
திரிந்தன. 


நூன்‌, நூம்‌ என்பன, வடதிரவிடத்துள்‌ ஒரு வகையான 
சூரசேனிப்‌ பிராகிருதத்தில்‌ தூன்‌ , தூம்‌ என்று திரிந்து, இன்று 
அதன்‌ வழிப்பட்ட இந்தியில்‌ தூ, தும்‌ என்று வழங்குகின்றன. 


தூ (நீ) என்னும்‌ இந்தி வடிவமே, இயல்பாகவும்‌ குறுகியும்‌ 
மேலை ஆரிய மொழிகளில்‌ வழங்குகின்‌ றது. 


OE, OS.thi, OHG. di, ON. thd, Goth. thu,L. tu, E. thou. 


ஏன்‌, ஏம்‌ என்பவற்றிற்கும்‌ நான்‌ நாம்‌ என்பவற்றிற்கும்‌ 
இடையே, யான்‌ யாம்‌ என்பவை இருப்பது போன்றே, ஊன்‌ 
ஊம்‌ என்பவற்றிற்கும்‌ நூன்‌ நூம்‌ என்பவற்றிற்கும்‌ இடையே, 
யூன்‌ யூம்‌ என்பனவும்‌ இருந்தன. 


இவ்‌ யகர அடியி னின்றே ஆங்கில சாகசனீயம்‌ யீ (ர௪)அல்‌ 
லது யூ(3௦0)என்னும்‌ முன்னிலைப்‌ பன்மைப்‌ பெயரைத்‌ தோற்றி 
யுள்ளது. 


மதிப்புறவு பற்றித்‌ தும்‌ என்னும்‌ பன்மைப்‌ பெயரை இந்‌ தி 
யும்‌, யூ என்னும்‌ பன்மைப்‌ பெயரை ஆங்கிலமும்‌, ஒருமைக்கு 
வழங்குவது போல்‌, வேத ஆரியமும்‌, தும்‌ என்னும்‌ பன்மைப்‌ 
பெயரைத்‌ த்வம்‌ என்று திரித்து ஒருமைக்கும்‌, யுவாம்‌ யூயம்‌ 
என்னும்‌ யகர வடிப்‌ பெயர்களை முறையே இருமை பன்மைக்‌ 
கும்‌, வழங்கிற்றுப்‌ போலும்‌. 


ஆகவே, நூம்‌ என்னும்‌ முன்னிலைப்‌ பன்மைப்‌ பெயரின்‌ 
திரிபே, இந்திய ஆரியத்தி லுள்ள த்வம்‌ என்னும்‌ முன்னிலை 
யொருமைப்‌ பெயர்‌ என்று கொள்ளப்படும்‌. 


அஸ்‌ என்னும்‌ சொல்‌ வரலாற்றைக்‌ கைலாஸ என்னும்‌ 
சொல்‌ வரலாற்றிற்‌ காண்க. (பக்‌. ௮௬). 


சமற்கிருத முன்னிலை யொருமை நிகழ்கால வினையீறு “ஸி?, 
அஸ்‌ என்னும்‌ வினை இதனொடு புணரும்‌ போது இறு கெட்டு 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௫௯ 


அஸீ என நிற்கும்‌. ஆகவே, தத்‌, த்வம்‌, அஸி என்னும்‌ முச்‌ 
சொல்லும்‌ சேர்ந்து, நீ அதுவா யிருக்கின்றாய்‌ என்று பொருள்‌ 
படும்‌ *தத்த்வமஸி? என்னும்‌ கூற்றியம்‌ அமையும்‌. 


தத்‌ என்னும்‌ சுட்டுப்‌ பெயரினின்றே தத்வ (தத்துவம்‌) 
என்னும்‌ சொல்லும்‌ பிறக்கும்‌. 


தத்வ ௪ அதாயிருக்கும்‌ தன்மை, உண்மையான தன்மை, 
உண்மை, மெய்ப்‌ பொருள்‌. 


வடசொல்‌ என்பதற்கும்‌ சமற்கிருதச்‌ சொல்‌ என்பதற்கும்‌ 
ஒரு வேற்றுமை யுண்டு. தொன்று தொட்டு வடநாட்டில்‌ தனிச்‌ 
சிறப்பாக வழங்குஞ்‌ சொல்லெல்லாம்‌ .வட சொல்லே. சமற்கிரு 
தச்‌ சொல்‌ என்பது, வேத ஆரியர்‌ வந்தபின்‌ புதிதாக அமைக்‌ 
கப்பட்ட ஆரியச்‌ சொல்‌. ஆரியர்‌ வரு முன்பே, வட திரவிடர்‌ 
(பிராகிருதர்‌ ) பல புதுச்‌ சொற்களைப்‌ புனைந்திருந்தனர்‌. அவை 
யும்‌ வடசொல்‌. ஆகவே, வடசொல்‌ என்னும்‌ பெயர்‌, ஆரிய 
மல்லாத வடநாட்டுச்‌ சிறப்புச்‌ சொற்கும்‌, சமற்கிருதச்‌ சொற்‌ 
கும்‌, பொதுவாம்‌. எல்லாச்‌ சமற்கிருதச்‌ சொல்லும்‌ வடசொல்‌ 
லாகும்‌; ஆயின்‌ , எல்லா வடசொல்லும்‌ சமற்கிருத மாகா. 


ஆதி என்னும்‌ சொல்‌ வடசொல்லே; சமற்கிருதமன்று, இக்‌ 
கருத்தில்‌ தான்‌ அது என்‌ “திருக்குறள்‌ தமிழ்‌ மரபுரை?யில்‌ வட 
சொல்லென்று குறிக்கப்பட்டுள்ளது. அது கழக இலக்கிய வழக்‌ 
கில்‌ இல்லை. ஆயினும்‌, உண்டாதல்‌ என்னும்‌ பொருள்‌ கொண்ட 
ஆதல்‌ வினையினின்று அதைத்‌ திரிப்பர்‌ தமிழன்பர்‌ சிலர்‌. 


ஆக்குதல்‌“ படைத்தல்‌. “அனைத்துலகும்‌ ஆக்குவாய்‌ காப்‌ 
பாய்‌ அழிப்பாய்‌?” (திருவாச, க: ௪௨ ). இவ்வாட்சி அவர்க்குத்‌ 
துணை செய்யலாம்‌. 


சமற்கிருத இலக்கணம்‌ 


தமிழிலக்கணத்தைதப்‌ பின்பற்றிச்‌ சமற்கிருதத்தில்‌ மு தன்‌ 
முதலாகத்‌ தோன்றிய இலக்கணம்‌ ஐந்திரம்‌. அதன்‌ காலம்‌ 
தோரா. கி. மு. ௮-ஆம்‌ அல்லது ௯-ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. 
அதன்பின்‌, கி.மு.௪-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இயற்றப்பட்டது 
“அஷ்டாத்‌ யாயீ? என்னும்‌ பாணினீயம்‌. இரண்டும்‌ எழுத்தும்‌ 
சொல்லும்‌ ஆகிய இரு கூறுககாயே கொண்டன. 


Digitized by R.Mathan 


௧௭௬௦ 


தமிழர்‌ மதம்‌ 


K y 

எழுத்தின்‌ முறை, பிறப்பு; உயிர்மெய்த்‌ தனி வடிவம்‌, 
மாத்திரை, கிளவி (பதம்‌), புணர்ச்சி ஆகியவற்றில்‌ , சமற்கிருத 
இலக்கணம்‌ தமிழையே தழுவியுள்ளது. எழுத்தின்‌ வரி வடிவும்‌, 
கிரந்தம்‌ நாகரி என்னும்‌ இரு வகையிலும்‌ பெரும்பாலும்‌ தமிழை 
ஒத்திருப்பது, கூர்ந்து நோக்குவார்க்குப்‌ புலனாகும்‌. 

பெயர்‌ வினை இடை என்னும்‌ தமிழ்ப்‌ பாகுபாட்டையே, 
சமற்கிருதச்‌ சொல்லி லக்கணமும்‌ தழுவியுள்ளது. வேற்றுமை 
கள்‌ இலத்தீனில்‌ ஐந்து; கிரேக்கத்தில்‌ ஆறு; சமற்கிருதத்தில்‌ 
தமிழிற்‌ போல்‌ எட்டு. இதனால்‌, வேற்றுமை யமைப்பில்‌, சமற்‌ 
கிருதம்‌ தமிழைப்‌ பின்பற்றிய தென்பது வெளிப்படை, 


சமற்கிருத இலக்கியம்‌ 


பதினெண்‌ தொன்மங்களும்‌ (புராணங்களும்‌ ) இராமாயணம்‌ 
பாரதம்‌ ஆகிய மற வனப்புக்களும்‌ (இதிகாசங்களும்‌) தவிர; 
இசை, நாடகம்‌, கணியம்‌, மருத்துவம்‌ முதலிய பிற கலை யறிவி 
யல்‌ இலக்கிய மெல்லாம்‌ தமிழ்‌ முதனூல்களின்‌ வழி நூல்களாம்‌. 
சமற்கிரு தத்தில்‌ மொழி பெயர்க்கப்பட்டபின்‌ , தமிழ்‌ முதனூல்க 
ளெல்லாம்‌ அழிக்கப்பட்டு விட்டன . 


சமற்கிருதத்திற்கு முந்திய இந்திய ஆரிய இலக்கியம்‌ வேதம்‌ 
ஒன்றே. வேதத்தைப்‌ பெண்டிரும்‌ சூத்திரரும்‌ ஓதக்‌ கூடா தென்‌ 
பர்‌. ஆயின்‌, பெண்டிரும்‌ சூத்திரரும்‌ சிலர்‌ வத மந்திரங்‌ 
கனையே இயற்றி யிருக்கின்றனர்‌. 


வேதம்‌ இயற்றிய பெண்டிர்‌ 


புலோமனை மகள்‌ ஷசி 

காமை $5 சிரத்தை 

சக்தி 55 கோரவி 
அப்பிரீனா ,; வாக்கு 
அகத்தியர்‌ மனைவி லோபா முத்திரை 


வேதம்‌ இயற்றிய பழங்குடி மக்கள்‌ 


அரசர்‌ (சத்திரியர்‌): மந்தாத்திரி, ஷிவி, வசுமனான்‌, பிரதர்த்‌ 
தனன்‌, விஸ்வாமித்திரன்‌ , மது சந்தனன்‌ , ரிஷபன்‌, 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௬௧ 


ரேணு, அம்பரிஷன்‌, பர தன்‌, மேதாநிதி, நாபகன்‌, 
இரகுகணன்‌ , வக்ஷப்‌ பிரியன்‌, புரூரவன்‌, வேனன்‌, 
சுதாசன்‌, கிருத சமதன்‌, தேவாபி, சந்தானு முதலி 
யோர்‌. 


தொழிலாளர்‌ (சூத்திரர்‌): கவஷன்‌, ஐலுஷன்‌ முதலியோர்‌. 


கலப்புக்‌ குலத்தார்‌: கக்ஷீவது (அங்க நாட்டு அரசனின்‌ புழுக்‌ 
கச்சி மகன்‌ ) போன்ற பலர்‌. 


இப்‌ பெயர்கள்‌ வருண சிந்தாமணியில்‌ உள்ளவாறே எழுதப்‌ 
பட்டுள்ளன. 


ஆரியர்‌ கருத்துப்படி, வட நாட்டு மக்களே பிராமணர்‌, 
சத்திரியர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌ என்னும்‌ நால்வகைப்‌ பாகு 
பாட்டினர்‌; தென்னாட்டுத்‌ தமிழரும்‌ திரவிடரும்‌ ஆகிய அந்‌ 
தணர்‌ அரசர்‌ வணிகர்‌ வேளாளர்‌ அனைவரும்‌ சூத்‌ திரேர. 
ஆயின்‌, ஆட்சி செய்யும்‌ அரசரைச்‌ சத்திரியர்‌ என்றும்‌, 
பொருள்‌ கொடுக்கும்‌ வணிகரை வைசியர்‌ என்றும்‌, புகழ்வர்‌. 
இது அதிகாரமும்‌ பொருளும்‌ செய்யும்‌ வேலை. வேள்‌ வி செய்‌ 
வித்த பண்டை மூவேந்தரையும்‌, சத்திரியர்‌ என்று புகழ்ந்தே 
வேள்வி செய்விக்கத்‌ தூண்டினர்‌. 


வேதத்தின்‌ பின்‌ வேள்வி முறைகளை விளக்கும்‌ பிராமணங்‌ 
கனாம்‌, ஆரியர்‌ தமிழரொடு தொடர்பு கொண்டபின்‌ உபநிடதங்‌ 
களும்‌ குலவொழுக்க நூல்களாகிய தரும சாத்திரங்களும்‌ 
தோன்றின. 


வேதம்‌ செய்யுள்‌ வடிவான மந்திரங்களைக்‌ கொண்டது. 
முதன்‌ முதல்‌ தோன்றியது இருக்கு (ருக்‌) ஒன்றே. வேள்வி 
செய்தற்‌ குரிய மந்திரங்களை அதினின்று பிரித்துத்‌ தொகுத்தது 
எசுர்‌ (யஜுர்‌). வேள்வியிற்‌ பாடக்‌ கூடிய மந்திரங்களைப்‌ பிரித்‌ 
துத்‌ தொகுத்தது சாமம்‌ (ஸாம). இங்ஙனம்‌ ஒரு வேதம்‌ 
மூவேதம்‌ (வேதத்ரயீ) ஆயிற்று. அதன்பின்‌ ஆறிலொரு பகுதி 
இருக்கு வேத மந்திரங்களைக்‌ கொண்டதும்‌, பெரும்பாலும்‌ 
சாவிப்பு மந்திரங்களாலானதும்‌, உரைநடை கலந்ததுமான , 
அதர்வனம்‌ (அதர்வன்‌ ) தோன்றிற்று, அதன்‌ பின்னரே நான்‌ 
மறை. (சதுர்‌ வேத) என்னும்‌ வழக்‌ கெழுந்தது. 


Digitized by R.Mathan 
௧௬௨ தமிழர்‌ மதம்‌ 


வேதக்‌ காலத்தின்‌ பின்‌, வேத சாத்திரங்களின்‌ பொருளை 
யும்‌ பயனையும்‌ சிறப்பையும்‌ பெரும்பாலும்‌ உரைநடையில்‌ விளக்‌ 
கும்‌ உரையாகத்‌ தோன்றியவை பிராமணம்‌. கா டுறைவு 
(வானப்‌ பிரத்த ) நிலையிற்‌ பிராமணனுக்குப்‌ பயன்படும்‌ கொண்‌ 
முடிபு நூல்கள்‌ ஆரணியகம்‌ (ஆரண்யக ). துறவு (சந்நியாஸ) 
நிலையிற்‌ பிராமணனுக்குப்‌ பயன்‌ படும்‌ மெய்ப்‌ பொருள்‌ நூல்கள்‌ 
உப நிடதம்‌ (உப நிஷத்‌). 


உப நிஷத்‌ = உடன்‌ கீழிருக்கை. உப-உட ன்‌; நி-கீழ்‌, 
ஸத்‌ (8&4) - இருத்தல்‌, ஆசிரியன்‌ அடி யருகிருந்து அவன்‌ 
நுவற்சியைக்‌ கேட்டல்‌ என்ப டே த விளக்கப்‌ பொருள்‌. பரம்‌ 
பொரு ளறிவால்‌ அறியாமையை ஓய்ந்‌ திருக்கச்‌ செய்கை என்‌ 
பர்‌ வடமொழியாளர்‌. ““நன்கு அழித்தற்கு ஸாதனம்‌?? என்பர்‌ 
பர்‌. (2, 8.) சுப்பிரமணிய சாத்திரியார்‌. 


வ தத்‌ தெய்வியம்‌ பல்தெய்வியமே (Polytheism ). பல்‌ 
லொரு தெய்வியம்‌ (Honotheism) என்று மாக்கசு முல்லரும்‌, 
ஒரு தெய்வியம்‌ (Monotheism) என்று மாகடானெலும்‌ (Ma 
Donell) கூறியது தவமும்‌. ஆரியர்‌ பரம்‌ பொரு ளறிவைத்‌ தமிழ 
ரிடமே பெற்றனர்‌. பல்சிறு தெய்வ வேள்வி மதத்திற்கும்‌ பரம்‌ 
பொருட்‌ சமய மதத்திற்கும்‌ மடுவிற்கும்‌ மலை முடிக்கும்‌ உள்ள 
தொலைவே. 


ஸத்‌ என்னும்‌ சொல்லும்‌ தென்‌ சொல்‌ திரிபே. 


குத்து--குந்து, 1. 818, Sed, AS. Sitt, 1, Sit, Goth. Sit. 
ON. Siti, OHG. Sizz, Skt. Sad. 


கி. பி. ௫-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌, கோவிலமைப்பு, 
படிமை யமைப்பு, வழிபடு முறை, பூசகன்‌ தகுதி, கொண்‌ முடிபு 
முதலிய வற்றைக்‌ கூறும்‌ தொழு மறைகள்‌ தோன்றின. அவற்‌ 
றுள்‌, சிவனியத்திற்‌ குரியவை தோன்றியம்‌ (ஆகமம்‌) என்றும்‌, 
மாலியத்திற்‌ குரியவை தொகுப்பியம்‌ (ஸம்ஹிதை) என்றும்‌, 
காளியத்திற்கு (சாக்தத்திற்கு) உரியவை பாவகம்‌ (தந்திரம்‌) 
என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 


Digitized by R.Mathan 


முடியுரை யியல்‌ ௧௬௩ 
இந்திய ஆரிய வளர்ச்சியின்‌ ஐந்நிலைகள்‌ 
(௧) வடுகம்‌ (தெலுங்கு) ' 
(௨) வடதிரவிடம்‌ (பிராகிருதம்‌) 
(௩) மேலை யாரியம்‌ (தியூத்தானியம்‌, இலத்தீனம்‌, கிரேக்கம்‌) 
(௪) வேத மொழி 
(௫) சமற்கிருதம்‌ - 
இந்திய ஆரியத்தில்‌ தென்சொற்கள்‌ கலந்த முக்காலம்‌ 
(௧) வடதிரவிடக்‌ காலம்‌ 
(௨) வேத மொழிக்‌ காலம்‌ 
(௩) சமற்கிருதக்‌ காலம்‌ 


தென்‌ மொழிக்கும்‌ வட மொழிக்கும்‌ வேறுபாடு 


தென்‌ மொழி வடமொழி 

(௧) இயன்‌ மொழி திரிமொழி 

(௨) மெல்லோசை மொழி வல்லோசை மொழி 

(௩) உலகமுதன்‌ மொழி மேலை யாரியத்தின்‌ பின்‌ தோன்‌ 
(இந்தைரோப்பிய றிய மொழி (இந்தைரோப்பிய 
மொழிக்‌ குடும்பத்தின்‌ மொழிக்‌ குடும்பத்தின்‌ இறுதி 
தொடக்க முனை) முனை) 


(௪) தூய ஓரினத்‌ தாய்மொழி இரினக்‌ கலவை மொழி 


(௫) குமரி நாட்டு மொழி தனக்கென ஓர்‌ இடமில்லாத 
நாடோடி மொழி 


(௬) கலையும்‌ அறிவியலும்‌ கலையும்‌ அறிவியலும்‌ பற்றிய ' 
பற்றிய முதலிலக்கிய வழியிலக்கிய மொழி 
மொழி 


Digitized by R.Mathan 


௧௬௪ தமிழர்‌ மதம்‌ 
தென்‌ மொழி வடமொழி 


(௭) உள்ளது சொல்லும்‌ இல்லது சொல்லி ஏமாற்றும்‌ 
மெய்ந்‌ நூன்‌ மொழி பொய்ந்‌ நூன்‌ மொழி 


(௮) கடவுள்‌ வழிபாட்டு சிறு தெய்வக்‌ கொலை வேள்வி 
மொழி மொழி 


(௯) இயற்கைப்‌ பான்மொழி செயற்கைப்‌ பான்மொழி 
(௧௦) செம்மை வரம்பு மொழி செம்மை வரம்பிலா மொழி 


(௧௧) பொருளிலக்கணம்‌ பொருளிலக்கணம்‌ 
உள்ள மொழி இல்லா மொழி 


(௧௨)மன்பதை முழுவதை ஓரினத்தையே நாற்‌ பிறவிக்‌ குல 
யும்‌ ஒன்றுபடுத்தும்‌ மாகப்‌ பிரிக்கும்‌ மொழி 
மொழி 


(௧௩ )பேச்சு மொழி இலக்கிய மொழி 


(௧௪ )மக்கள்‌ மொழி யென்று தேவ மொழி யென்று ஏமாற்று 
ஒப்பு மொழி மொழி 


தேவ மொழியின்‌ இயல்புகள்‌ 


தொன்மை, முன்மை, இயன்மை, வியன்மை, தாய்மை, 
தூய்மை, எண்மை, ஒண்மை, இளமை, வளமை, அம்மை, 
செம்மை, இனிமை, தனிமை, மறைமை, இறைமை என்னும்‌ 
பதினாறும்‌ தேவ மொழிக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத 
பண்புகளாம்‌. இப்பதினாறும்‌ உடையது தமிழ்‌ ஒன்‌ 6 ற்‌. வட 
மொழிக்கு ஓரிரு பண்புகளே உள்ளன. 


தமிழைப்‌ போற்‌ பிற மொழி கலவாது பேசத்‌ தக்க மொழி 
உலகில்‌ வேறொன்று மில்லை. ஆரிய மொழிகள்‌ பிற தமிழ்ச்‌ சொற்‌ 
களை விலக்கினும்‌, சுட்டுச்‌ சொற்களை விலக்கவே முடியாது. 
ஆதலால்‌, அவற்றின்‌ உயிர்‌ வாழ்விற்குத்‌ தமிழ்த்‌ துணை இன்றி 
யமையாததாம்‌. ஆகவே, தமிழே தேவ மொழி என்றும்‌, சமற்‌ 
கிருதம்‌ இழி மொழி (நீச பாஷை) என்றும்‌, தெற்றெனத்‌ 
தெரிந்து கொள்க. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௬௫ 
௨. பிராமணன்‌ நிலத்‌ தேவனா? 


கதை நீல நரி, தான்‌ நீலத்‌ தொட்டிக்குள்‌ விழுந்து நீல 
நிறம்‌ பெற்றதனாலேயே, அரிமாவும்‌ வரிமாவும்‌ கரிமாவும்‌ 
போன்ற வன்மா விலங்குகளையும்‌ ஏமாற்றி அடக்கி யாண்டது 
போன்றே, வேதப்‌ பிராமணனும்‌ குளிர்‌ நாட்டு வாழ்க்கையாற்‌ 
பெற்ற தன்‌ வெண்ணிறத்தைத்‌ துணைக்‌ கொண்டு, தான்‌ நிலத்‌ 
தேவன்‌ என்று தமிழரையும்‌ திரவிடரையும்‌ ஏமாற்றி அடக்கி 
யாண்டான்‌. அந்‌ நீல நரியின்‌ ஊளையால்‌ அதன்‌ இனம்‌ அறியப்‌ 
பட்டது போன்றே, பிராமணனும்‌ ஆரிய மாந்தன்‌ என்பது, 
மேலையாரியத்திற்கு இனமான அவன்‌ மொழியினால்‌ அறியப்‌ 
பட்டுள்ளது. 


உலக வரலாற்றறிவும்‌ மொழியாராய்ச்சியு மில்லாத பண்டைக்‌ 
காலத்தில்‌, பழங்குடிப்‌ பேதைமையும்‌ மதப்‌ பித்தமும்‌ கொடை 
மடமுங்‌ கொண்ட மூவேந்தரையும்‌ பல்‌ வகையில்‌ வயப்படுத்தி, 
அவர்‌ வாயிலாகப்‌ பொது மக்களிடைப்‌ பிராமணியத்தைப்‌ புகுத்‌ 
தினர்‌ ஆரியர்‌. அந்நிலைமைகள்‌ இன்றின்மையால்‌, அக்காலத்து 
மூட நம்பிக்கைகட்கும்‌ இன்‌ நிட மில்லை. 


கடந்த மூவாயிரம்‌ ஆண்டாக, பிராமணர்‌ கல்வியைத்‌ தம்‌ 
குலத்‌ தொழிலாகக்‌ கொண்டிருந்ததனால்‌, கல்விக்‌ கேற்ற மனப்‌ 
பான்‌ மையும்‌ நினைவாற்றலும்‌ அவர்க்கு மிக வளர்ந்து வந்திருக்‌ 
கின்றன. ஆயினும்‌, இவ்‌ வளர்ச்சி குலவாரி யளவிலேயே யன்‌ 
றித்‌ தனிப்பட்டவர்‌ அளவில்‌ இல்லை. ஏனெனில்‌, இறைறவன்‌ 
கல்வியை எல்லாக்‌ குலத்தார்க்கும்‌ பொது வுரிமை யாக்கி வைத்‌ 
திருப்பதொடு,வெவ்‌ வேறு குலத்‌ தனி மக்கட்கே சிறந்த கல்வித்‌ 
திறமையை அளித்திருக்கின்றான்‌. ஒரே குலத்தார்‌ கல்வியைத்‌ 
தம்‌ முற்றுரிமையாகக்‌ கொள்வது, இயற்கைக்கும்‌ இறைவன்‌ 
ஏற்பாட்டிற்கும்‌ மாறானதே. 


திருவள்ளுவர்‌ போன்ற அற நூலாசிரியரோ, கம்பரினுஞ்‌ 
சிறந்த பாவலரோ, பிராமணர்க்குள்‌ இருந்ததில்லை. 


இக்காலத்தும்‌, வயவர்‌ (31) சந்திர சேகர வெங்கட்ட 
ராமன்‌ போன்றே, கோவைக்‌ கோ. துரைச்சாமி நாயக்கரும்‌ 
(0.0. Naidu) புதுப்‌ புனை வாற்றலர்‌. முன்னவர்‌ அறிஞர்க்குப்‌ 
பயன்படும்‌ கருத்தியல்‌ ஆராய்ச்சி மட்டும்‌ செய்தவர்‌; பின்ன 


Digitized by R.Mathan 


௧௬௬ தமிழர்‌ மதம்‌ 


வரோ, அனைவர்க்கும்‌ பயன்படும்‌ காட்சியியற்‌ கருவிகளையும்‌ 
இறும்பூதுகளையும்‌ செய்தவர்‌. ஆயினும்‌, அவரைப்‌ பேராயமும்‌ 
போற்ற வில்லை; தி. மு. ௧. வும்‌ போற்ற வில்லை. 


குடந்தை இராமானுசம்‌ போன்றே, செங்கோட்டைப்‌ பர்‌. 
(Dr) சிவ சங்கர நாராயணப்‌ பிள்ளையும்‌, மேனாட்டார்‌ போற்று 
மளவு கணிதத்‌ திறவோர்‌. ஆயினும்‌, பிராமணர்க்குள்ள இன 
வுணர்ச்சி தமிழருக்‌ கின்மையால்‌, அவருக்கு விளம்பரம்‌ இல்லா 
மலே போயிற்று. 


முகவை மாவட்டத்தைச்‌ சேர்ந்த ஒரு தமிழர்‌, இரு கண்‌ 
ணும்‌ தெரியாதவர்‌, எத்தனைப்‌ பேரெண்களையும்‌ உள்ளத்திற்‌ 
கொண்டு நால்வகைக்‌ கணக்குஞ்‌ செய்யவும்‌, எத்துணைப்‌ 
பேரெண்ணிற்கும்‌ நான்மடி வேர்‌ காண வும்‌,வல்லவரா யிருந்‌ 
தார்‌. 


பல்கலைக்‌ கழக ஆள்வினைத்‌ திறமையிலும்‌ ஆங்கிலப்‌ பேச்‌ 
சாற்றலிலும்‌; பர்‌. (௦.) வயவர்‌ (84) ஆ. இலக்குமணசாமி 
முதலியாரினும்‌ மிக்கவர்‌, பிராமணர்க்குள்‌ இருக்கவே முடியாது. 
இங்ஙனம்‌ ஏனைத்‌ துறைகளிலும்‌ எத்தனையோ பேர்‌ உள்ளனர்‌. 
தமிழரின்‌ தன்னலமும்‌ பொறாமையும்‌ இன வெறுப்பும்‌, பலர்‌ 
தலை யெடுக்க வாய்ப்பில்லாமற்‌ செய்து விடுகின்றன. 


பிராமணர்‌ கல்வித்‌ திறமையிற்‌ சிறத்தற்கு இன்னொரு கரணி 
யமும்‌ உண்டு. அது மறைவான இனக்‌ கலப்பு. 


மக்களுள்‌ நால்‌ வேறு வரணம்‌ போன்றே நால்‌ வகைக்‌ கலப்‌ 
புக்‌ குலமும்‌ உள்ளன வென்று, மனுவின்‌ குல வொழுக்க நூல்‌ 
கூறுகின்றது, மேல்‌ வரண ஆடவனுக்கும்‌ கீழ்‌ வரண ப்‌ பெண்‌ 
டிற்கும்‌ பிறந்தவன்‌ அனு லோமன்‌. கீழ்‌ வரண ஆடவனுக்கும்‌ 
மேல்‌ வரணப்‌ பெண்டிற்கும்‌ பிறந்தவன்‌ பிரதி லோமன்‌. அனு 
லோம ஆடவனுக்கும்‌ பிரதி லோமப்‌ பெண்டிற்கும்‌ பிறந்தவன்‌ 
அந்தராளன்‌. பிரதி லோம ஆடவனுக்கும்‌ அனு லோமப்‌ பெண்‌ 
டிற்கும்‌ பிறந்தவன்‌ விராத்தியன்‌. 

மேல்‌ மூவரணத்தாரும்‌ தத்‌ தமக்குக்‌ கீழ்ப்பட்ட வரணங்களி 
லும்‌ அல்லது வரணத்திலும்‌ பெண்‌ கொள்ளலா மென்று, மனு 
நூல்‌ கூறுகின்றது. ஆயின்‌, கீழ்‌ மூவரணத்தாரும்‌ தத்தமக்கு 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௬௭ 


மேற்பட்ட வரணத்திற்‌ பெண்‌ கொள்ளலா மென்று நெறியீட்டு 
முறையாய்க்‌ கூறவில்லை. ஆயினும்‌, அவ்‌ வழக்கம்‌ தொன்று 
தொட்டு இருந்தே வந்தது. இதை மனுநூலுங்‌ கூறுகின்றது. 


“பிராமணனுக்கு க்ஷத்திரிய ப வ சிய ஸ்திரீகளிடத்திற்‌ 
பிறந்தவர்கள்‌ , எப்படி உபநயந முதலியவற்றிற்‌ குரியவர்களா 
யிருப்பதால்‌ உயர்ந்‌ திருக்கிறார்களோ, அப்படியே வைசியனுக்கு 
க்ஷத்திரிய ஸ்திரீ யிடத்திலும்‌ க்ஷத்திரியனுக்குப்‌ பிராமண ஸ்திரீ 

_யிடத்திலும்‌ பிறந்த புத்திரர்கள்‌, சூத்திரனுக்கு வைசிய க்ஷ்த்‌ 
திரிய பிராமண ஜாதி ஸ்திரீ யிடத்திற்‌ பிறந்தவர்களைக்‌ காட்டி 
லும்‌ உயர்ந்தவர்கள்‌.?? (மநு. (மொழி பெயர்ப்பு ) ௧௦:௨௮). 


மூவேந்தரும்‌ பிராமணர்க்கு முழு அடிமையராய்ப்‌ பான 
தற்கு, பிராமணப்‌ பெண்‌ நுகர்‌ ச்சியும்‌ கரணியமா யிருந்திருக்‌ 
கலாம்‌. 


பண்டை முறைப்படி தமிழிலேயே திருக்‌ கோவில்‌ வழிபாடு 
செய்து வந்த குருக்கள்‌-என்னும்‌ தமிழ வகுப்பார்‌, ஆரிய மந்‌ 
திரங்களைக்‌ கற்றுக்‌ கொண்டு சமற்கிருதத்தில்‌ வழிபாடு நடத்தி 
இந்‌ நூற்றாண்டிற்‌ பிராமணராக மாறி விட்டதாகவும்‌ சொல்லப்‌ 
படுகின்றது. 


பிராமணர்‌ என்றும்‌ தம்‌ மேம்பாட்டை நிலை நிறுத்தி இன்‌ 
புற்று வாழ விரும்பியதால்‌, தம்‌ மின வுயர்த்தத்தைப்‌ பேணு 
வதிற்‌ கண்ணுங்‌ கருத்துமா யிருந்து வந்திருக்கின்றனர்‌. 

இறையடியா ரென்று சிறப்பித்துச்‌ சொல்லப்‌ படுபவர்‌, 
செயற்‌ கரிய செயல்‌ செய்த தெய்வப்‌ பற்றாளரே. 


**வாளான்‌ மகவரிந்‌ தூட்டவல்‌ லேனல்லன்‌ மாதுசொன்ன 
சூளா லிளமை துறக்கவல்‌ லேனல்லன்‌ தொண்டுசெய்து 
நாளாறிற்‌ கண்ணிடந்‌ தப்பவல்‌ லேனல்லன்‌ நானினிச்சென்‌ 
ரளாவ தெப்படி யோதிருக்‌ காளத்தி யப்பனுக்கே.?? 

(திருத்தில்லை, ௩) 


என்று பட்டினத்தார்‌ மனம்‌ வருந்திப்‌ பாடியுள்ளார்‌. 


Digitized by R.Mathan 


௧௬௮ தமிழர்‌ மதம்‌ 


“திருத்‌ தொண்டத்‌ தொகை? பாடிய சுந்தர மூர்த்தி நாய 
னார்‌, ££தில்லேவா ழந்தணர்தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌? 
என்று தொடங்கி யிருக்கவே வேண்டிய தில்லை. தில்லை வாழந்‌ 
தணர்‌ பிராமணரே யன்‌ நித்‌ தமிழ்‌ முறைப்படி அந்தணரு மில்லர்‌; 
அவருள்‌ ஒருவரேனும்‌ செயற்‌ கரிய பத்திச்‌ செயல்‌ ெசெய்தது 
மில்லை. மூவேந்தரும்‌, சிறப்பாகச்‌ சோழ வேந்தர்‌, விட்ட மானி 
பங்களையும்‌ இட்ட காணிக்கைகளையுங்‌ கொண்டு, ஒர கோயி 
லில்‌ மூவாயிரவர்‌ இருந்து உண்டு கொழுத்துச்‌ சோம்பேறித்‌ தன 
மாய்‌ வாழ்ந்து வந்தவர்‌. பொன்னம்பலப்‌ பூசகரைப்‌ போற்றுவ 
தெனின்‌ , வெள்ளியம்பலம்‌ செப்பம்பலம்‌ முதலிய ஏனை யம்பலப்‌ 
பூசகரையும்‌ போற்றுதல்‌ வேண்டும்‌. அது பொருந்தாக்கால்‌, 
பொன்னம்பலப்‌ பூசகரைப்‌ போற்றுதலும்‌ பொருந்தாது. 


கோவில்‌ வழிபாடு அதற்குத்‌ தகுதியுடைய எல்லாக்‌ குலத்‌ 
தாரும்‌ செய்யலாம்‌, செய்விக்கலாம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ தமிழரே 
தமிழில்‌ மட்டும்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌. இங்ஙனமே ஆரியர்‌ 
வரு முன்‌ நடைபெற்று வந்தது. 


நீண்ட காலமாக இருந்து வந்த ஆரிய அடிமைத்‌ தனத்‌ 
தினால்‌, அடிமைத்‌ தனத்திலேயே பிறந்து அடிைத்தனத்‌ 
திலேயே வளர்ந்து, அடிமைத்‌ தனமே எலும்‌்புங்்‌ குருதியுமாக 
ஊறிப்‌ போன தமிழரே பலர்‌ தமிழ்‌ வழிபாட்டை எ திர்க்கின்‌ 
றனர்‌. இதனால்‌, தமிழ்‌ வழிபாட்டையும்‌ தமிழர்‌ பூசக ராவதை 
யும்‌ பிராமணர்‌ வன்மையாக எதிர்க்கின்றனர்‌. சிவேேகோசரி 
யாரின்‌ சமற்கிருத வழிபாட்டினும்‌, கண்ணப்பனாரின்‌ தமிழ்‌ வழி 
பாடே சிவபெருமானுக்குச்‌ சிறந்ததும்‌ உகந்ததுமா யிருந்ததை 
யறிந்தும்‌, இரு சாராரும்‌ உணர்கின்றிலர்‌. ஏனை நாடுகளின்‌ 
நடப்பையும்‌ இக்கா ல உரிமை வேட்கையையும்‌ நோக்குகின்‌ 


றிலர்‌. 


ஆரிய முறைப்படி நோக்கினும்‌, பிராமணர்‌ இன்று ணர்‌ 
காவல்‌ துறையிலும்‌ படைத்‌ துறையிலும்‌ ஆள்வினைத்‌ துறை 
யிலும்‌ சேர்ந்து சத்திரியராயும்‌, உழவுத்‌ தொழில்‌ செய்தும்‌ உண்‌ 
டிச்‌ சாலை வைத்தும்‌ வாணிகம்‌ மேற்கொண்டும்‌ வைசியராயும்‌ 
கைத்‌ தொழிலும்‌ ஏவலும்‌ செய்து சூத்திரராயும்‌, மாறியுள்ளனர்‌. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௬௯ 


எது எங்ஙனமாயினும்‌, பிராமணன்‌ நிலத்‌ தேவ னல்லன்‌ 
என்பதும்‌; உலகியலிலும்‌ மதவியலிலும்‌ இல்லறத்திலும்‌ துறவறத்‌ 
திலும்‌, தமிழனுக்‌ கில்லாத ஏற்றம்‌ அவனுக்கு இம்மியும்‌ இல்லை 
யென்பதும்‌, இதை உணராதவன்‌ எத்துணைக்‌ கற்றவ னேனும்‌ 
உருவத்தால்‌ மாந்தனும்‌ உள்ளத்தால்‌ அஃறிணையுமாவ னென்‌ 
பதும்‌;.தெரிதரு தேற்றமாம்‌. ஆரியர்‌ வெண்ணிறம்‌ இன்று 
பொன்னிறமும்‌ செந்நிறமும்‌ புகர்நிறமும்‌ கருநிறமுமாக மாறி 
யுள்ளது. தமிழர்‌ மொழியாராய்ச்சியும்‌ வரலாற்றாராய்ச்சியும்‌ 
செய்து உண்மை யறிந்து கண்‌ விழித்துக்‌ கொண்டனர்‌. 


௩. பிராமணனுக்கு உரியது எவ்வறம்‌? 


அன்புடைமை, விருந்தோம்பல்‌, இனியவை கூறல்‌, செய்த்‌ 
நன்றி யறிதல்‌, நடுவு நிலைமை, அடக்க முடைமை, ஒழுக்க 
முடைமை, பிறனில்‌ விழையாமை, பொறை யுடைமை; அழுக்‌ 
காறாமை, வெஃகாமை, புறங்‌ கூறாமை, பயனில சொல்லாமை, 
தீவினை யச்சம்‌, ஒப்புர வறிதல்‌, இகை என்பன இல்வாழ்க்கை 
யறங்களாகத்‌ திருக்குறள்‌ மறையிற்‌ கூறப்பட்டுள்ளன . இவற்றுள்‌ 
முதன்மையானது விருந்தோம்பல்‌. 


£₹இருந்தோம்பி யில்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு.?? (குறள்‌. ௮௧). 


விருந்தோம்பும்‌ இயல்பும்‌ இகையும்‌ பிராமணனுக்‌ கின்மையால்‌, 
இல்லறம்‌ அவனுக்‌ குரிய தன்று. 


பிராமணன்‌ தொழிலாகச்‌ சொல்லப்படும்‌ ஆறனுள்‌, இதல்‌ 
என்பது ஓதுவித்தலில்‌ அடங்குதலால்‌, உண்மையில்‌ அவ ன்‌ 
தொழில்‌ ஐந்தே. 


அருளுடைமை, புலான்‌ மறுத்தல்‌, தவம்‌, கள்ளாமை, 
வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, 
துறவு, மெய்யுணர்தல்‌, அவா வறுத்தல்‌ என்பன துறவு 9 நறி 
யறங்களாகத்‌ திருக்குறள்‌ மறையிற்‌ சொல்லப்‌ பட்டுள்ளன. 


கொலை வேள்வி செய்தலாலும்‌, துறவு நிலையிலும்‌ ௮௧ ம்‌ 
பிரமம்‌? என்றும்‌ “சிவோகம்‌? என்றும்‌ அகங்கரிப்பதாலும்‌, தமிழ 
மதத்தை ஆரிய மத மென்றும்‌ தன்னை நிலத்‌ தேவன்‌ என்றும்‌ 


Digitized by R.Mathan 


௧௭௦ தமிழர்‌,மதம்‌ 


தன்‌ இலக்கிய மொழியைத்‌ தேவ மொழி யென்றும்‌ சொல்லி 
இந்தியப்‌. பழங்குடி மக்களை ஏமா.ற்றுவதாலும்‌, பிராமணனுக்குத்‌ 
துறவறமும்‌ உரியதாகாது. 


ஆகவே, பிராமணனுக்கு நாடும்‌ பேச்சு மொழியும்‌ 
போன்றே அற வாழ்க்கையும்‌ இல்லையாம்‌. 


௪. சிவ மதமும்‌ திருமால்‌ மதமும்‌ தமிழ மதங்களே 
சிவ மதம்‌ தமிழர்‌ மதம்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ 
(௧) “சேயோன்‌ மேய மைவரை யுலகமும்‌?என்று, முருக 


வணக்கம்‌ தமிழகத்துக்‌ குறிஞ்சி நில த்‌ திற்‌” குரியதாகத்‌ 
தொல்காப்பியத்திற்‌ சொல்லப்‌ பட்டிருத்தல்‌ (அகத்‌. ௫). 


(௨) சிவபெருமான்‌ வெள்ளிமலை யிருக்கையும்‌ ,மலைமகள்‌ என்‌ 
னும்‌ பெயரும்‌, கொன்றை மாலையும்‌ கானை யூர்தியும்‌ சூலப்‌ 
படையும்‌ அக்க மணியும்‌, குறிஞ்சித்‌ திணைக்‌ குரியன்‌ 
வாதல்‌, 

(௩) ““தில்லையுட்‌ கூத்தனே தென்பாண்டி நாட்டானே??, 
மன்னு மாமலை மகேந்திர மதனிற்‌ 

சொன்ன .வாகமந்‌ .தோற்றுவித்‌ .தருளியும்‌? * , 
“மந்திர மாமலை மகேந்திர வெற்பன்‌”, 
“பாண்டி நாடே பழம்பதி .யாகவும்‌??, 
₹6தென்னா டுடைய சிவனே போற்றி 

யெந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி??, 


என்று மாணிக்க வாசகர்‌ கி. பி. ௩-ஆம்‌ நூற்றாண்டிற்‌ 
பாடி யிருத்தல்‌. 


(௪) சிவ பெருமானின்‌ அறுபத்து நான்கு திருவிளையாடல்‌ 
களும்‌,செந்தமிழ்ப்‌ பாண்டி நாட்டுத்‌ தலைநகராகிய மதுரை 
யில்‌ நிகழ்ந்தமை. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௭௧ 


(௫) சிவ பெருமானின்‌ எண்‌ மறச்‌ செயலகமும்‌ (அட்ட வீரட்‌ 
டம்‌) தமிழ்‌ நாட்டிற்குள்‌ ளிருத்தல்‌. 
““பூமன்‌ சிரங்கண்டி யந்தகன்‌ கோவல்‌ புரமதிகை 
மாமன்‌ பறியல்‌ சலந்தரன்‌ விற்குடி மாவழுவூர்‌ 
காமன்‌ குறுக்கை யமன்கட வூரித்தக்‌ காசினியில்‌ 
தேமன்னு கொன்றையுந்‌ திங்களுஞ்‌ சூடிதன்‌ 
சேவகமே.?? 


. (௬) சிவன்‌ நடஞ்‌ செய்யும்‌ அம்பலம்‌ ஐந்தும்‌ தமிழ்‌ நாட்டி 
லிருத் தல்‌. 
i 
(௭) முருகனும்‌ சிவனும்‌ வேதத்‌ தெய்வ மன்மை. 


(௮) உருத்திரன்‌, இந்திரன்‌, அக்கினி ஆகிய மூவர்க்கும்‌ 
வேதத்தில்‌ வந்துள்ள “சிவ? என்னும்‌ அடைமொழி, 
நல்ல அல்லது மங்கல என்றே பொருள்‌ படுதல்‌. 


(௯) வேத ஆரியர்‌, வடநாட்டுச்‌ சிவனியரை, சிவக்குறி 
வணக்கம்‌ பற்றி ஆண்குறி வணக்கத்தார்‌ (சிச்ன தேவா) 
என்று பழித்தமை, தா்‌ 


(௧௦) ஆயிரத்‌ தெண்‌ சிவத்‌ திருப்பதிகளுள்‌, ஒரு சிலவே வட 
நாட்டி லிருத்தல்‌, 
(௧௧) கல்லால மர நிழலில்‌ தால்வர்க்குத்‌ திருமறை கற்பித்த 


திருவாசிரியனைத்‌ ப தென்முக நம்பி (தக்ஷிணா மூர்த்தி) 
எனல்‌. 


(௧௨) சிவன்‌ என்னும்‌ சொல்‌ செவ்வண்ணன்‌ என்று பொருள்‌ 
படுதலும்‌, சிவனுக்கு அழல்‌ வண்ணன்‌ , அந்தி வண்ணன்‌ , 
மாணிக்கக்‌ கூத்தன்‌ என்னும்‌ பெயர்க ளுண்மையும்‌. 


திருமால்‌ மதம்‌ தமிழர்‌ மதம்‌ என்பதற்குச்‌ சான்றுகள்‌ 


(௧) ₹“மாயோன்‌ மேய காடுறை யுலகமும்‌?? என்று, மால்‌ 
வணக்கம்‌ தமிழகத்து முல்லை நிலத்திற்‌ குரியதாகத்‌ தொல்‌ 
காப்பியத்திற்‌ சொல்லப்‌ பட்டிருத்தல்‌ (அகத்‌. ௫). 


(௨) துழாய்‌ மாலையும்‌ கலுழ(கருட )வூர்தியும்‌ முல்லைத்‌ திணைக்‌ 
குரியன வாதல்‌, 


Digitized by R.Mathan 


க௭௨ தமிழர்‌ மதம்‌ 


(௩) மாயோன்‌, மால்‌ என்னும்‌ பெயர்கள்‌ கரியன்‌ என்று 
பொருள்‌ படுதலும்‌, கரியவன்‌, கார்‌ வண்ணன்‌ , கடல்‌ 
வண்ணன்‌, மணி வண்ணன்‌ என்னும்‌ பெயர்கள்‌ திரு 
மாலுக்‌ குண்மையும்‌. 


(௪) முல்லை வாணரான இடைய ரெல்லாரும்‌ திருமால்‌ வழி 
பாட்டினரா யிருத்தல்‌. 


(௫) திருமால்‌ வேதத்‌ தெய்வ மன்மை. 


(௬) விண்டு (விஷ்ணு) என்னும்‌ வேதத்‌ தெய்வம்‌ கதிரவத்‌ 
தெய்வமா யிருந்தமை. 


(எ) திருவரங்கமும்‌, மொழிவாரி மாநிலப்‌ பிரிவால்‌ தெலுங்‌ 
கரைச்‌ சேர்ந்து போன திருப்பதியும்‌, திருமால்‌ மதத்‌ 
தினர்க்குத்‌ தலை சிறந்த திருநகர்களா யிருத்தல்‌, 


௫. தமிழ ஆரிய மத வேறுபாடூ 
வேதக்‌ காலம்‌ 
தமிழம்‌ ஆரியம்‌ 
சிறு தெய்வ வணக்கமும்‌ பல்‌ சிறு தெய்வ வணக்கம்‌. 
பெருந்‌ தேவ மதமும்‌ கட 
வுட்‌ சமயமும்‌. 
இல்லத்திலும்‌ கோவிலி வீட்டிலும்‌ வெளியிலும்‌ வேள்‌ வி 
லும்‌ உருவ வழிபாடும்‌ எங்‌ வளர்த்தல்‌. 
கும்‌ உருவிலா வழிபாடும்‌. 
தமிழக்‌ குருக்கள்‌, பிராமணக்‌ குருக்கள்‌ . 
தமிழ்‌ வாயில்‌. வேத மந்திர வாயில்‌. 
மறுமையில்‌ நல்வாழ்வும்‌ மறுமையில்‌ விண்ணுலகப்‌ பேறு. 
விண்ணுலகப்‌ பேறும்‌ வீடு 
பேறும்‌. 


வாய்மையால்‌ தூய்மை, நீரால்‌ தூய்மை. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௭௩ 
தமிழம்‌ ஆரியம்‌ 
மக்கள்‌ நல்லொழுக்கத்‌ தாலும்‌ வேள்வியால்‌ மழை யெனல்‌, 


செங்கோ லாட்சியாலும்‌ மழை 
யெனல்‌. 


முத்‌ திருமேனி அல்லது இந்து மதக்‌ காலம்‌ 
தமிழம்‌ ஆரியம்‌ 


சிவ வழிபாடு அல்லது திரு முத்‌ திருமேனி வழிபாடு. 
மால்‌ வழிபாடு அல்லது கட 
வுள்‌ வழிபாடு. 


சிவன்‌ முத்தொழில்‌ தலைவன்‌ நான்முகன்‌ ,திருமால்‌, சிவன்‌ 

அல்லது திருமால்‌ முத்தொழில்‌ (உருத்திரன்‌ ) ஆகிய மூவரும்‌ 

தலைவன்‌ எனல்‌, முறையே படைப்பும்‌ காப்பும்‌ 
அழிப்பும்‌ செய்பவர்‌ எனல்‌. 


(தமிழ்‌ வழிபாடு ஆரியரால்‌ ஆரிய மந்திரமும்‌ சமற்கிருதமும்‌ 
நீக்கப்‌ பட்டது. ) வழிபாட்டு வாயில்‌. 


(தமிழக்‌ குருக்கள்‌ கோவில்‌ பிராமணக்‌குருக்கள்‌ . 
வழிபாட்டுத்‌ தொழிலி னின்று 
விலக்கப்பட்டனர்‌. ) 


தேங்காய்‌ பழம்‌ படைத்தல்‌. - தீ வளர்த்தல்‌. 


துறவறமும்‌ வீடுபேறும்‌ எல்‌ துறவறமும்‌ வீடுபேறும்‌ பிரா 


லார்க்கும்‌ உரியன. மணர்க்கே யுரியன. 

இல்லறம்‌ துறவறம்‌ என மாணவம்‌( பிரமசரியம்‌), இல்‌ 
வாழ்க்கை நிலை எல்லார்க்கும்‌ வாழ்க்கை - (கிருகஸ்தம்‌), 
இரண்டே. காடுறைவு (வானப்பிரஸ்தம்‌), 


துறவு(சந்நியாசம்‌) எனப்‌ பிரா 
மணன்‌ வாழ்க்கை நிலை நான்கு. 


Digitized by R.Mathan 


௧௭௪ தமிழர்‌ மதம்‌ 
தமிழம்‌ ஆரியம்‌ 

இல்ல றத்தாலும்‌ துறவறத்‌ துறவறத்தால்‌ மட்டும்‌ வீடுபேறு. 
தாலும்‌ வீடுபேறு. 
ஒழுக்கத்தாற்‌ சிறப்பு. பிறப்பாற்‌ சிறப்பு. 
தமி மும்‌ தேவமொழி யெனல்‌. சமற்கிருதமே தேவமொழி; . 

தமிழ்‌ இழிமொழி யெனல்‌. 

ஏழைக ளெல்லாம்‌ தானம்‌ பிராமணரே தானம்‌ பெறற்‌ 

பெறற்‌ குரியர்‌. குரியர்‌. 


கல்வி எல்லார்க்கும்‌ பொது. கல்வி பிராமணனுக்கே சிறப்பு. 


நாற்குலம்‌ தொழில்‌ பற்றிய நால்வரணம்‌ இறைவன்‌ 


பாகுபாடு. படைப்பு. 
கொலைத்‌ தண்டம்‌ எல்லாக்‌ கொலைத்‌ தண்டம்‌ பிராமண 
கடுங்‌ குற்றவாளிகட்கும்‌ னுக்‌ கில்லை. 
பொது, 
தமிழிலும்‌ மறை யுண்டு. ஆரியத்தில்‌ தான்‌ வேத முண்டு. 


எல்லா மொழியும்‌ இறைற சமற்கிருதம்‌ ஒன்றே இறை 
வனுக்கு ஏற்கும்‌. வனுக்கு ஏற்றது. 


௬. கொண்‌ முடிபுக்‌ குறியீடுகள்‌ 


“மந்திரப்‌ பொருள்‌ வயின்‌ ஆஅ குநவும்‌??(தொல்‌.௯௩௨ ); 


“£பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முதுசொலோ 'டவ்வேழ்‌ நிலத்தும்‌ 
வண்புகழ்‌ மூவர்‌ தண்பொழில்‌ வரைப்பின்‌ 
நாற்பெய ரெல்லை யகத்தவர்‌ வழங்கும்‌ 
யாப்பின்‌ வழிய தென்மனார்‌ புலவர்‌.?? (ஜெ ௧௩௩௬), 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௭௫ 


“எழுநிலத்‌ தெழுந்த செய்யுள்‌ தெரியின்‌ 
அடிவரை யில்லன ஆறென மொழிப. (தை ௧௪௨௦), 


“அவைதாம்‌, 
நூலி னன உரையி னன 
நொடியொடு புணர்ந்த பிசியி னன 
ஏது நுதலிய முதுமொழி யான 
மறைமொழி கிளந்த மந்திரத்‌ தான 
கூற்றிடை வைத்த குறிப்பி னான.?? (ஷை ௧௪௨௧), 


₹6 நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த ச 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப.?? (டீ ௧௪௩௪), 


என்பவற்றால்‌, ஆரியர்‌ வரு முன்பே, தனித்‌ தமிழ்‌ மைற நூல்‌ 
களும்‌ மந்திர நூல்களும்‌ குமரி நாட்டில்‌ தோன்றி யிருந்தன 
வென்பது,தெள்ளத்‌ தெளிவாம்‌. இவற்றையே பேரா. கா.சுப்பிர 
மணியப்‌ பிள்ளை தம்‌ “திருநான்மறை விளக்க?வுரையிற்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. 


பண்டைத்‌ தனித்‌ .தமிழ்‌ மறைகளும்‌ மந்திர நூல்களும்‌ பிற 
நூல்களுடன்‌ ஒருங்கே அழிக்கப்பட்ட பின்‌, பிராமணரும்‌ அவ 
ரைக்‌ குருட்டுத்‌ தனமாய்ப்‌ பின்பற்றிய தமிழரும்‌, ஆரிய வேதங்‌ 
களையே பொது மறையாகப்‌ போற்றி வந்தனர்‌. கிறித்துவிற்கு 
முற்பட்ட முதுகுடுமிப்‌ பெருவழுதி காலத்திலேயே வேரூன்‌ றின, 
ஆரியக்‌ கொள்கைகளும்‌ ஒழுகலாறுகளும்‌, கி. பி. ௩-ஆம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ மாணிக்க வாசகர்‌ காலத்தில்‌ ஆழ வேரூன்றி விட்டன. 
அதனால்‌, அவருக்குப்‌ பின்‌ ஐந்தாம்‌ நூற்றாண்டி லெழுந்த ஆரிய 
ஆகமங்கள்‌, இம்மியும்‌ ஐயுறவும்‌ எதிர்ப்பு மின்றித்‌ தெய்வ வுரை 
போல்‌ எழுத்துப்படி நம்பப்பட்டு விட்டன. 


வரலாற்றையும்‌ தமிழியல்பையும்‌ அறியாத சில குருட்டுச்‌ 
சிவனியர்‌, வடசொல்‌ வழக்கையே அடிப்படையாகக்‌ கொண்டு, 
சிவனியம்‌ ஆரி ய வழிப்பட்ட்‌ தென்றும்‌, திருக்‌ கோவில்களில்‌ 
சமற்கிருத வழிபாடே நடைபெறல்‌ வேண்டு மென்றும்‌, பிதற்றி 
வருவதால்‌, இற்றை ஆரிய மதவியற்‌ சொற்கட்‌ கெல்லாம்‌ 
தேர்த்‌ தென்‌ சொற்கள்‌ கீழே வரையப்‌ பட்டுள்ளன. சொல்‌ வர 
லாறு வரையப்‌ படாத இடங்களில்‌, இடைக்‌ கோட்டின்‌ ; இடப்‌ 


Digitized by R.Mathan 


௧௭௬ தமிழர்‌ மதம்‌ 


புறம்‌ உள்ளன வெல்லாம்‌ சமற்கிருதச்‌ சொல்‌ லென்றும்‌, வலப்‌ 
புறம்‌ உள்ளன வெல்லாம்‌ தமிழ்ச்‌ சொல்லென்றும்‌, அறிந்து 
கொள்க. இறந்துபட்ட சொற்கட்குப்‌ புதுச்‌ சொற்கள்‌ புனை யப்‌ 
பட்டுள. 


சித்தாந்தம்‌--கொண்‌ முடிபு. வேதாந்தம்‌--மறை முடிபு. 
தத்துவம்‌--மெய்ப்‌ பொருள்‌. தத்துவ சாஸ்திரம்‌--9 மய்ப்‌ 
பொருள்‌ நூல்‌, பட்டாங்கு நூல்‌. 

சிவ தத்துவம்‌--சிவ மெய்ப்‌ பொருள்‌ (௫). 

சிவம்‌--சிவம்‌, சக்தி--ஆற்றல்‌, ௪ா தாக்கியம்‌--௮ ௬ 
ளாண்மை,மகேசுரம்‌--6பரிறைவம்‌,சுத்த வித்தை த--வாலறிவம்‌. 
வித்தியா தத்துவம்‌--அறிவ மெய்ப்‌ பொருள்‌ (௭) 

மாயை--மாயை, காலம்‌--காலம்‌, நியதி--ஊழ்‌, கலை--கலை , 
வித்தை--அறிவம்‌, அராகம்‌--விழைவு, புருடன்‌--ஆதன்‌ . 
ஆன்ம தத்துவம்‌--ஆத மெய்ப்‌ பொருள்‌ (௨௪) 

இவை முன்னரே கூறப்பட்டன (பக. ௪௭). 
தாத்துவிகம்‌--மெய்ப்‌ பொருளியம்‌ (௬௦) 


பிரு திவி--புடவி ( நிலம்‌). இதன்‌ கூறுகள்‌ (௫): மயிர்‌, தோல்‌, 
தசை, நரம்பு, எலும்பு. 


அப்பு--அம்பு (நீர்‌). இதன்‌ கூறுகள்‌ (௫): சிறுநீர்‌, வியர்வை, 
அரத்தம்‌, சிலேட்டுமம்‌--கோழை, சுக்கிலம்‌--விந்து 
(அல்லது சோணிதம்‌--செந்நீர்‌ ). 


தேயு--தீ. இதன்‌ கூறுகள்‌ (௫): பசித்‌ தீ, கண்‌ சிவப்பு, கணை, 
நெஞ்செரிவு, பித்தம்‌. 


வாயு--வளி. இதன்‌ கூறுகள்‌ (௧௦): பிராணன்‌--மூசன்‌, 
அ௮பானன்‌--பரியன்‌ , உதானன்‌--உந்தன்‌ , வியானன்‌ -- 
அரத்தன்‌, சமானன்‌--செரியன்‌, நாகன்‌--விக்கன்‌, 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௭௭ 


கூர்மன்‌-இடமையன்‌, கிருகரன்‌--எரியன்‌, தவ 
தத்தன்‌ —ஆவிரியன்‌ , தனஞ்சயன்‌ _௨ச்சியன்‌ . 


ஆகாயம்‌--வெளி. இதன்‌ கூறுகள்‌ (௧௦): சுத்‌ திகன்னி, 
அலம்புஷா--அலம்புடை, இடைட--இடங்கலை, 
பிங்கலை--வலங்கலை ,சுஷ்முனா--சுழிமுனை , காந்தாரி-- 
காந்தாரி, குகு-கரவன்‌, சங்கினி--௪ங்களன்‌, 
ஜிகுவா--நாவி, புருஷன்‌--ஆதன்‌ . 


கர்மேந்திரிய விஷயம்‌--கருமப்‌ பொறிப்‌ புலனம்‌. இதன்‌ கூறு 
கள்‌(௫): வசனம்‌-0 சாலவு, கமனம்‌-சலவு, 
தானம்‌--தானம்‌ (கொடை), விசர்க்கம்‌--கழிப்பு, 
ஆனந்தம்‌--இன்புறவு. 


ஞானேத்திரிய விஷயம்‌--அறிவுப்‌ பொறிப்‌ புலனம்‌. இதன்‌ கூறு 
கள்‌ (௫): சத்தம்‌--ஓசை, பரிசம்‌--ஊறு, ரூபம்‌--ஒளி, 
ரசம்‌--சுவை, கந்தம்‌--நாற்றம்‌. 


அகங்காரம்‌--*நான்‌? உணர்வு. இதன்‌ கூறுகள்‌ (௩): தைச தம்‌-- 
தீயிகம்‌, வைகாரிகம்‌--வேறுபாட்டியம்‌, பூ தா தி- 
பூதமுதல்‌. 


அகப்பகை யென்னும்‌ குற்றம்‌ (௫): காமம்‌--காமம்‌, குரோ தம்‌-- 
சினம்‌, லோபம்‌--இவறல்‌, மோகம்‌--மயக்கம்‌, மதம்‌-- 
செருக்கு. 


குணம்‌--குணம்‌ (௩): சாத்துவிகம்‌--தேவிகம்‌, இராசதம்‌-- 
மாந்திகம்‌, தாமதம்‌ பேயிகம்‌, 


வாக்கு--வாய்ச்‌ சொல்‌ (௪). 
இவை முன்னரே கூறப்பட்டன (பக. ௧௦௪). 


மமகாரம்‌ (எனது? உணர்வு) என்பதற்கு எதிரான அஹங்‌ 
காரம்‌ (“நான்‌? உணர்வு) என்னும்‌ சமற்கிருதச்‌ சொல்‌ வேறு; 
செருக்கைக்‌ குறிக்கும்‌ அகங்காரம்‌ என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ 
வேறு. *அஹம்‌? என்பது தன்மை யொருமைப்‌ பெயர்‌. அகம்‌ 
என்பது மனத்தின்‌ பெயர்‌. 


கடு--கடி--கரி. கரித்தல்‌ மிகுதல்‌, கடுத்தல்‌, உப்புக்‌ கரித்‌ 
தல்‌ என்னும்‌ வழக்கை நோக்குக, 


Digitized by R.Mathan 


௧௭௮ தமிழர்‌ மதம்‌ 

அகம்‌ கரித்தல்‌-மனம்‌ மிகுதல்‌, செருக்குதல்‌. அகங்கரி-- 
அகங்காரம்‌. ஓ. நோ: இளக்கரி--இளக்காரம்‌, அதிகரி--௮ தி 
காரம்‌. அகங்கரி என்னும்‌ வினைச்‌ சொல்‌ சமற்கிரு தத்‌ தில்‌ இல்லை. 
அதனால்‌, அதை வடசொல்லாகக்‌ காட்டும்‌ தமிழ்ப்‌ பகைவர்‌, 
அதனை அகங்காரம்‌ என்னும்‌ வினைப்‌ பெயரி னின்‌ [ற திரிப்பர்‌. 
தான்‌ என்னும்‌ தற்‌ சுட்டு வேறு) நான்‌ என்னும்‌ ஆணவம்‌ வேறு. 


இருவகைப்‌ பொருள்‌ (சித்து: சடம்‌) 


செத்தல்‌ - கருதுதல்‌. செசெத்து_சித்து - கருத்து, அறிவு, 
அறிவுள்ளது. சித்து--5. ர்‌. ஓ. நோ: செந்துரம்‌--சிந்துரம்‌, 

சட்டம்‌ - உடம்புச்‌ சட்டம்‌ (bodily frame), உடம்பு. 

சட்டம்‌ சடம்‌ ௫ உடம்பு. சடம்‌--௪. ஜட. 

ஓ. நோ: பட்டம்‌] படம்‌ (துணி). 
சடம்‌-சடல்‌— சடலம்‌ - உடம்பு. ஓ. நோ: உடல்‌--உடலம்‌. 
சடலம்‌-—ச தரம்‌ = உடம்பு (பாண்டி தாட்டு வழக்கு). 

சதரம்‌--வ. சரீர. 


பதி லக்ஷணம்‌ தலைவன்‌ (இறை) இலக்கணம்‌, 


தலைவன்‌ ௫ க. முதல்வன்‌. “கயிலாய மென்னும்‌ மலைத்‌ 
தலைவா?” (திருவாச. ௬: ௪௦). ௨. கடவுள்‌. ₹“தலைவன்‌ காக்‌ 
கும்‌? (மணி. ௨௧: ௬௩), 


சொரூபம்‌—தன்னியல்பு. தடத்தம்‌--சார்பியல்பு. சொரூப 
சிவன்‌— பரம சிவன்‌, இயனில்ச்‌ சிவன்‌, தன்னிய ற்‌ சிவன்‌. 
தடத்த சிவன்‌--செயனிஓச்‌ சிவன்‌ , சார்பியற்‌ சிவன்‌. 


சிவ வுருவம்‌ (௯): சிவம்‌--சிவம்‌, சத்தி--ஆற்றல்‌, விந்து-- 
விழியம்‌,நாதம்‌--ஓத,ச.தாசிவன்‌--அருளாளன்‌ , மகேசுரன்‌ 
பேரிறைவன்‌ , ருத்திரன்‌ உருத்திரன்‌ , அரி-மால்‌, அயன்‌ 
நான்முகன்‌, 


லயம்‌ ஒடுக்கம்‌, போகம்‌ நுகர்வு. அதிகாரம்‌—அதிகாரம்‌. 


அரூபம்‌--உருவிலி. ரூபா ரூபம்‌--உருவ வுருவிலி, ரூபம்‌-- 
உரு, உருவு, உருவம்‌, 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௭௯ 


உருத்தல்‌- தோன்றுதல்‌. உரு-தோற்றம்‌, வடிவு, வடி 
வுடைப்‌ பொருள்‌. ௨ர௬--உருவு--உருவம்‌. உருவு--உருபு-ே வற்‌ 
றுமை வடிவான சொல்‌ அல்லது எழுத்து, உருவம்‌--வ. ரூப. 
௮--ரூப- அரூப. ௮ல்‌--௮. அ௮ல்‌--அன்‌ (அத்‌)--வ. ந (முறை 
மாற்று—௱metathesis). 


பரா சக்தி--பரை யாற்றல்‌. ஆதி சக்தி முந்தை யாற்றல்‌. 
இச்சா சக்தி--விருப்பாற்றல்‌. ஞான சக்தி-அறிவாற்றல்‌. 
கிரியா சக்தி--வினையாற்றல்‌. 


அத்துவித சம்பந்தம்‌--இரு பொரு ளொருமைத்‌ தொடர்பு. 
தாதான்மிய சம்பந்தம்‌--ஒரு பொரு ளிருமைத்‌ தொடர்பு. 


வித்தியேசுவரன்‌--அறிவாண்டான்‌. அனந்தன்‌--இ றிலி, 
சீகண்டருத்திரன்‌--மணிமிடற்‌ றுருத்திரன்‌. 


பதி ஞானம்‌--இறை யறிவு. 

பசு லக்ஷணம்‌--ஆத னிலக்கணம்‌. 

விஞ்ஞான கலர்‌--தலை மாசர்‌.பிரளயாகலர்‌--இடை மாசர்‌. 
சகலர்‌--கடை மாசர்‌. 

அவ்ஸ்தை--நிலை (௫): சாக்கிரம்‌-- நனவு, சொப்பனம்‌-- 
கனவு, சுஷாத்தி--உறக்கம்‌, துரியம்‌--அயர்‌ வுறக்கம்‌, துரியர்‌ 
தீதம்‌-- உயிர்ப்‌ படக்கம்‌. 

ஆவார சக்தி--மறைப்‌ பாற்றல்‌.அதோ நியமிகா சக்தி 
கீழுறுத்‌ தாற்றல்‌. ஆகந்துகம்‌--வந்தாரி. 

பந்தம்‌ கட்டு (௩): பிரதிபந்தம்‌--எதிர்க்‌ கட்டு, அனுபந்‌ 
தம்‌--துணைக்‌ கட்டு, சம்பந்தம்‌--தொடர்புக்‌ கட்டு. 


பாவம்‌— தீவினை , கரிசு, அறங்கடை. புண்ணியம்‌--௮ றப்‌ 
பயன்‌ .பாவம்‌,புண்ணியம்‌ என்னும்‌ இரு சொல்லும்‌ மேலை யாரிய 
மொழிகளில்‌ இன்மையால்‌, வடநாட்டுச்‌ சொல்லே; சமற்கிருத 
மல்ல. 


மானதம்‌--மனவிகம்‌, வாசிகம்‌--உரையிகம்‌. காயிகம்‌-- 
மெய்யிகம்‌, 


Digitized by R.Mathan 


௧௮௦ தமிழர்‌ மதம்‌ 


சஞ்சித கர்மம்‌--இறந்தகால வினை. பிராரத்த கர்மம்‌ 
நிகழ்கால வினை. ஆகாமிய கர்மம்‌--எ திர்கால வினை. 


நாசோற்‌ பத்தி--நசிவு தோற்றம்‌. பிரவாக நித்தம்‌--ஆற்‌ 
நறொழுக்கு நித்தம்‌. நில்‌--நிற்றம்‌--நித்தம்‌--வ. நித்ய. 

பஞ்ச கஞ்சுகம்‌--ஐஞ்‌ சட்டை. பஞ்ச கோசம்‌--ஐ யு ை ற. 
அன்னமய கோசம்‌--உணவிய லுறை. பிராணமய கோசம்‌ 
மூசவிய லுறை. மனோமய கோசம்‌--மனவிய லுறை. விஞ்ஞான 
மய கோசம்‌--புலமவிய லுறை. ஆனந்த மய கோசம்‌--மகிழிய 
லுறை. (புலம்‌--புலமம்‌- சாஸ்திரம்‌, விஞ்ஞானம்‌). 


தூலம்‌--பருமம்‌. சூக்குமம்‌ (புரியட்டம்‌)--நுண்மம்‌, பரம்‌-- 
பரம்‌. (புரம்‌--பரம்‌--வரம்‌--வரன்‌ ). 


நிர்விகற்ப ஞானம்‌--பொதுப்படை யுணர்வு. 
சவிகற்ப ஞானம்‌--வேறுபாட்‌ டுணர்வு. 


சாதனம்‌--வாயில்‌. சரியை--தொண்டு. கிரியை--வழிபாடு. 
யோகம்‌--ஓகம்‌, ஒன்றம்‌. ஞானம்‌--அறிவம்‌, ஓதி. 

தாச மார்க்கம்‌--௮டி ம நெறி. சற்புத்திர மார்க்கம்‌-- 
தன்மக நெறி. சக மார்க்கம்‌--தோழமை நெறி. சன்‌ மார்க்கம்‌-- 
நன்னெறி. 


அட்டாங்க யோகம்‌--எண்ணுறுப்பு ஓகம்‌. 
இயமம்‌--அடக்கம்‌, நியமம்‌--ஒழுங்கு, ஆசனம்‌--இருக்கை, 


பிராணா யாமம்‌--வளிநிலை, பிரத்தியாகாரம்‌--ஒருக்கம்‌ (தொகை 
நிலை), தாரணை--நிறை,தியானம்‌--ஊழ்கம்‌,சமாதி--நொசிப்பு 


(பள்ளியடை). 
சடாதாரம்‌ — அறுநிலைக்‌ களம்‌ 
மூலாதாரம்‌ _— அடிமூலம்‌, நாலிதழி 


சுவாதிட்டானம்‌ -- அல்கிடம்‌, ஆறிதழி 
அனாகதம்‌ — உந்தியம்‌, பன்னீரிதழி 
மணிபூரகம்‌ _— நெஞ்சகம்‌, பத்திதழி 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௮௧ 
விசுத்தி --. தாவடி, பதினா நிதழி 
ஆக்ஞை - புருவிடை, இரிதழி 


சத்திநிபாதம்‌--அருள்‌ பதிகை. மல பரிபாகம்‌--மாசு தேய்‌ நிலை. 
மந்ததரம்‌--அதி மந்தம்‌. மந்தம்‌--மந்தம்‌. தீவிரம்‌--மும்முரம்‌. 
தீவிரதரம்‌--அதி மும்முரம்‌.பத முத்தி--பத வீடு. அபர முத்தி 
அபர வீடு. பர முத்தி--பர வீடு. ௮ண்டம்‌--கோளம்‌. 


மொத்து - மொத்தம்‌ (மொத்தை) -- மத்தம்‌ -- மந்தம்‌ - 
மழுக்கம்‌. 

தச காரியம்‌--பதின்‌ கருமம்‌: 

தத்துவரூபம்‌--மெய்ப்‌ பொருள்‌ காண்பு. தத்துவ தரிசனம்‌-- 
மெய்ப்‌ பொருள்‌ தெளிவு. தத்துவ சுத்தி-- மய்ப்‌ பொருள்‌ 
தூய்மை. 

ஆன்‌ ம ரூபம்‌--தற்காண்பு. ஆன்ம தரிசனம்‌—தற்றெளிவு. 
ஆன்ம சுத்தி--தற்றாய்மை. 

சிவ ரூபம்‌--சிவக்‌ காட்சி. சிவ தரிசனம்‌--சிவத்‌ தெளிவு. 
சிவ யோகம்‌--சிவ வோகம்‌. சிவபோகம்‌--சிவ நுகர்வு. 


பஞ்ச கலை--ஐயருள்‌ நிலை: 


நிவிர்த்தி கலை--விடுவிப்பு நிலை, பிரதிட்டா கலை--உய்ப்பு 
திலை. வித்தியா கலை--அறிவுறுத்த நிலை. சாந்தி கலை--௮அமைதி 
யுறுத்த நிலை. சாந்தியதீத கலை--துன்‌ பொழிப்பு நிலை. 


அஷ்டமா சித்தி--எண்பெரும்‌ பேறு. 


அணிமா--நுண்மை. மகிமா - பருமை. கரிமா-- கனமை. 
லகிமா - நொய்ம்மை. பிராப்தி--பேறு (விரும்பியது பெறுகை). 
பிராகாமியம்‌--விரும்பியது செய்கை. இசத்துவம்‌--இறைமை: 
வசித்துவம்‌--வயப்படுத்தம்‌. 


பிற சொற்கள்‌: 


மாயா--மாயை. 
மும்‌ மாயை: சுத்தம்‌--தூய்மை, அசுத்தம்‌--தூவின்‌ மை. 
பிரகிருதி--முதனிலை, மூலம்‌. 


Digitized by R.Mathan 


௧௮௨ தமிழர்‌ மதம்‌ 
சுத்த மாயை--தாமாயை, தரய மாயை. 
அசுத்த மாயை--தூவில்‌ மாயை, தூய்தல்‌ மாயை. 


பிரேரக காண்டம்‌ -- இயக்கக்‌ காண்டம்‌. போஜயித்திரு 
காண்டம்‌ -- நுகர்வுறுத்தக்‌ காண்டம்‌. போக்கிய காண்டம்‌. 
நுகர்வுக்‌ காண்டம்‌. மிச்சிரம்‌--கலப்பு. 


வைந்தவம்‌ -- விழியியம்‌. மாயேயம்‌ -- மாயையம்‌. பிரா 
கிரு தம்‌--மூலியம்‌, முதனிலையம்‌. 


தாதாந்தம்‌--ஓதை முடிபு, ஓதைக்‌ கடப்பு. 


நாதம்‌ என்னும்‌ வடசொல்லும்‌, சங்க நாதம்‌ சிங்க(கொம்பு) 
தாதம்‌ என்று ஓசைப்‌ பொருளில்‌ வழங்குதல்‌ காண்க, 


பிரணவம்‌--இமிழி, இமிழொலி, ஓங்காரம்‌. 
சமஷ்டிப்‌ பிரணவம்‌--தொகு நிலை யிமிழி. 
வியஷ்டிப்‌ பிரணவம்‌--வகு நிலை யிமிழி, 


ஞானம்‌--அறிவு. ஜேயம்‌--அறி பொருள்‌. ஞாதுரு அறி 
வோன்‌, அறிநன்‌. ஞானி-- அறிவன்‌ . 


வியக்தம்‌--வெளிப்பட்டது. அவ்வியக்தம்‌--வெளிப்படாதது. 
சூனியம்‌--சுன்னையம்‌, இன்மம்‌, வெறும்‌ பாழ்‌. 

ஆதாரம்‌--நிலைக்களம்‌, பற்றுக்‌ கோடு, ஆதேயம்‌-- நிலைக்‌ 
களவன்‌, பற்றுக்‌ கோடன்‌. 


வியாபி--வியலி, வியாபகம்‌ -வியலம்‌. வியாப்பியம்‌-- 
வியலியம்‌. 

அதிட்டி த்தல்‌ நிலைக்களங்‌ கொள்ளுதல்‌. 

சேட்டி--தொழிற்படு, சேட்டிப்பி-தொழிற்‌ படுத்து. 

பாவகம்‌  கோடிப்பு. வைராக்கியம்‌ _ பற்றின்மை. 
அவைராக்கியம்‌--பற்றுடைமை. 

தீத்தல்‌- எரித்தல்‌, ௧ ருக்குதல்‌, தீ-ஒளி, விளக்‌ கு. 
தீக்கை = அறியாமையை அல்லது மாசைப்‌ போக்கி அறிவு 


கொளுத்துதல்‌, திருநீறு மாசெரிந்து சாம்பலான நிலையைக்‌ 
குறிப்பதே. திக்கை-தீக்ஷா(வ.). 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௮௩ 


முத்தீக்கை: சமயம்‌-சமயம்‌. விசேஷம்‌-சிறப்பு. 
நிர்வாணம்‌ அவிப்பு. 


கிரியாவதி--வினைமுறை. ஞானவதி--நினைமுறை, நிரா 
தாரம்‌--தேரடி. சாதாரம்‌— வாயில்‌ வழி. 


ஆசாரி யாபிஷேகம்‌--ஆசிரியத்‌ திருநீராட்டு. 

குரு லிங்க சங்கமம்‌--குரு விலங்கத்‌ திருக்கூட்டம்‌. 
இலக்கு--இலக்கம்‌--இலங்கம்‌- குறி. 

அத்துவா--அதர்வு அல்லது அதர்வம்‌. 

அத்துவா சோதனை--அதர்நிலை நோட்டம்‌. 

குரு-பருமன்‌, பெருமை, கனம்‌. குரு--குரவன்‌ -பெரி 

யோன்‌, கனம்‌ (கண்ணியம்‌) உள்ளோன்‌. 

சச்சிதானந்தம்‌--மெய்யறி வின்பம்‌. 

நமப்‌ பார்வதி பதயே!--மலைமகள்‌ மணாள போற்றி! 

ஹரஹர மஹா தேவ[!--அரவர மாதேவ! 
அரம்‌- சிவப்பு. அரம்‌--அரன்‌ - சிவன்‌. 


இதை ஹர என்று திரித்து அழிப்பவன்‌ என்று பொருள்‌ 
கூறுவது ஆரிய வழக்கு. 


எ. மக்கள்‌ முன்னேற்றத்திற்கு மதம்‌ முட்டுக்‌ கட்டையா? 


மத வெறியும்‌ அதனா லேற்படும்‌ போருமே, மக்கள்‌ மகிழ்ச்சி 
யாய்‌ வாழ்வதற்கும்‌ அமைதியாய்‌ முன்னேறுவதற்கும்‌ தடை 
யாய்‌ நிற்கின்றன. மதம்‌ தன்னளவில்‌ மக்கள்‌ முன்னேற்றத்‌ 
திற்கு முட்டுக்‌ கட்டை யன்று. தமிழர்‌ எல்லாத்‌ துறையிலும்‌ 
தலை சிறந்து சீருஞ்‌ சிறப்புமாக வாழ்ந்தது, குமரிநாட்டு மத 
வாழ்க்கைக்‌ காலமே. இன்றும்‌ அறிவியல்‌ கம்மியத்‌ துறை 
களில்‌ தலை சிறந்து திங்களை யடைந்த அமெரிக்கர்‌, கடவுள்‌ 
நம்பிக்கை யுள்ளவரே. 


Digitized by R.Mathan 


௧௮௪ தமிழர்‌ மதம்‌... 


“ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌2என்னும்‌ உண்‌ 
மையை யுணர்ந்து, மாந்த ரெல்லாரும்‌ கடவுளின்‌ மக்களான 
உடன்‌ பிறப்‌ பென்று கருதி, “யாதும்‌ ஊரே யாவருங்‌ 
கேளிர்‌”? என்று அன்பொடு கூடி வாழ்வதற்கே மதம்‌ ஏற்பட்‌ 
டது. ஆயின்‌, மாந்தர்‌ தம்‌ மனம்‌ போனவாறு மதத்தைத்‌ 
திரித்து, தம்மொடு மாறுபட்ட கருத்தினரைப்‌ பை கத்து, 
அவரி னின்று பிரிந்து போவதும்‌ அவரொடு பொருவதும்‌,வெறி 
யான மதத்தின்‌ விளைவே யன்றி நெறியான மதத்தின்‌ விளை 
வன்று. பன்னூற்றாண்டு கூடி வாழ்ந்‌ த இந்தியரும்‌ பாக்கித்‌ 
தானியரும்‌, பகைவராய்ப்‌ பிரிந்து போனமைக்கு, மதவெறியே 
கரணியம்‌. 


மக்கள்‌ அகக்‌ கரண வளர்ச்சிக்‌ கேற்றவாறு, மதம்‌ முந்‌ 
நிலைப்‌ பட்டுள்ளது. அவற்றுள்‌ உயர்ந்த நிலையான கடவுட்‌ 
சமயத்தைக்‌ கடைப்‌ பிடிப்பின்‌, கோவில்‌ குளமோ , உருவ வழி 
பாடோ தேவையில்லை. அதனால்‌, பால்‌ நெய்‌ முதலியன 
பாழாவதும்‌ அரசிறையான பொதுப்‌ பணச்‌ செலவும்‌ ஏற்படா. 


உருவ வழிபாட்டை விரும்பியவரும்‌, தனிப்‌ பட்டவராகவோ 
பலர்‌ கூடியோ, வீண்‌ செலவு செய்யாது வழிபட்டு, விடுமுறை 
நாளிலும்‌ வேலையில்லா நாளிலும்‌ தம்‌ சொந்தப்‌ பணத்தைச்‌ 
செலவிட்டு விழாக்‌ கொண்டாடி பிறரைப்‌ பகைக்கா திருப்பின்‌ , 
அதனாலுங்‌ கேடில்லை .ஆகவே,இவ்‌ விரு வகையாலும்‌,மதத்தால்‌ 
மக்கள்‌ முன்னேற்றத்திற்குத்‌ தடை யில்லை யென்பது பெறப்‌ 
படுகின்‌ றது. 


தமிழ்‌ நாட்டைப்‌ பொறுத்த வரையில்‌, மக்கள்‌ முன்னேற்‌ 
றத்திற்கு முட்டுக்‌ கட்டையா யிருப்பது, ஆரியத்தா லேற்பட்ட 
பிறவிக்‌ குலப்‌ பிரிவினையே யன்றி வேறன்று. இது இந்தியா 
விற்கே சிறப்பான குமுகாயக்‌ கொடு நோய்‌. பிராமணன்‌ தன்னை 
நிலத்‌ தேவ னென்றும்‌ தன்‌ இலக்கிய மொழியைத்‌ தேவமொழி 
யென்றும்‌ சொல்லி ஏமாற்றி, மதத்‌ துறையுட்‌ புகுந்து, கோவில்‌ 
வழிபாட்டையும்‌, இரு வகைச்‌ சடங்கு நடாத்தத்தையும்‌ தன்‌ 
குலத்‌ தொழிலாகக்‌ கொண்ட தனாலேயே, மக்களுடன்‌ மதமுங்‌ 
கெட்ட தன்‌ றிக்‌ கடவுள்‌ நம்பிக்கையா லன்று, இந்‌ நிலைமை 
என்றும்‌ நிலைத்தற்‌ பொருட்டே, தமிழருள்‌ துப்புரவில்‌ உயர்ந்‌ 
தவன்‌ வீட்டிலும்‌ தான்‌ தண்ணீருங்‌ குடிப்பதில்லை யென்று 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௮௫ 


தன்னை எல்லார்க்கும்‌ மேலாக வுயர்த்தியும்‌, தமிழர்க்கு ஒற்றுமை 
யும்‌ உரமும்‌ ஒருமித்த முன்னேற்றமும்‌ ஏற்படாவாறு, அவரை 
நூற்றுக்‌ கணக்கான ஏற்றத்‌ தாழ்வுள்ள பிறவிக்‌ குலக்‌ கூண்டு 
களுள்‌ அடைத்தும்‌, வைத்திருக்கின்றான்‌ பிராமணன்‌. ஆகவே, 
தமிழரை முன்னேற்றுதற்கு, பிராமணியத்தை மதத்தி னின்று 
முற்றிலும்‌ பிரிப்பதே அறிஞர்‌ மேற்‌ கொள்ளத்‌ தக்க செய்தியாம்‌. 
மதத்‌ துறையி லுள்ள குற்றங்‌ குறைகளை நீக்காது மதத்தையே 
ஒழிக்க வேண்டு மென்பது,சோற்றி லுள்ள கற்களைப்‌ பொறுக்காது 
சோற்றையே கொட்டி விடுவது போன்றதே. சோறு முழுவதை 
யும்‌ கல்லென்றோ மணலென்றோ ஒருவன்‌ கருதுவா னாயின்‌ , அது 
அவன்‌ புறக்‌ கண்ணின்‌ அல்லது அகக்‌ கண்ணின்‌ கோளாறே 
யாகும்‌. 


மதத்திற்‌ குற்றங்‌ களைவது எளிதன்று; எல்லார்க்கும்‌ இயல்‌ 
வது மன்று. பரந்த கல்வியும்‌ ஆழ்ந்த ஆராய்ச்சியும்‌ பண்பாடும்‌ 
பொறுமையும்‌ உள்ளவரே, மதத்தைச்‌ சீர்திருத்த முடியும்‌. 
மூவாயிரம்‌ ஆண்டாக இண்டி யுள்ள அழுக்குக்‌ குன்றை ஒரே 
தலை முறையில்‌ அகற்றி விட முடியாது, 


இன்றும்‌ தமிழருட்‌ பெரும்‌ பாலார்‌ கடவுள்‌ நம்பிக்கையுள்ளவ 
ராதலால்‌, கடவு ளில்லை யென்று சொல்லச்‌ சொல்ல,அது ஆரிய 
மேம்பாட்டிற்கும்‌ ஏமாற்றிற்கும்‌ அரண்‌ செய்ததே யாகின்றது. 
மாந்தன்‌ மனத்தை இறுகப்‌ பிணிக்கக்‌ கூடிய பற்றுக்களுள்‌, 
மிகுந்த வலிமை யுடையது மதப்‌ பற்று அல்லது கடவுட்‌ பற்றே. 
தமிழன்‌ அரும்பாடு பட்டுக்‌ கண்ட மதத்தை ஆரியனது எனின்‌, 
ஆரியனுக்கு உயர்வும்‌ தமிழனுக்குத்‌ தாழ்வும்‌ ஏற்படுவதோடு, 
உறைத்த மதப்‌ பற்றுள்ள தமிழனுக்‌ கிருக்கும்‌ ஆரிய அடிமைத்‌ 
தனம்‌ இடும்புத்‌ தனமாக இறுகவே செய்கின்றது. அதனால்‌ ஆரி 
யன்‌ சுறண்டலும்‌ அதிகரிக்கின்றது. இது கண்ணாரக்‌ காணும்‌ 
செய்தி, 


மாந்தன்‌ புற நாகரித்தினும்‌ சிறந்தது அக நாகரிகம்‌. அதன்‌ 
விளைவே பல்வேறு பண்பாட்‌ டறிவியல்கள்‌. அவற்றுள்‌ தலைமை 
யானது மதவியல்‌ அல்லது மெய்ப்‌ பொருளியல்‌ என்றே, மேலைய 
ராலும்‌ கருதப்‌ பெறுகின்றது. 


££ அன்பிலா ரெல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு. ?? (௭௧) 


என்பது திருக்குறள்‌ மறை. 


Digitized by R.Mathan 


௧௮௬ தமிழர்‌ மதம்‌ 


££ அன்புஞ்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே. 2? (௨௫௭) 


என்பது திருமந்திர மறை. 


இங்ஙனம்‌ உயர்ந்த தேவிக அறத்தை வலியுறுத்தும்‌ மத 
வியல்‌, பகுத்தறிவிற்கு மாறான தென்று எந்தப்‌ பகுத்தறிவாளன்‌ 
சொல்ல முடியும்‌? 


கத்தரிக்கா யறுக்க வாங்கிய கத்தி கழுத்‌ தறுக்குங்‌ கருவியா 
யிருப்பின்‌, அது கழுத்‌ தறுத்தான்‌ குற்றமா?கத்தியின்‌ குற்றமா? 
மாந்தரை யெல்லாம்‌ கடவுளின்‌ மக்களாக்கி உடன்‌ பிறப்‌ பன்பால்‌ 
ஒன்றுபட்‌ டின்புற்று வாழச்‌ செய்யும்‌ உயர்ந்த மதவியலை, ஒரு 
தன்னலக்‌ கொள்ளைக்‌ கூட்டம்‌ தாம்‌ வாழவும்‌, பிறர்‌ தாழவும்‌ 
பயன்படுத்தின்‌ , அக்‌ குற்றம்‌ எங்ஙன்‌ மதவியலைச்‌ சாரும்‌? 


இன்று கடவு ளில்லை யென்று சொல்வாரும்‌ கொள்வாரும்‌, 
தமக்குச்‌ சமமானவரும்‌ தம்முடன்‌ உண்ணும்‌ தகுதி யுடையவரு 
மான வகுப்பாருடனும்‌ மணவுறவு கலவாது, ஆரியன்‌ வகுத்த 
வழியிலேயே நின்று, என்றும்‌ தம்‌ பிறவிக்‌ குலத்துள்ளேயே 
கொள்வனை கொடுப்பனை செய்து கொள்வது, எங்ஙனம்‌ பகுத்‌ 
தறிவுச்‌ செயலாகும்‌? இதனாலும்‌, மதம்‌ மக்கள்‌ முன்னேற்றத்‌ 
திற்கு முட்டுக்கட்டை யன்றென்பது பெறப்படுகின்ற தன்றோ? 
££ பழியோரிடம்‌ பளகோரிடம்‌. 22 

வ கைவினை 


ஆரியம்‌ என்ற பேரு மில்லாத குமரிநாட்டிலும்‌, கடவுள்‌ 
நம்பிக்கை யில்லாதவர்‌ சிலரிருந்தனர்‌. பிராமண வகுப்பில்லாத 
பிறநாடுகளிலும்‌, கடவுள்‌ நம்பிக்கையில்லாத பல ரிருக்கின்றனர்‌. 
இது பிறவிக்‌ குணங்களுள்‌ ஒன்று. 


கடவுளும்‌ மறுமையும்‌ இல்லை யென்று கூறும்‌ உலகியம்‌ 
(லோகாயத) என்னும்‌ மதம்‌,கடைக்‌ கழகக்‌ காலத்தில்‌ தமிழகத்தி 
லிருந்தமை, ££ பாங்குறும்‌ உலோகா யதமே பெளத்தம்‌ ?? 
என்னும்‌ மணிமேகலை யடியால்‌ (௨௭:௭௮) அறியப்படும்‌. இம்‌ 
மதவியலை நூலாக விரித்‌ துரைத்தவன்‌ சார்வாகன்‌ (081781:௨), 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ "௧௮௭ 


அச்சமே .கீழ்கள .தாசாரம்‌ எச்சம்‌ 
அவாவுண்டேல்‌ உண்டாம்‌ சிறிது.?? (குறள்‌. ௧௦௭௫ ) 


என்பது உண்மை யாதலால்‌, ஓரளவு நல்லொழுக்கத்திற்குத்‌ 
தூண்டுகோலாக இருக்கும்‌ .வகையிலேனும்‌, மதத்தால்‌ நன்மை 
யுண்டென்று கருதி, மதத்தின்‌ பெயரால்‌ உண்மையில்‌ தீங்கு 
செய்யும்‌ பிறவிக்‌ குலப்‌ பிரிவினையையே, அறவே ஒழித்தல்‌ 
வேண்டும்‌. 


௮. கடவுள்‌ உண்டா? 


கடவுள்‌ உண்டென்பாரும்‌ இல்லை யென்பாரும்‌, தொன்று 
தொட்டு உலகில்‌ இருந்து வருகின்‌ றனர்‌ . உண்டென்பாரே 
இன்றும்‌ பெரும்‌ பால ரேனும்‌ , இல்லை 'யென்பார்‌ தொகை வர 
வர வளர்ந்து வருகின்றது. 


கடவுள்‌ உண்டென்பதற்குச்‌ சான்றுகள்‌ 


(௧) கதிரவக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த கோள்கள்‌ எல்லாம்‌, 
இடையறாது ஓர்‌ ஒழுங்காக இயங்கி வருகின்றன. 


ஓர்‌ ஊரில்‌ ஊர்காவலோ அரசிய லாட்சியோ சிறிது 
நேரம்‌ இல்லா விடினும்‌, கலகமுங்‌ கொள்ளையும்‌ கொலையும்‌ 
நேர்கின்றன. உயிரற்ற நாளும்‌ கோளும்‌ பாவை யாட்டுப்‌ 
போல்‌ ஒழுங்காக ஆடி வரின்‌, அவற்றை ஆட்டும்‌ ஓர்‌ 
ஆற்றல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அவ்‌ வாற்றல்‌ அறி வற்றதா 
யிருக்க முடியாது. அவ்‌ வறிவே இறைவன்‌. 


(௨) இவ்‌ வுலகம்‌ முழுவதற்கும்‌, கதிரவன்‌ பகல்‌ விளக்காக 
வும்‌ திங்கள்‌ இரா விளக்‌ காகவும்‌ எண்ணிற்கும்‌ எட்டாத 
காலத்தி லிருந்து விளங்கி வருகின்றன. 


ஒரு வீட்டில்‌ விளக்‌ கேற்றி வைப்பது ௮ திற்‌ குடியிருக்‌ 
கும்‌ மக்கட்கே. மக்க ளில்லா வீட்டில்‌ விளக்குத்‌ தானாகத்‌ 
தோன்றி எரியாது. பல வுலகங்‌ கட்கும்‌ இரு சுடரையும்‌ 
விளக்காக ஏற்படுத்தியவன்‌ ஒருவன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


Digitized by R.Mathan 


௧௮௮ தமிழர்‌ மதம்‌ 


(௩) 


(௪) 


(௫) 


(௬) 


வேலை செய்யாத தூக்க வேளையாகிய இராக்‌ காலத்திற்கு, 
வெப்பமான நெருப்‌ பொளி விளக்‌ காகாது குளிர்த்த நிழ 
லொளி விளக்‌ காக விருப்பதும்‌, கவனிக்கத்‌ தக்கது. 


பிற கோள்களைப்‌ போற்‌ சுற்றாது ஒரே யிடத்தி லிருக்கும்‌ 
கதிரவன்‌, பத்துத்‌ திசையும்‌ ஒளி சமமாகப்‌ பரவுமாறு 
உருண்டையா யிருப்பதும்‌, அளவிடப்‌ படாத நீள்‌ பெருங்‌ 
காலம்‌ எரிந்து வரினும்‌ அதன்‌ எரியாவி குன்றி யணயா 
திருப்பதும்‌, இயற்கைக்கு மாறான இறும்பூதுச்‌ செய்தி யாத 
லால்‌, அதை யியக்கி யாளும்‌ ஒரு பரம்‌ பொருள்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 


கோள்கள்‌ ஒன்‌ றோ டொன்று முட்டாது தன்‌ தன்‌ 
பாதை வட்டத்தில்‌ இயங்குமாறும்‌, இ வ சுழலுங்கால்‌ 
அவற்றின்‌ மேலுள்ள பொருள்கள்‌ நீங்காவாறும்‌,”வ்வொன் 
றையுஞ்‌ சூழ ஒரு கவர்ச்சி மண்டலம்‌ அமைந்‌ திருப்பதும்‌, 
இயற்கைக்கு அப்பாற்‌ பட்ட ஓர்‌ ஆற்றலின்‌ அமைப்பே, 


காலமும்‌ இடமும்‌ தொடக்கமும்‌ இறும்‌ இல்லாதவை 
யாதலால்‌, இற்றை மக்களுலகந்‌  தான் று முன்‌, எண்‌ 
ணிக்கை யற்ற உயிருலகங்கள்‌ தோன்றி யழிந்‌ திருத்தல்‌ 
வேண்டும்‌. இதைத்‌ தான்‌, 


“படைத்து விளையாடும்‌ பண்பி னோனும்‌ 
துடைத்துத்‌ துயர்தீர்‌ தோற்றத்‌ தோனும்‌ 
தன்னில்‌ வேறு தானொன்‌ நிலோனும்‌ 
அன்னோன்‌ இறைவ னாகும்‌என்‌ றுரைத்தனன்‌?? 


மணிமேகலைக்கு அறிவுறுத்திய சிவனியத்‌ தருக்கி (சைவ 
வாதி). 


மாந்தன்‌ தோன்றி ஐம்பதி னாயிரம்‌ ஆண்டாயிற்‌ றென 
வைத்துக்‌ கொள்ளினும்‌, நூற்றுக்‌ கணக்கான தலைமுறை 
கள்‌ கழிந்‌ திருத்தல்‌ & வண்டும்‌. பத்துக்‌ கணக்காகத்‌ 
தொடங்கிய மக்கட்‌ டொகை இன்று நூறு கோடிக்‌ கணக்‌ 
காகப்‌ பெருகி யுள்ளது. ஒவ்வொரு தலைமுறையிலும்‌ எத்‌ 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௮௯ 


தனைய ராயினும்‌, அத்தனையரும்‌ அடையாளங்‌ காணுமாறு 
வெவ்வேறு முகவடிவி லுள்ளனர்‌.கை வரையும்‌ வேறுபட்‌ 
டுள்ளது. இது அறிவு நிரம்பிய ஒரு பேராற்றலின்‌ செயலே 
யாகும்‌. 


(௭) “கடவுளை நம்பினோர்‌ கைவிடப்‌ படார்‌.?? என்பது, 
இன்றும்‌ சிலர்‌ வாழ்க்கையில்‌ மெய்ப்பிக்கப்‌ படுகின்‌ றது. 


(௮) உடல்நலம்‌, மனநலம்‌, மதிநலம்‌ முதலிய நலங்கள்‌ 
உள்ளாரும்‌ இல்லாரும்‌ படைக்கப்‌ பட்டிருத்தல்‌. 


(௯) பஞ்சம்‌, கொள்ளைநோய்‌, பெரு வெள்ளம்‌, நில நடுக்‌ 
கம்‌ முதலிய இயற்கை அழிவு நிகழ்ச்சிகள்‌ நேர்தல்‌. 


கடவுள்‌ இல்லை யென்பதற்குக்‌ காட்டப்படும்‌ சான்றுகள்‌ 
(௧) கடவுள்‌ புறக்‌ கண்ணிற்குப்‌ புலனாவ தில்லை. 


(௨) ஒன்றோ டொன்று முரண்பட்ட பல்வேறு மதங்கள்‌ உல 
கில்‌ வழங்கி வருகின்றன. 


(௩) நல்லோர்‌ பலர்‌, வறுமை, நோய்‌, பிறரால்‌ துன்பம்‌ 
முதலியவற்றால்‌ வருந்திக்‌ குறுவாழ்க்கைய ராய்ச்‌ சாக, 
தீயோர்‌ பலர்‌ எல்லா வகையிலும்‌ இன்புற்று நீடு வாழ்‌ 
கின்றனர்‌. 


(௪) பல அஃறிணை உயிரினங்கள்‌ பிறவற்றைக்‌ கொன்று 
தின்பனவாகவே படைக்கப்‌ பட்டுள்ளன. 


(ர) சிலர்‌ எத்துணை உருக்கமாய்‌ இறைவனை வேண்டினும்‌, 
தாம்‌ விரும்பியதைப்‌ பெறுவ தில்லை. 


இங்ஙனம்‌, கடவுள்‌ உண்‌ டென்பதற்கும்‌ இல்லை யென்பதற் 
கும்‌ காட்டப்படும்‌ சான்றுகளுள்‌ உண்‌ டென்பதற்‌ குரியவையே 
மிகுந்தும்‌ வலிமை யுள்ளன வாகவும்‌ இருக்கின்றன. காட்சி 
யளவை போன்றே கருத்தளவையும்‌ உண்மை யறியும்‌ வழி 
யாகும்‌. 


கடவுள்‌ எங்கும்‌ நிடப றந்து ஆவி வடிவி லிருப்பதால்‌, 
அவரை ஒருவனும்‌ புறக்‌ கண்ணாற்‌ காண முடியாது. முரண்பட்ட 
மதங்கள்‌ மாந்தர்‌ படைப்பு. நல்லோர்க்கு மறுமையில்‌ நல்‌ வாழ்‌ 


Digitized by R.Mathan 


(1220 by \kifi on 
விருக்கலாம்‌. பல்‌ பிறவி நம்பிக்கையாளர்‌ நல்லோர்‌ துன்பத்தைப்‌ 
பழவினைப்‌ பயன்‌ என்பர்‌. 


மாந்தன்‌ மதி யாற்றல்‌ மட்டிட்ட தாதலின்‌, இபறவன்‌ 
ஆட்சியி லுள்ள எல்லாவற்றையும்‌ அறிய முடியாது. 


ஆழ வமுக்கி முகக்கினும்‌ ஆழ்கடலில்‌ 
நாழி முகவாது நாணாழி,?? (மூதுரை. ௧௯). 
நல்லோர்க்கு நேரும்‌ தீங்குகட்கு, அவர்‌ பழம்பிறப்பிற்‌ 
செய்த தீவினைகளைக்‌ கரணியமாகக்‌ காட்டுவர்‌ கொண்‌ முடிபாளர்‌. , 


எங்ஙன மிருப்பினும்‌, இரு சாராரும்‌ தத்‌ தம்‌ கொள்கையை 
எதிர்க்‌ கொள்கையார்‌ நம்புமாறு நாட்ட முடியா திருப்பதால்‌, 
கருத்து வேறுபாட்டிற்‌ கிடந்‌ தந்து, ஒரு சாராரை யொரு சாரார்‌ 
பழிக்காதும்‌ பகைக்காது மிருப்பூத உண்மையான பகுத்தறிவாம்‌. 


மேலும்‌, கடவுள்‌ உண்மையாக இல்லை யெனின்‌ , நம்பாத 
வனுக்குக்‌ கேடில்லை. ஒருகால்‌, உள்ளா ரெனின்‌ அவனுக்குக்‌ 
கேடுண்டாம்‌. ஆதலால்‌, நம்பா மதத்தினரும்‌ நம்பு மதத்தைக்‌ 
கடைப்‌ பிடிப்பதே சாலச்‌ சிறந்ததாம்‌. 


௯. மதத்தை அழிக்க முடியுமா? 


கடவுள்‌ நம்பிக்கை யில்லாத தற்பெருமை வேந்தரும்‌, நெறி 
தப்பிய அறிவிய லாராய்ச்சியாளரும்‌, பொதுவுடைமைக்‌ கொள்‌ 
கையினரும்‌; கடவுட்‌ கொள்கையை ஒழிக்கத்‌ தம்மால்‌ இயன்ற 
வரை முயன்று வந்திருக்கின்றனர்‌. மத வியல்‌ முற்றும்‌ மனத்‌ 
தைப்‌ பொறுத்த தாதலின்‌, அதை எவரும்‌ அழிக்க வியலாது. 
சாக்கிய நாயனார்‌ பகைவர்‌ போன்று சிவப்‌ படிமையைக்‌ கல்லா 
லடித்தே, சிவனடியா ராயினார்‌ எனின்‌, வேறு என்ன சொல்ல 
விருக்கின்றது! 


மேலும்‌, பொதுவுடைமை இறைவனுக்‌ கேற்றதே. மக்க 
ளெல்லார்க்கும்‌ உண வெனின்‌, தந்தை மகிழத்தானே செய்‌ 
வான்‌! அங்ஙனமே பரமத்‌ தந்தையும்‌. 
“இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக வுலகியற்றி யான்‌ 22 (குறள்‌. ௧௦௬௨) 
என்றார்‌ திருவள்ளுவர்‌. கிறித்தவர்‌ எதிர்‌ நோக்கும்‌ ஆயிர 
வாண்டு அரசாட்சியும்‌ பொதுவுடைமை வகையில்‌ தான்‌ 


இயலும்‌. 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௯௧ 


கனவு காணாது உறங்கும்‌ நேரம்‌ தவிர, மற்றெல்லா நேரத்‌ 
திலும்‌-— இருப்பினும்‌, நடப்பினும்‌, வேலை செய்யினும்‌, உரையா 
டினும்‌ உண்ணினும்‌ - இடப றவனை நினைக்கவும்‌ வழுத்தவும்‌ 
வேண்டவும்‌ இயலு மாதலின்‌, மனம்‌ உள்ளவரை மதத்தை 
ஒருவராலும்‌ அழிக்க முடியா தென அறிக, 


௧௦. ஈ௩ம்பா மதமும்‌ ஒரு மதமே. 


கடவுளும்‌ மறுமையும்‌ இல்லை யெனும்‌ கொள்கையும்‌ ஒரு மத 
மாதலால்‌, மதத்தை ஒழிக்க வேண்டு மென்பது, செருக்கை 
யடக்க வேண்டும்‌ என்றே பொருள்‌ படுவதாகும்‌. உள்‌ மதம்‌ 
(ஆஸ்திகம்‌), இல்‌ மதம்‌ (நாஸ்திகம்‌) என்னும்‌ வழக்கையும்‌ 
நோக்குக. 


மக்க ளாட்சியும்‌ குடியரசும்‌ நடைபெறும்‌ இக்‌ காலத்தில்‌, 
ஒவ்‌ வொருவர்க்கும்‌ தத்‌ தம்‌ மதத்தைப்‌ ப ரப்‌ ப முழு வுரிமை 
யுண்டு. ஆதலால்‌, தஞ்சைப்‌ பெரியார்‌ படிமை யடித்‌ தளத்தில்‌, 
““கடவுளில்லை கடவுளில்லை கடவுளென்ப தில்லையே?” என்று 
பொறித்‌ திருப்பது பற்றியும்‌, அப்‌ படிமையைத்‌ திறந்து வைத்த 
முதலமைச்சரைக்‌ குறித்தும்‌, ஓர்‌ ஆரியக்‌ கூட்டம்‌ உவலை கூறு 
வது நச்சுத்‌ தன்மையான குறும்புத்‌ தனமே. 


சேலம்‌ மூட நம்பிக்கை யொழிப்பு மாநாட்டிலும்‌, பெரியார்‌ 
ஏவலால்‌ வரைந்து காட்டப்‌ பட்ட ஓவியங்கள்‌, தொன்மங்களிற்‌ 
சொல்லப்பட்ட செய்திகளே.௮வ்‌ வோவியங்களைப்‌ பற்றிக்‌ குமரி 
முதல்‌ பனிமலை வரை வீண்‌ பேராரவாரம்‌ செய்யப்‌ பட்டது. 
அவற்றிற்கு மூலமான செய்திகளை நீக்கின்‌, அவ்‌ வோவியங்கள்‌ 
தாமாக நீங்கி விடும்‌. 


இற்றை அறிவியற்‌ போக்கு 


ப இறைவ னின்றி எல்லாம்‌ இயற்கையாகத்‌ தோன்றிய 
'தென்பதையே, அறிவியற்‌ பாது அடிப்படையாக இக்‌ 
காலத்துப்‌ புதுப்‌ புனை வாராய்ச்சியாளர்‌ பலர்‌ கொண்டுள்ளனர்‌. 
தார்வின்‌ (Darin) கொள்பும்‌ (thy) இதற்குத்‌ துணையெனக்‌ 
கருதுகின்றனர்‌. ஆயின்‌ தார்வினே தம்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ தம்‌ 
இளமைக்‌ காலக்‌ கொள்பு பற்றி வருந்தின தாகத்‌ தெரிகின்றது. 


Digitized by R.Mathan 


௧௯௨ தமிழர்‌ மதம்‌ 


தாழ்ந்த இனத்தி னின்று உயர்ந்த இனம்‌ படிமுறை யாகத்‌ 
தோன்றிற்று என வைத்துக்‌ கொள்ளினும்‌, அடிப்படை யுயிரி 
யான ஒற்றைப்‌ புரையன்‌ (ய௩1௦611ய1௨7 being) எங்ஙனம்‌ தானே 
தோன்றும்‌?சடத்தி னின்று சித்துத்‌ தோன்றுமோ?தோன்ருதே! 
ஆதலால்‌, திரிபாக்கக்‌ கொள்பு ( Evolution theory ) தவறென்றே 
கொள்ள வேண்டி யுள்ளது. இனி, கதிரவனி னின்று ஞாலம்‌ 
வீழ்ந்த தெனின்‌, கதிரவன்‌ எதினின்று வீழ்ந்தது? இக்‌ கொள்‌ 
பாளர்‌ கணக்கற்ற கதிரவக்‌ குடும்பங்கள்‌ பெரு விசும்பில்‌ (Grand 
Universe ) உள்ளதை அறிந்தாரா? அறிவிய லாராய்ச்சியாளர்‌ 
இயற்கையி லுள்ள, இறும்பூதுகளைக்‌ கண்டு இறைவன்‌ பெரு 
மையை உணர்ந்து வியப்பதற்கு மாறாக, திறவுகோல்‌ பெற்ற 
வேலைக்காரன்‌ திருடனாக மாறி விடுவது போல்‌, தனக்கு நுண்‌ 
மதி யளித்த இறைவனையே இல்லையென மறுப்பது, விளக்கைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு கிணற்றில்‌ விழுவது போன்ற தன்றோ! 


““கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌. 


“மரத்தை மறைத்தது மாமத யானை 
மரத்தின்‌ மறைந்தது மாமத யானை 
பரத்தை மறைத்தது பார்முதற்‌ பூதம்‌ 
பரத்தின்‌ மறைந்தது பார்முதற்‌ பூதமே?? 
(திருமந்‌. ௨௨௫௧). 


காணப்‌ பட்ட பொருள்களைப்‌ பற்றியே கருத்து வேறுபா 
டிருக்கும்‌ போது, காணப்‌ படாத கடவுளையும்‌ மறுமையையும்‌ 
பற்றிக்‌ கருத்து வேறுபாட்டிற்கு மிகுந்த இடமிருப்பதால்‌,கடவுளை 
தம்புகிறவரும்‌ நம்பா தவரும்‌ ஒருவரை யொருவர்‌ குறை கூறாதும்‌ 
வெறுக்காதும்‌, உயர்தினைக்‌ குரிய உடன்‌ பிறப்‌ பன்பு பூண்‌ 
டொழுகல்‌ வேண்டும்‌. 


கடவுள்‌ ஒருவரே யாதலால்‌, கடவுள்‌ மதத்தாரும்‌ பல்வேறு 
கொள்கை கொண்டிருப்பினும்‌, பொது வாழ்வில்‌ ஒரு தந்‌ைத 
மக்கள்‌ போல்‌ ஒன்றுபடல்‌ வேண்டும்‌. 

மரக்கறியுணவே சிறந்த தாயினும்‌, புலாலுண்ணா அஃறிணை 
யுயிரினங்களும்‌ புலான்‌ மறுத்த மக்களும்‌, ஓரறி வுயிர்க்‌ கொலை 
செய்தே உண்ண வேண்டி யிருப்பதனாலும்‌, கண்ணப்பனார்‌ 


Digitized by R.Mathan 


முடிபுரை யியல்‌ ௧௯௩ 


ஊனுணவை இறைவன்‌ கண்டிக்காமையாலும்‌, முனை மண்டல 
(polar region) வாணர்க்கு மரக்‌ கறி யுணவு கிடையாமையாலும்‌ 
புலாலுணவு பற்றியும்‌ ஒரு சார்‌ மக்களை வெறுக்கா திருப்பது நன்‌ 
றாகும்‌. 


மெய்ப்‌ பொருள்‌ இருபத்‌ தெட்டே. மன மொழி மெய்க்‌ கெட்‌ 
டாது எங்கும்‌ நிறைந்து நுண்ம வடிவி லிருக்கும்‌ ஒரே கடவுளை , 
ஐங்‌ கூறாகவும்‌ தொண்‌ கூறாகவும்‌ பகுப்பதும்‌, பாலற்று நினைத்த 
மட்டில்‌ எல்லாம்‌ நிகழ்த்த வல்ல மாபெரும்‌ பரம்‌ பொருளை மாந்‌ 
தனைப்‌ போற்‌ கருதி,அவனுக்கு வாழ்க்கைத்‌ துணையும்‌ ஐம்‌ புதல்‌ 
வர்‌ குடும்பமும்‌ தொழிற்‌ றுணைவரும்‌ சேர்ப்பதும்‌, கடவுட்‌ கொள்‌ 
கைக்கு மாறான தெய்வப்‌ பழிப்பே யாம்‌. 


ஆரிய வேதத்திற்கும்‌ இரு தமிழ மதங்‌ கட்கும்‌ யாதொரு 
தொடர்பு மில்லை. ஆரியக்‌ கூண்டுள்‌ அடைபட்‌ டிருக்கும்‌ தமிழ 
னுக்கு, இம்மை விடுதலையும்‌ மறுமை விடுதலையும்‌ இல்லவே 
யில்லை, 


இலைறவனுக்கு ஏற்றது,எங்கும்‌ என்றும்‌ உருவ மின்றி நேரடி 
யாய்ச்‌ செய்யும்‌ தாய்மொழி வழிபாடே. 


ஆரிய வேடரின்‌ அயர்ந்தனை மறந்தனை 
சீரிய மொழிநூல்‌ செவ்விதி னுணர்த்தலின்‌ 
மூரிய பெருமையை முற்று முணர்ந்தினே 
பூரிய அடிமையைப்‌ போக்குவை தமிழனே. 


Digitized by R.Mathan 


பின்னிணைப்பு 
க.தமிழ்நாட்டரசின்‌ திருக்கோவில்‌ வழிபாட்டுச்‌ சீர்திருத்தம்‌. 


ஆரியர்‌ வருமுன்‌, குமரிநாட்டுச்‌ சிவன்‌ ( சேயோன்‌ ) 
கோவில்களிற்‌ குருக்கள்‌ அல்லது பண்டா ரம்‌ என்னும்‌ வகுப்‌ 
பாரும்‌, திருமால்‌ கோவில்களில்‌ நம்பிமார்‌ என்னும்‌ வகுப்பாரும்‌, 
காளி கோவில்களில்‌ உவச்சர்‌ என்னும்‌ வகுப்பாரும்‌, பூசையும்‌ 
பொதுவழிபாடும்‌ தனித்‌ தமிழில்‌ நடத்தி வந்தனர்‌. 


திருக்‌ கோவிற்‌ பணிகளை க்‌ கவனித்தற்கு, ஊர்தொறும்‌ 
ஊரவைப்‌ பிரிவான கோயில்‌ வாரியம்‌ என்னும்‌ குழு விருந்தது. 
தலை நகர்களிலும்‌ கோநகர்களிலும்‌ உள்ள பெருங்‌ கோவில்களில்‌, 
அரசரின்‌ நேரடி யாட்சிக்‌ குட்பட்ட முது கேள்வி (Sபறervising 
officer), இளங்கேகள்வி (Subordinate supervising wvfficer) 
என்னும்‌ இரதிகாரிகள்‌ இருந்து வந்தனர்‌. 


நீண்ட காலமாகப்‌ புன்சிறு தெய்வங்ககாயே போற்றி வந்த 
வரும்‌ கடவு ளியல்பை யறியாதவருமான ஆரியர்‌, கி. பி. ௫-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பின்னரே, மூவேந்தரையும்‌ பல்வேறு வகையில்‌ 
வயப்படுத்தி, ஆகமம்‌? “சங்கிதை?, “தந்திரம்‌? என்னும்‌ 
மூவகைத்‌ தொழு மறைகளை இயற்றி, பிராமணரே திருக்கோவில்‌ 
களில்‌ வழிபா டு செய்து வருமாறு திட்டஞ்‌ செய்து விட்டனர்‌. 
தமிழர்‌ கோவில்களில்‌ ஆரிய ராட்சி புகுந்தது,கறையான்‌ புற்றிற்‌ 
பாம்பு குடி கொண்டது போன்றதே. 


ஆதலால்‌, எதற்கும்‌ ௮அஞ்சாதும்‌ எவ்‌ வெதிர்ப்பையும்‌ 
பொருட்‌ படுத்தாதும்‌,பின்‌ வருமாறு சீர்திருத்தங்களை உடனடி 
யாகச்‌ செய்வது தமிழ்‌ நாட்டரசின்‌ தலை மேல்‌ விழுந்த தலையாய 
கடமையாம்‌. 


(௧) கோவில்‌ வழிபாடு தமிழிலேயே நடைபெறல்‌. 

(௨) அவ்‌ வம்‌ மத தம்பிக்கையும்‌ தெய்வப்‌ பத்தியும்‌ கல்வித்‌ 
தகுதியும்‌ பணிப்‌ பயிற்சியும்‌ தூய வொழுக்கமும்‌ உள்ள, 
பல வகுப்பாரும்‌ பூசகராக அமர்த்தப்‌ பெறல்‌. 


ர்‌ 


Digitized by R.Mathan 


பின்னிணைப்பு ௧௯௫ 


(௩) பூசகர்‌ பதவியிலும்‌ கையடைஞர்‌ (Tரயக£சes) பதவியிலும்‌ 
தொடர்மரபு (Hereditariness) நீக்கப்‌ படல்‌. 


(௪) அறிஞரும்‌ ஆராய்ச்சியாளரும்‌ அறிக்கையாளரும்‌ உயர்‌ 
பதவியாரும்‌ பெருமக்களும்‌ அரசரும்‌, திருவுண்ணாழிகை யல்‌ 
லாத கோவி லகத்துட்‌ புகவுச்‌ சீட்டுப்‌ பெற்றுப்‌ புகவிடல்‌. 


(௫) பெருங்‌ கோவில்களின்‌ வருமானத்தி லொரு பகுதியைப்‌ 
பொது நலப்‌ பணிக்குச்‌ செலவிடல்‌. 


(௬) அறநிலையப்‌ பாதுகாப்புத்‌ துறை யமைச்சர்‌ கடவுள்‌ 
நம்பிக்கை யுடையவரா யிருத்தல்‌. 


(எ)  உருவிலா வழிபாட்டைப்‌ படிப்‌ படியாகப்‌ பொதுமக்க 
ளிடைப்‌ புகுத்தல்‌. 


கடவுள்‌ எல்லார்க்கும்‌ பொதுவான அன்பார்ந்த தந்த 
யாதலாலும்‌, கணக்கற்ற உலகங்களை யுடைமையாலும்‌, அவ 
ருக்கு ஒரு தேவையு மின்மையாலும்‌, அருமை மக்கள்‌ போன்ற 
அனை த்துயிரும்‌ இன்பமாக வாழ்வதே அவர்‌ விருப்பா தலாலும்‌, 
வாழ்க்கையி னின்று மதத்தை வேறாகப்‌ பிரிப்பதும்‌, தாழ்த்தப்‌ 
பட்ட வகுப்பினர்‌ கடவுள்‌ இருக்கையான கோவிலுக்குட்‌ புகு 
வதைத்‌ தடுப்பதும்‌, கோவிற்‌ சொத்து கோவிற்‌ பணிக்கே செல 
விடப்பட வேண்டு மென்பதும்‌, கடவு ளியல்பை அறியா தவரும்‌ 
அவருக்கு மாறானவருமான தன்னல வகுப்பாரின்‌ செயலா தலின்‌ 
அதைப்‌ பொருட்‌ படுத்தாது பொது நலப்‌ பணியில்‌ இடு பட ல்‌ 
வேண்டும்‌. கோவிற்‌ சொத்தைப்‌ பிராமணர்க்கே செலவழிப்பின்‌ 
திருப்பணியும்‌, எல்லார்க்கும்‌ பயன்‌ படுத்தின்‌ தெருப்பணியும்‌, 
ஆகும்‌ போலும்‌! 
உ. மதச்‌ சம நோக்கு 


சிவனியம்‌, மாலியம்‌, உலகியம்‌ (லோகாயதம்‌ அல்லது 
சார்வாகம்‌) என்னும்‌ மூன்றே தொன்று தொட்டு வழங்கும்‌ தமிழ 
மதங்க ளாயினும்‌, இன்று வெளிநாட்டு மதங்களும்‌ தமிழரிடைப்‌ 
புகுந்‌ திருப்பதாலும்‌,அம்‌ மதத்தாரைத்‌ தமிழ ரல்லர்‌ என விலக்‌ 
கல்‌ கூடாமையாலும்‌, இற்றை முறைப்படி, சமணம்‌, புத்தம்‌; 
கிறித்தவம்‌, இசலாம்‌ என்னும்‌ மதங்களையும்‌ தமிழ்‌ நாட்டு 
மதங்க ளாகவே கூறல்‌ வேண்டும்‌. 


Digitized by R.Mathan 


௧௯௬ தமிழர்‌ மதம்‌ 


உலகியம்‌ ஒன்று மட்டும்‌ உலகம்‌ முழுமைக்கும்‌ தொன்று 
தொட்டுப்‌ பொதுவாகும்‌. 


மதங்க ளெல்லாம்‌, தேவியம்‌ (Theis) அல்லது உள்ளியம்‌ 
(ஆஸ்திகம்‌ ), தேவிலியம்‌ ( Atheis) அல்லது இல்லியம்‌ (நாஸ்‌ 
திகம்‌) என இரு வகைப்பட்‌ டிருப்பதால்‌ , மதவியல்‌ வாயிலாக 
மக்களை ஒன்று படுத்தல்‌ இயலாது. அதனாலேயே, இந்திய ஒன்‌ 
றியமும்‌ (1௩018௩ 01௦௦) மதவியலைத்‌ தழுவாது உல கியலையே 
(Secularism ) தழுவி யுள்ளது. 


ஆகவே, தாய்மொழி யொன்றே ஓரினப்‌ பல மதத்தாரையும்‌ 
ஒன்றா யிணைக்க வல்லதாம்‌. ஆதலால்‌, தமிழர்‌ எம்‌ மதத்தா 
ராயினும்‌ தமிழைத்‌ தாய்போற்‌ பேணிக்‌ காத்தல்‌ வேண்டும்‌. 
தமிழ்‌ என்பது தனித்‌ தமிழே. அயல்‌ நாட்டு மதம்‌ என்னுங்‌ 
கரணியத்தால்‌, அயன்மொழிச்‌ சொற்களை ஆளுதல்‌ கூடாது. 
தமிழ்மொழி பற்றியே தமிழர்‌ என்னும்‌ இனம்‌ அமைந்திருப்ப 
தால்‌, தமிழ்ச்‌ சொல்லை வழங்காதார்‌ தமிழராகார்‌. அயல்‌ நாட்டு 
மதம்‌ பற்றிய அயன்‌ மொழிச்‌ சொற்களை யெல்லாம்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்த்‌ தாள வேண்டும்‌. நேர்த்‌ தென்சொல்‌ ஏற்கெனவே 
யில்லா விடின்‌, புதுச்சொல்‌ புனைந்து கொள்ள வேண்டும்‌. 


மதம்‌ என்பது,காணப்‌ படாத மறுமை நோக்கிய தாதலால்‌, 
எல்லா மதங்களையும்‌ சமமாக நோக்குதல்‌ வேண்டும்‌. ஒவ்‌ 
வொரு மதத்தார்க்கும்‌ தம்‌ மதத்தைப்‌ பிறர்க்‌ கெடுத்‌ துரைக்க 
வுரிமை யிருப்பினும்‌, அது பற்றிப்‌ பிற மதத்தாரை வெறுப்பதும்‌ 
பகைப்பதும்‌, மத நோக்கத்திற்கும்‌ மாந்த ன்‌ தன்மைக்கும்‌ 
முற்றும்‌ மாறான தாகும்‌. 


கடவு ளிருப்பது உண்மையாயின்‌, அவரை நம்புவாரையும்‌ 
நம்பாதாரையும்‌ அவரே மறுமையிற்‌ கவனித்துக்‌ கொள்வார்‌. 
இம்மையைப்‌ பொறுத்த மட்டில்‌, எல்லாரும்‌ உடன்‌ பிறப்பாக 
ஒன்றி வாழல்‌ வேண்டும்‌. அதுவே உயர்திணை யென்னும்‌ மக்கட்‌ 
டன்மை. 


Digitized by R.Mathan 


௩; மாந்த ரியற்கை வேறுபாட்டு விளக்கம்‌ 


மாந்த ரெல்லாரும்‌ ஒரே திணை யாயினும்‌, நாகரிக வாழ்க்கை 
யில்‌ உணவு மட்டுமன்றி, உடை, உறையுள்‌, கருவி, தட்டு 
முட்டு, ஊர்தி, மருந்து, இன்புறுத்தி, அறிவுநூல்‌ முதலிய 
பல்வேறு பொருள்கள்‌ தேவையா யிருப்பதால்‌, அவற்றை யெல்‌ 
லாம்‌ உருவாக்குவதற்கு, அவர்‌ அகக்‌ கரணங்களும்‌ புறக்‌ 
கரணங்களும்‌ இயற்கையிலேயே வெவ்‌ வேறு வகைப்பட்‌ 
டுள்ளன. 
ஒவ்வொரு பொருளும்‌ உழைப்பினாலேயே உருவாக்கப்படும்‌. 
உடலுழைப்பும்‌ மதியுழைப்பும்‌ என உழைப்பு இருவகை. இர 
வகை யுழைப்பும்‌ இன்றியமையாதன வே. உடலுழைப்‌ பாளிகள்‌ 
உடல்‌ வலிமையராகவும்‌ மதியுழைப்‌ பாளிகள்‌ மதி வலிமையராக 
வும்‌ பிறக்கின்றனர்‌. இது இறைவன்‌ ஏற்பாடு. இதையே ஊழ்‌ 
(விதி) என்பர்‌. 
எல்லாரும்‌ மதி வலியராயின்‌ உடலுழைப்பு நடைபெறாது. 
இதை, ₹*எல்லாரும்‌ பல்லக்‌ கேறினால்‌ எவர்‌ தூக்குவ து??? 
என்னும்‌ பபமொழி உணர்த்தும்‌. ஆயின்‌, உடலுழைப்‌ பாளி 
யரைத்‌ தாழ்வாகக்‌ கருதுவதும்‌, அவர்க்கு வேண்டிய வாழ்க்‌ 
கைத்‌ தேவைகளைத்‌ தர மறுப்பதும்‌, கொடுமையும்‌ அஃறிணைத்‌ 
தன்மையும்‌ ஆகும்‌. உடலுழைப்‌ பாளியரையும்‌ உடன்‌ பிறப்புப்‌ 
போற்‌ கருதி மதிக்க வேண்டு மென்‌ பதையே, 
“யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ 
நீர்வழிப்‌ படூஉம்‌ புணைபோ லாருயிர்‌ 
முறைவழிப்‌ படூஉம்‌ என்பது திறவோர்‌ 
காட்சியிற்‌ றெளிந்தன மாகலின்‌ மாட்சியிற்‌ 
பெரியோரை வியத்தலு மிலமே 
சிறியோரை யிகழ்தல்‌ அதனினு மிலமே.?? 
(புறநா. ௧௯௨) 
என்று பாடி அறிவுறுத்தினார்‌ கணியன்‌ பூங்குன்றனர்‌. 
உடலுழைப்‌ பாளியர்‌ தம்‌ உரிமையைப்‌ பெறும்‌ பொருட்டே, 
காரல்‌ மார்க்கசுவும்‌ பிரெடிரிக்கு எஞ்சல்சுவும்‌ சென்ற நூற்றாண்‌ 
டில்‌ தோற்றுவிக்கப்‌ பட்டனர்‌. 
இனி, அகக்‌ கரணமும்‌ புறக்‌ கரணமும்‌, மீண்டும்‌ வெவ்வேறு 
தொழிற்‌ பிரிவிற்‌ கேற்றவாறு, பல்வகை நுட்ப வேறுபாடுடை 
யனவாய்ப்‌ பிறப்பில்‌ அமைகின்றன. இதன்‌ விள க்கத்தை 
யெல்லாம்‌, என்‌ மண்ணில்‌ விண்‌ என்னும்‌ நூலிற்‌ கண்டு தெளிக. 
இண்டு விரிப்பிற்‌ பெருகும்‌, 


Digitized by R.Mathan 


எல்லா மக்களும்‌ 'வெவ்வேறு: தொழிலும்‌: வினையுஞ்‌ செய்து 
உடன்‌ பிறப்புப்‌ போற்‌ கூடி வாழ்தற்கே, அவர்‌ உடல்‌ உளம்‌ 
மதி முதலியன வெல்‌ வேறு திறம்பட இறைவனாற்‌ : படைக்கப்‌ 
பட்டுள்ளனாக த 
இனி, உணவு; தட்ப வெப்பநிலை, கற்கச்‌ வழ்திகம்‌ த 
பு தளைனத்ளயும்‌ தொடர்‌ மரபினாலும்‌ (heredity ),; இருவகைக்‌ 
கரண வலியும்‌ மேன்மேலும்‌ வளர்க்கப்‌ படுவனவாயு முள்ளன . 
மாந்தனுக்குப்‌ பகுத்தறிவும்‌ தன்‌ விருப்பச்‌ செயலுரிமையும்‌ 
அளிக்கப்‌ பட்டிருப்பதால்‌ ,அவன்‌ தன்‌ வலிமையை வளர்ப்பதும்‌ 
தளர்ப்பதும்‌ அவனையே பொறுத்துள்ளன. தீய அல்லது தகாத 
வாழ்க்கையால்‌ ஒருவன்‌ ' தன்‌ வலிமையைக்‌ கெடுத்துக்‌ கொள்‌ 
ளின்‌, தன்‌ வழியினர்‌. வலிமையையுங்‌ கெடுத்தவ சச்ன்ளுன்‌, 
“சிறப்பில்‌ சிதடும்‌ உறுப்பில்‌ பிண்டமும்‌ i 
“கூனுங்‌ த்ர ஊமுஞ்‌ செவிடும்‌ 


(புறநா. ௨௮) 
ஆகிய. எண்வகை எச்சப்‌ பிறவியும்‌; குறு வாழ்வும்‌; கொடு 
தோயும்‌, தீய. மனமும்‌, .முன்னோர்‌ தவற்றாலும்‌ நேரலாம்‌. அத்‌ 
தகைத்‌ தொல்வரவுப்‌ பேறு. எத்தனைத்‌ சத, au 
நேர்தல்‌ கூடும்‌... . .. 
இனி, செல்வமும்‌ வறுமையும்‌ போன்றே, மனத்‌ தூய்மை 
யும்‌ மனத்‌ தீமையும்‌, இயற்கைச்‌ சேதமுங்‌ கொள்ளை நோயும்‌, 
அரசியல்‌ தவற்றாலும்‌ நேரும்‌. .. 
ஆதலால்‌, பிற்வியிலமையும்‌ தீய' நிலைமைகட்கும்‌ இயற்கை 
யில்‌ நேரும்‌ துன்‌ ப நேர்ச்சிகட்கும்‌, இ ற. வ ல்‌ ன கரணிய 
மாகான்‌ என்பதை அறிதல்‌: டவண்டும்‌: 
₹*இருவே றுலகத்‌ தியற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு.?? (குறள்‌. ௩௭௪) 
ஆதலால்‌ ,தெள்‌் ளிய அறிஞர்‌ செல்வராவதில்லை. அதற்கு ஆசை 
யின்மையும்‌ .பண்புடைமையுமே கரணியம்‌. சோம்பேறிகள்‌ 
முயற்சி யின்மையால்‌ வறுமை யடைகின்‌ றனர்‌. அதனால்‌, அவர்‌ 
மக்கள்‌ வறியராய்ப்‌ பிறக்கின்றனர்‌. முயற்சி படங்க அதிங்கா 
தற்கு அரசியல்‌ தவறே கரணியம்‌. 
,-!' தனிப்பட்டவர்‌ நோயுறுவதற்குத்‌ தன்‌ தவறோ, முன்னோர்‌ 
தவறோ; தெய்வத்‌ தண்டனையோ, கரணியமா யிருக்கலாம்‌. 
நல்லார்‌ நோயுறுதற்கு இறைவன்‌. தடுத்தாட்‌ கொள்ளலும்‌ 
தரணியமாகும்‌. 
இயற்கைச்‌  சேத்த்தால்‌ ஓர்‌ ஊரார்‌ அல்லது நாட்டார்‌ 
அழிவது பெரும்பாலும்‌ தெய்வத்‌ தண்டனை யே. உலகம்‌ முழுவதும்‌ 
அழிவது இறைவன்‌. அழிப்புத்‌ உதாழில்‌, அ அது மக்கள்‌ மிகையால்‌ 
அல்லது இ௫க்கத்தால்‌ நேர்வது. ன கக 


Digitized by R.Mathan 


க௯௭ 


அரும்‌ பொருள்‌ அட்டவணை . 


எண்‌ பக்க எண்‌. 


ஆகமம்‌, ௧௦௯. 
ஆரணியகம்‌, ௧௬௨. 
இடவகன்‌ , ௧௧௫. 
இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌ , ௧௧௭. 
இராமானுச அடிகள்‌ , ௧௧௭. 
இளங்‌ கேள்வி, ௧௯௪. 
இறந்தான்குறி, ௧௫. 
உபநிடதம்‌, ௧௬௨. 
உருத்திராக்கம்‌, ௮௭. 
ஐந்தொழில்‌, ௧௦௦, 
ஒற்றைப்‌ புரையன்‌ , ௧௯௨. 
ஓங்காரம்‌, ௯௧. 
கடிமரம்‌, ௨௦. 
குண்டாசுரன்‌ , ௮௭. 
கூரத்தாழ்வான்‌, ௧௧௭. 
கொக்கிறகு , ௮௭. 
கொண்‌ முடிபு, ௪௫, ௮௮. 
கொல்லிப்‌ பாவை, ௧௪. 
சத்திய விரதன்‌ , ௮௧. 
சமற்கிருதம்‌, ௧௪௭. 
சாம்பசிவப்‌ பிள்ளை, ௧௨௨. 
சாமிநாதையர்‌, ௧௫௪. 
சித்தாந்த சைவ வினாவிடை, ௧௩௦. 
சித்தாந்தத்‌ தெளிவியல்‌, ௧௩௦. 
சிவஞான முனிவர்‌, ௧௨௪. 
சிவாகமங்கள்‌, ௧௨௫. 
சுப்பிரமணியப்‌ பிள்ளை, கா., ௧௨௧. 
சொல்லுலகம்‌, ௧௦௪. 
தத்துவமசி, ௧௫௭. 
தார்வின்‌ , ௧௯௧. 


திரிபாக்கம்‌, ௧௯௨. 


Digitized by R.Mathan 


திருமூலர்‌, 
திருவுண்ணாழிகை, 
திருவைந்‌ தெழுத்து, 
தென்‌ மதம்‌, 

தோற்றரவுக்‌ கதை, 
நயன்மைக்‌ கட்சி, 
நால்நிலை வாய்ச்‌ சொல்‌, 
நால்வகைக்‌ கலப்புக்‌ குலம்‌, 
நீலிப்‌ பேய்‌, 

பகவற்‌ கீதை, 

பன்மன்‌, 

பிணிமுகம்‌, 

பிராகிருதம்‌, 

பிராமணம்‌, 

பிராமணன்‌ வாழ்க்கை நிலைகள்‌ , 
மகேந்திர மலை, 
மரைக்காடு, 

மறைமலை அடிகள்‌ 
முத்திரு மேனி, 
முதுகேள்வி, 

மும்மாசு, 

மூன்றாங்‌ குலோத்துங்கன்‌ , 
மெய்‌ கண்டார்‌, 

வருண சிந்தாமணி, 
வாலறிவன்‌ , 

விருகன்‌ , 

வேதம்‌, 


Digitized by R.Mathan 


பக்கம்‌ வரி 
உ இற்றயல்‌ 
௪ ௧௮ 
எ ௩ 

p ௨௨ 
தத ௨௩ 
௧௬ ௨ 
௨௬ ௨௩ 
௩௨ இறுதி 
௩௪ ௩௦ 
௩௯ ௧௩ 
௫௯ ௬ 
எக ௪௭ 
௮௮ இறுதி 
௧௧௫ ௯ 
௧௫௦ ௧௪ 
௧௬௮ ௪ 


௧௮௯ ௭,௮,௯,௧௦ 


௧௯௦ ௬ 


௧௯௯ 
பிழை திருத்தப்‌ பட்டி 
பிழை திருத்தம்‌ 
மாத்தல்‌ மாத்தல்‌ (அளத்தல்‌) 
சிறுபொழுது சிறு போது 
இ- (நீக்கி விடுக) 
அச்சமே அச்சமே; 
கொல்லுந்‌ அதனால்‌, கொல்லுந்‌ 
இவெனென இவனென 
ஆயிரக்‌ 
கணக்காண ஆயிரக்கணக்கான 
கந்து சூந்து 
விளச்ச லின்மை விளைச்ச லின்மை 
யால்‌ யால்‌ 


கொன்றவேந்தன்‌ கொன்றைவேந்தன்‌ 


ஒளியுள்ள தியசு - ஒளியுள்ள 
ஜத்‌ ஸர்வம்‌ ஜகத்‌ ஸர்வம்‌ 
(பத்தி,பிரபத்தி) , பத்தி (பிரபத்தி) 
துவைத்து தோய்த்து 


முன்‌--முன்னம்‌ 
முனம்‌--மனம்‌ முன்‌--முன்னம்‌-- 
முனம்‌--மனம்‌ 
அந்தணரு மில்லர்‌ அந்தணரு மல்லர்‌ 
கடவுள்‌ உண்டென்‌ கடவுள்‌ இல்லை யென்‌ 
பதற்குச்‌ சான்று பதற்குக்‌ காட்டப்‌ 
கள்‌ படும்‌ சான்றுகள்‌ 


நாணாழி தானாழி 


114 
ய 
மய 


பயம்‌ 


i 
| 


்‌ 
| 
H 


i A 


il 
ANY i] 


9 


1/1] 


A 
1 111 


‘| 
॥॥ 


ை யய 


IAL 


| A 


HEY 


ill 
ய 


(0 


ய 


; i A 
111] 


பியி 


I 


1 (1 i 
100 


11111 
11) 1/8 
யய 


| 
ம்‌ ம்‌ ii (்‌ 
| 

| 


1 


1 
1 


NAH 


AN 
WHA, 


Digitized by R.Mathan 


இடை நிலை யியல்‌ எக 


ததையும்‌, கண்ட ஆரியர்‌, தம்‌ வெண்ணிறத்தையும்‌ வேத 
மொழியின்‌ வெடிப்‌ பொலியையும்‌ பயன்‌ படுத்தி, தாம்‌. நிலத்‌ 
தேவர்‌ (பூசுரர்‌) என்றும்‌, தம்‌ வேத மொழி தேவ மொழி 
யென்றும்‌ கூறி ஏமாற்றி விட்டனர்‌. அதனால்‌, அவர்‌ என்ன 
சொன்னாலும்‌ நம்பவும்‌, எது கேட்டாலும்‌ கொடுக்கவும்‌, 
அவரைத்‌ தெய்வமாக வழிபடவும்‌, வேண்டிய தாயிற்று. 


££ தெய்வா தீனஞ்‌ ஜத்ஸர்வம்‌ 
மந்த்ரா தீனந்து தைவதம்‌ 
தன்‌ மந்த்ரம்‌ ப்ராஹ்மணாதீனம்‌ 
ப்ராமனா மமதைவதம்‌.?? 


இதன்‌ பொருள்‌:-- உலகம்‌ தெய்வத்துள்‌ அடக்கம்‌; தெய்வம்‌ 
மந்திரத்துள்‌ அடக்கம்‌; மந்திரம்‌ பிராமணருள்‌ அடக்கம்‌; 
ஆதலாற்‌ பிராமணரே நம்‌ தெய்வம்‌. 


ஒருசார்‌ பழங்குடி மக்களின்‌ பேதமை கண்டு, பிராமணரே 
இங்ஙனம்‌ தம்மைப்‌ புனைந்துரைத்துக்‌ கொண்டனர்‌. 


*“மன்னன்‌ எப்படி, மன்னுயிர்‌ அப்படி.?? ஆதலால்‌, மூ 
வேந்தரும்‌ சென்ற நெறியே பொது மக்களும்‌ சென்றனர்‌. திரு 
வள்ளுவர்‌ போன்ற தெள்ளறிஞர்‌ எத்துணை நல்லறிவு கொளுத்தி 
எச்சரிப்பினும்‌, பேதை வேந்தர்‌ பொருட்படுத்தி யிலர்‌. பிரா 
மணர்க்குக்‌ கடவுட்‌ குரிய பகவன்‌ (பகுத்தளித்துக்‌ காப்பவன்‌, 
படி யளப்பவன்‌ ) என்னும்‌ பெயர்‌ இலக்கிய வழக்கில்‌ வழங்கத்‌ 
தொடங்கிற்று. உலக வழக்கில்‌ அவரைச்‌ *௪॥£ மி? என்றனர்‌. 
சொம்‌--சொத்து. சொம்‌--வ. ஸ்வம்‌, ஸ்வாம்‌. சொம்‌_சொம்மி- 
வ. ஸ்வாமின்‌. 


(௩) நாற்பிறவிக்‌ குலப்‌ பிரிவினை 


தொழில்‌ ஒன்றையே அடிப்படையாகக்‌ கொண்டு தமிழ்ப்‌ 
பொருளிலக்கணத்திற்‌ கூறப்பட்டுள்ள, அந்தணர்‌ அரசர்‌ வணி 
கர்‌ வேளாளர்‌ என்னும்‌ நாற்பாற்‌ பாகுபாட்டைத்‌ தீய முறை 
யிற்‌ பயன்‌ படுத்திக்‌ கொண்டு, இந்திய ரெல்லாரையும்‌ தொழில்‌ 
நிற அடிப்படைகளில்‌ பிராமணர்‌ சத்திரியர்‌ வைசியர்‌ சூத்திரர்‌ 
என்னும்‌ நால்‌ வரணப்‌ பிறவி வகுப்புக்களாக வகுத்து, அவை 
முறையே ஒன்றி னொன்று தாழ்ந்தவை யென்றும்‌, தாம்‌ பிரா 


